பாடமான் 
, 


த.பா.நி. ( க.வெ. ) வரிசை எண் -459 


எண்சார் கணிதவியல் 

( பட்டப்படிப்பிற்குரியது ) 
( திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தின்கீழ் வெளியிடப்படுகிறது ) 


ஆசிரியர் 
ஆர் . இராமகிருஷ்ணன் , எம்.ஏ. , எம் . எஸ்ஸி ., 

துணைப் பேராசிரியர் , 

கணிதத் துறை , 
வி . இ . நா . செந்திக்குமார நாடார் கல்லூரி , 

விருதுநகர் . 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


மேதகடி 


Hirst Edition - June, 1973 


T.N.T.B.S. ( C.P. ) No. 459 


@ Tamil Nadu Text Book Society 


NUMERICAL MATHEMATICS 


R. RAMAKRISHNAN 


Price Rs . 10.75 


Published by the Tamil Nadu Text 
Book Society under the Centrally Spon 
sored Scheme of Production of books 
and literature in regional languages at 
the University level , of the Government 
of India in the Ministry of Education 
and Social Welfare ( Department of 
Culture ), New Delhi . 


Printed by 
Tax and Company Law Press, 
Madras - 600032. 


அணிந்துரை 
திரு . இரா . நெடுஞ்செழியன் 
( தமிழகக் கல்வி - உள்ளாட்சித்துறை அமைச்சர் ) 
தமிழைக் கல்லூரிக் கல்விமொழியாக ஆக்கிப் பன்னிரண் 
டாண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் பி.ஏ. 
வகுப்பு மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் தமிழிலேயே 
கற்றுவந்தனர் . 1968ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் புகுமுக வகுப் 
பிலும் ( P.U.C. ), 1969 ஆம் ஆண்டிலிருந்து பட்டப்படிப்பு வகுப்பு 
களிலும் அறிவியல் பாடங்களையும் தமிழிலேயே கற்பிக்க ஏற்பாடு 
செய்துள்ளோம் . தமிழிலேயே கற்பிப்போம் என முன்வந்துள்ள 
கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற பல துறைகளிலும் தொண்டு 
செய்வோர் இதற்கெனத் தந்த உழைப்பு , தங்கள் சிறப்புத் துறைகளில் 
நூல்கள் எழுதித் தர முன்வந்த நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி 
இவற்றின் காரணமாக இத் திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் மன 
நிறைவும் தரத்தக்க வகையில் நடைபெற்று வருகிறது . இவ் வகையில் , 
கல்லூரிப் பேராசிரியர்கள் , கலை , அறிவியல் பாடங்களை மாணவர்க்குத் 
தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் தேவையான பயிற்சியைப் பெறு 
வதற்கு மதுரைப் பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் எடுத்துவரும் 
பெருமுயற்சியைக் குறிப்பிட்டுச் சொல்ல வேண்டும் . 

பல துறைகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனையோ 
நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தில் அரிய முறையில் 
நூல்கள் எழுதித் தந்துள்ளனர் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , தத்துவம் , 
புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணிதம் , இயற்பியல் , 
- வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , விலங்கியல் , 
தாவரவியல் , பொறியியல் ஆகிய எல்லாத் துறைகளிலும் தனி 
நூல்கள் , மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ற இருவகையிலும் தமிழ் 
நாட்டுப் பாடநூல் நிறுவனம் வெளியிட்டுவருகிறது . 

இவற்றுள் ஒன்றான எண்சார் கணிதவியல் என்ற இந் நூல் 
தமிழ் நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 459 ஆவது வெளியீடாகும் . 
கல்லூரித் தமிழ்க் குழுவின் சார்பில் வெளியான 35 நூல்களையும் 
சேர்த்து இதுவரை 494 நூல்கள் வெளிவந்துள்ளன . இந் நூல் 
மைய அரசு கல்வி , சமூக நல அமைச்சகத்தின் மாநில மொழியில் 
பல்கலைக் கழக நூல்கள் வெளியிடும் திட்டத்தின்கீழ் வெளியிடப் 
படுகிறது . 

உழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை ; ஆதலின் , உழைத்து 
வெற்றி காண்போம் . தமிழைப் பயிலும் மாணவர்கள் 
மாணவர்களிடையே சிறந்த இடம் பெறவேண்டும் . அதுவே 
தமிழன்னையின் குறிக்கோளுமாகும் . தமிழ்நாட்டுப் பல்கலைக் 
கழகங்களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் 
மனம் கலந்த நன்றி உரியதாகுக . 

இரா . நெடுஞ்செழியன் 


உலக 


முன்னுரை 


கணிதம் பெரிதும் பயன்படுத்தப்படும் எல்லாத் துறைகளிலும் , 
குறிப்பாக , வானியல் , இயற்பியல் , பொறியியல் , புள்ளியியல் 
முதலான துறைகளிலும் பல திறப்பட்ட கணித முறைகளையும் , 
கணித வாய்பாடுகளையும் பயன்படுத்தி இறுதியில் எண்ணாலாகிய 
தீர்வுகள் பெறப்படுகின்றன . மேற்கூறப்பட்ட எல்லாத் துறைகளிலும் 
எண்சார் தீர்வுகளின் மதிப்புகளைத் துல்லியமாகக் காணவேண்டியது 
மிகவும் இன்றியமையாததாகும் . இத்தகைய பிரயோகக் கணிதங் 
களில் எண்சார் தீர்வுகளைத் துல்லியமாகக் கணக்கிடப் பயன்படும் 
முறைகளைப் பற்றியதுதான் எண்சார் கணிதவியல் என்ற இந்த 
நூலாகும் . மிகவும் அண்மைக் காலத்தில்தான் எண்சார் கணிதத்தின் 
முக்கியத்துவமும் பயனும் பலராலும் உணரப்பட்டுப் பல்கலைக் 
கழகங்களில் பட்டப்படிப்புக்குரிய பாடமாக எண்சார் கணிதம் 
நிர்ணயிக்கப்பட்டுள்ளது . 


எண்சார் தீர்வுகளுக்குப் பயன்படுத்தப்படும் முக்கியமான 
முறைகள் , வாய்பாடுகள் யாவும் இந் நூலில் மிகவும் தெளிவாக 
விளக்கப்பட்டுள்ளன . ஒவ்வொரு வாய்பாட்டைத் தொடர்ந்தும் 
அவ் வாய்பாட்டைப் பயன்படுத்தும் முறை பல மாதிரிக் கணக்கு 
களால் விளக்கப்பட்டுள்ளது . வாசகர்களின் பயிற்சிக்காகப் பல 
கணக்குகளைக் கொண்ட பயிற்சிகள் வாய்பாட்டிற்கான மாதிரி 
கணக்குகளைத் தொடர்ந்து அல்லது அத்தியாயத்தின் இறுதியில் 
கொடுக்கப்பட்டுள்ளன் . பல்வேறு பல்கலைக் கழகத் தேர்வுகளில் 
இடம்பெற்ற கணக்குகள் மாதிரிக் கணக்குகளாகவும் பயிற்சிக் 
கணக்குகளாகவும் சேர்க்கப்பட்டுள்ளனவாகையால் , மாணவர்கள் 
பல்கலைக் கழகத் தேர்வுக்குத் தங்களைத் தயார் செய்துகொள்ளப் 
பெரிதும் உதவியாயிருக்கும் . பொறியியல் , புள்ளியியல் துறைகளைச் 
சார்ந்த மாணவர்களுக்கும் பயன்படுமாறு ‘ நழுவுச் சட்டம் , 
நேமவரையம் என்ற இரண்டு அத்தியாயங்களும் நூலின் இறுதி 
யில் சேர்க்கப்பட்டுள்ளன . கணிதச் செயல்களுக்கும் பயன்படுமாறு 
நூலின் இறுதியில் மடக்கைப் பட்டியலும் எதிர் மடக்கைப் 
பட்டியலும் சேர்க்கப்பட்டுள்ளன . என்றாலும் , ஏழு இடமடக்கைப் 
பட்டியல் , வர்க்க , வர்க்கமூலப் பட்டியல்கள் , முப்படி , முப்படி மூலப் 
பட்டியல்கள் ஆகியவற்றைப் பயன்படுத்துவதன் மூலம் தீர்வுகளின் 
மதிப்புகளை எளிதாகவும் , விரைவாகவும் , துல்லியமாகவும் பெற 
முடியும் . கணக்கிடும் கருவிகளிருந்தால் அவற்றைப் பயன்படுத்தி 
மிகவும் சுலபமாக விடைகளைப் பெறலாம் . 

more on 

ஆர் . இராமகிருஷ்ணன் 


பொருளடக்கம் 


1 


1. சமன்பாடுகளின் உருவ மாற்றம் ( Transformation of 

Equations) 
1.1 . பல்லுறுப்புச் சமன்பாடு 
1.2 . பல்லுறுப்புச் சார்பின் வரைபட வகைக் குறிப்பு 
1.3 . சமன்பாடுகளின் உருவ மாற்றம் , 
1.4 . சமன்பாட்டிலிருந்து ஓர் உறுப்பை நீக்குதல் 


1 
1 
7 
13 


18 


18 
25 
30 


36 
39 


42 


2. சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் ( Numerical 

Solutions of Equations) 
2.1 . ஓணரின் முறை 
2.2 . தொடர் கணிப்பு முறை 
/2.3 . நியூட்டன் -ராப்சன் முறை 
2.4 . இரு மாறிச் சமன்பாடுகளைத் தீர்க்க நியூட்டன் 

ராப்சன் முறை 
2-5 . தொடர்கணிப்பு முறையில் வர்க்க மூலம் காணல் 
2.6 . தொடர்கணிப்பு முறையில் மூன்று மாறிச் சமன்பாடு 

களின் தீர்வுகள் 
2.7 . தொடர்கணிப்பு முறையில் நான்கு மாறிச் சமன்பாடு 

களின் தீர்வுகள் 
2-8 . மாறிகளை அடுத்தடுத்து நீக்கும் காஸ் - இன் முறை 
2.9 . மூன்று மாறிச் சமன்பாடுகளைத் தீர்க்க நியூட்டன் . 

ராப்சன் முறை 
2.10 . கிராஃபி.இன் மூலத்தை வர்க்கப்படுத்தும் முறை 
* 2.11 . பிழை நிலை முறை 
2.12 . இலக்ராஞ்சியின் முறை 
2.13 . காடனின் முறை 
2.14. திரிகோணமிதி முறை 
2.15 . வரைபட முறை 
2.16 . மடக்கைப் படங்களின் மூலம் சமன்பாடுகளின் 

தீர்வுகள் 
2.17 . ஏகபரிமாணமல்லாத சூத்திரங்கள் 


45 
46 


50 


54 / 


70 
73 
77 
79 
81 


... 


95 
102 


Vill 


3. குறியீட்டுச் செயலிகள் ( Symbolic Operators) 

111 
3.1 . சார்பின் மாறிகளும் சார்பலன்களும் 

111 
3.2 . வேறுபாடுகளின் இடைவெளி 

111 
3.3 . முன்வேக வேறுபாடுகளும் குறியீட்டுச் செயலிகளும் ... 112 
3.4 . வேறுபாடுகளின் பட்டியல் 

114 
3.5 . பின்முக வேறுபாடுகள் 

115 
3.6 . செயலி . E 

116 
3.7 . பூச்சியத்தின் வேறுபாடுகள் 

131 
3.8 . காரணீயப் பெருக்கற் பல்லுறுப்புக் கோவை 

140 


... 


150 


150 


4. சம இடைச் செருகல் ( Interpolation with Equal 

Intervals )) 
4.1 . இடைச் செருகல் 
4.2 . இடைச் செருகலில் மேற்கொள்ளப்படும் 

தற்கோள்கள் 
4.3 . - நியூட்டனின் முன்வேக வேறுபாட்டு வாய்பாடு 
4.4 . நியூட்டன் கிரிகோரியின் பின்முக இடைச் செருகல் 

வாய்பாடு 
4.5 . விடுபட்ட உறுப்பினை மதிப்பிடல் 


151 
152 


164 
171 


கூசெம 


177 


.. 


5. அசம இடைச் செருகல் (Interpolation with Unequal 

Intervals )) 
5.1 . வகுபட்ட வேறுபாடுகள் 
5.2 . நியூட்டனின் வகுபட்ட வேறுபாட்டு வாய்பாடு 
5.3 . மடங்கி வரும் சார்பின் மாறிகளைக்கொண்ட 

நியூட்டனின் வாய்பாடு 
5.4 . இலக்ராஞ்சியின் இடைச்செருகல் வாய்பாடு 


177 
183 


187 
194 


202 


16. மைய வேறுபாட்டு வாய்பாடுகள் ( Central Difference 

Formulae)) 
6.1.1 மைய வேறுபாடுகள் 
6-2 . காஸ் . இன் முன்வேக இடைச்செருகல் வாய்பாடு 
6.3 . நியூட்டன் - காஸ் பின் முக வாய்பாடு 
6.4 . நியூட்டன்.ஸ்டெர்லிங் வாய்பாடு 
6.5 . நியூட்டன்.பெஸ்ஸல் வாய்பாடு 
6.6 . லாப்லஸ்.எவரெட் வாய்பாடு 
6-7 . பொருத்தமான இடைச்செருகல் வாய்பாட்டைத் 

தெரிவுசெய்தல் 


202 
210 
216 
220 
225 
230 


234 


237 


7. எதிர்மார் இடைச்செருகல் ( tilerse Interpolatidhy 
7.1 . இலக்ராஞ்சியின் எதிர்மார் இடைச் செருகல் 

வாய்பாடு 
7.2 . அடுத்தடுத்த தோராய முறை 
7.3 . மூன்றாம் நிலை வேறுபாடுகளை நீக்கும் முறை 
7.4 . தொடரை முன்னுக்குப் பின்னாக மாற்றும் முறை 


238 
240 
248 
252 


257 


257 


266 


8. இருமாறி இடைச்செருகல் ( Bivariate Interpolation ) 
8.1 . இருமாறிச் சார்புகள் 
8-2 . ஒருமாறி இடைச்செருகல் முறையை இருமுறை 

பயன்படுத்துதல் 
9. எண்சார் வகையிடல் (Namerical Differentiation ) 
9.1 . வகையீட்டுச் செயலி . D 
9.2 . எண்சார் வகையிடல் 
9.3 . எண்சார் வகையீட்டு வாய்பாடுகள் 


272 


272 
273 
277 


301 


... 


10. மீப்பெரிதும் மீச்சிறிதும் ( Maximum and Minimum ) 
10.1 . மீப்பெரு , மீச்சிறு மதிப்புகளுக்கான நிபந்தனைகள் 
10-2 . மீப்பெரு , மீச்சிறு மதிப்புகளைக் காணல் 
10.3 . எண்ணியல் முறையில் மீப்பெரு , மீச்சிறு மதிப்பு 

களைக் காணல் 


301 
304 


... 


305 


320 


11. எண்சார் தொகையிடல் ( Namerical Integration ) 
1101. வரையறுத்த தொகை 
11-2 . எண்சார் தொகையிடல் 
11.3 . பரப்புகாண் வாய்பாடுகள் 
11.4 . கோடகம் சார்ந்த விதி 
11.5 . சிம்சனின் 4 - ஆவது விதி 
11.6 . சிம்சனின் ; -ஆவது விதி 
11.7 . வெடில் - இன் விதி 
11-8 . கிரிகோரியின் வாய்பாடு 
11.9 . யூலர் - மக்லாரின் வாய்பாடு 
11.10 . நியூட்டன் கோட்ஸ் வாய்பாடு 
11.11. ஸ்டெர்லிங் - இன் மைய வேறுபாட்டுப் பரப்புகாண் 

வாய்பாடு 
11.12 . பெஸ்ஸல் . இன் மைய வேறுபாட்டுப் பரப்புகாண் 

வாய்பாடு 
11.13 . பரப்புகாண் வாய்பாட்டில் அலகை மாற்றுதல் 
11:14 . பரப்புகாண் வாய்பாட்டில் ஆதியை மாற்றுதல் 
ii 


320 
321 
322 
323 
328 
329 
337 
340 
344 
3481 


354 


356 
364 
365 


12. தொடர்களின் கூட்டல் ( Summation of Series ) .... 372 
12.1 . தொடர்களும் அவைகளின் கூட்டல்களும் 

372 
12.2 . கூட்டல் முறைகள் 

373 
12.3 . முன்வேக வேறுபாட்டுச் செயலி ( A ) யைப் 
பயன்படுத்தும் முறை 

373 
12.4 . கூட்டல் வாய்பாடுகள் 

374 
12.5 . பகுதிப்படுத்திக் கூட்டல் 

387 
12.6 . யூலர்.மக்லாரின் கூட்டல் வாய்பாடு 

392 
12-7 . வூல்ஹவுஸ் கூட்டல் வாய்பாடு 

398 
12.8 . இலபக் - இன் கூட்டல் வாய்பாடு 

400 
12.9 . வேலிஸ் - இன் சூத்திரம் 

404 
12.10 . ஸ்டெர்லிங் . இன் காரணீயப் பெருக்கத் தோராயம் .... 407 
13. - வேறுபாட்டுச் சமன்பாடுகள் ( Difference Equations ) ... 413 
13.1 . வேறுபாட்டுச் சமன்பாடு 

413 : 
13-2 . வேறுபாட்டுச் சமன்பாடுகளின் தீர்வுகள் 

414 
13.3 . சமபடித்தான ஒருபடி வேறுபாட்டுச் சமன்பாடு 416 
13.4 . 

சமபடித்தான ஒருபடி வேறுபாட்டுச் சமன்பாட்டைத் 
தீர்க்கப் பொதுவான முறை 

419 
13.5 . சமபடியில்லாத ஒருபடி வேறுபாட்டுச் 
சமன்பாடுகள் 

423 
13.6 . மாறிலிக் குணகங்களையுடைய சமபடித்தான 
ஒருபடிச் சமன்பாடுகள் 

431 
13.7 . மாறும் குணகங்களைக் கொண்ட ஒருபடி வேறு 
பாட்டுச் சமன்பாடுகள் 

434 


... 


437 


14. இசைப் பகுப்பாய்வு ( Harmonic Analysis) 
14.1 . திரும்புச் சார்பு 
14.2 . 12 சம இடைவெளி நிலைத்தூரங்களைக் கொண்ட 

திரும்புச் சார்பு 


437 


438 


450 


15. நழுவுச் சட்டம் ( Slide Rule ) 
15.1 . நழுவுச் சட்டத்தின் அளவுகோல்கள் 
15.2 . காட்டியின் உபயோகம் 
15-3 . நழுவுச் சட்டத்தைப் பயன்படுத்தும் முறைகள் 

15.4 . சமன்பாடுகளின் தீர்வுகள் 
* 16. நேமவரையம் ( Nomogram ) 

16.1 . சார்பளவு கோல்கள் 
16.2 . இணையளவை நேமவரையம் 


451 
456 
457 
475 


478 


479 
481 


xi 


492 
497 
502 


16.3 . ஆரை நேமவரையம் 
16.4 . வட்ட நேமவரையம் 
16.5 . பரவளைய நேமவரையம் 
- 16.6 . நேமவரையத்தின் மூலம் முப்படிச் சமன்பாடுகளின் 

தீர்வுகள் 
16.7 . கோண விகிதச் சமன்பாடுகளின் தீர்வுகள் 
விடைகள் 
BIBLIOGRAPHY 
கலைச்சொற்கள் 
மடக்கை அட்டவணை 
எதிர்மடக்கை அட்டவணை 


506 
509 
514 
520 
521 
529 
531 


. 


1. சமன்பாடுகளின் உருவ மாற்றம் 

( Transformation of Equations ) 


1.1 பல்லுறுப்புச் சமன்பாடு ( Polynomial Equation ) 

Po , P1 , P2 , ...... , P. ( Pn + 0 ) ஐ மாறிலிகளாகவும் , x- ஐ மாறி 
யாகவும் கொண்ட Poxn + Pixn -1 + Paxn - 2 + + P. என்ற 
கோவையானது X- இல் n படி பெற்ற ஒரு பல்லுறுப்புச் சார்பு 
( Polynomial function of degree n ) எனப்படும் . இந்தக் கோவை 
யில் X- இன் படிகள் முழு எண்களாகயிருப்பின் இது ஒரு விகிதமுறு 
முழுச் சார்பு ( Rational integral function ) என்று சொல்லப்படும் . ஒரு 
கோவையைப் பூச்சியத்திற்கு அல்லது மற்றொரு கோவைக்குச் சமன் 
படுத்தினால் கிடைப்பது ஒரு பல்லுறுப்புச் சமன்பாடாகும் . ஆகவே , 
Paxr + Pxxx - 1 + Pgxn - 2 + 

... + P .. 

0 
என்பது ஒரு பல்லுறுப்புச் சமன்பாடாகும் . இச் சமன்பாட்டில் 
P. +0. ஆகவே , சமன்பாட்டின் இரு பக்கங்களையும் Po- ஆல் 
வகுத்து x- இன் குணகம் (coefficient ) 1 - ஆகயிருக்குமாறு மாற்றி 
எழுதலாம் . ஆகவே , எந்த ஒரு பல்லுறுப்புச் சமன்பாட்டையும் 
கீழ்க்கண்ட அமைப்பில் எழுதலாம் . 
xx + alxx - 1 + agxn - 2 + 

...... + an 

+ an = 0 
பொதுவாக , x- இல் ஒரு பல்லுறுப்புச் சார்பை f ( x ) என்றும் ,, 
பல்லுறுப்புச் சமன்பாட்டை f ( x ) = 0 என்றும் எழுதலாம் . X- இன் 
எந்த மதிப்பு f ( x ) = 0 என்ற சமன்பாட்டைத் திருப்திப்படுத்து 
கிறதோ அந்த மதிப்பு அச்சமன்பாட்டின் மூலம் ( root) ஆகும் . ஒரு 
* சமன்பாட்டின் எல்லா மூலங்களையும் மதிப்பிடுகின்ற முறைக்குச் 
சமன்பாட்டை தீர்த்தல் என்று பெயர் . 
1.2 பல்லுறுப்புச் சார்பின் வரைபட வகைக் குறிப்பு ( Graphical 

representation of a polynomial) 
y = f (x ) என்ற சார்பினைக் கருதுக . இதில் X- க்கு X1, x2, x3 , 

என்ற தெரிந்த மதிப்புக்களை அளித்து அதற்குரிய y- இன் 


2 


எண்சார் கணிதவியல் 


- 


மதிப்புக்களாகிய y1 f ( x1 ) , y = f (xy ) , 

f( xg ) , y3 = f ( xg ), 
ஆகியவற்றை மதிப்பிடுக . Ox , Oy என்ற இரு செங்குத்து நேர் 
கோடுகளை அச்சுகளாகக் ( axes ) கொண்ட ஒரு வரைப்படத்தில் 
( x1 , y1 ) , ( xg , ya ) , ( xg, ys ) , என்ற புள்ளிகளைக் குறிக்கவும் . 
இப்புள்ளிகளை ஒரு ( மெல்லிய ) வளைவுக்கோட்டால் இணைத்தால் 
கொடுக்கப்கப்பட்டுள்ள சார்பு f ( x) - இன் வரைப்படம் கிடைக்கும் . 


3 


இப்பொழுது , X- இன் எந்த மதிப்பு f ( x ) -ஐப் பூச்சியத்துக்குச் 
சமன்படுத்துகிறதோ அந்த மதிப்பு f ( x ) = 0 என்ற சமன்பாட்டின் 
மூலம் என்று பார்த்தோம் . ஆனால் , f ( x ) = 0 ஆயின் y 0 
ஆகும் . ஆகவே , f (x ) - இன் வளைவு x- அச்சை எந்தப் புள்ளிகளில் 
வெட்டுகிறதோ அந்தப் புள்ளிகளின் x- அச்சுத் தூரங்கள் ( abscissac ) 
f ( x ) = 0 என்ற சமன்பாட்டின் மெய்மூலங்கள் ( rcal roots ) ஆகும் . 


15 


மாதிரி 1 

4x3 + 4x2 - 11x - 6 = 0 
என்ற சமன்பாட்டின் மூலங் 
களை 

வரைப்பட முறையில் 
காண்க . 


4 


சி 


2 


ஆ 


11 


12 


13 


y = f ( x ) = 4x3 + 4x3 
11x - 6 எனக் கொள்க . X- க்கு 
-2 , -1 , 0 , 1 , 2 , என்ற மதிப் 
புக்களை யளித்து அம்மதிப்புக் 
களுக்குரிய y- இன் மதிப்புக் 
களைக் கணக்கிட்டுக் கீழ்க் 
கண்டவாறு பட்டியல் அமைக் 
கவும் . 


T 


-2 


lon 


9-XLFeat+ext=F 


- 2 -1 0 

-1 0 1 2 
0 5-6-9 20 


5 


y 


- 


) 


HB 


Ox , Oy செங்குத்து நேர்க் 
கோடுகளை அச்சுக்களாகக் 
கொண்ட ஒரு வரைப்படத்தில் 
( -2 , 0 ) , ( -1 , 5 ) , ( 0 , -6 ) , 
( 1 , - 9 ) , ( 2 , 20 ) ஆகிய புள்ளி 
களைக் குறித்து , அப்புள்ளிகளை 
ஒரு மெல்லிய ( வழவழப்பான ) 
வளைவினால் (smooth curve) 
இணைக்கவும் . இவ்வாறு கிடைக் 


படம் 1 


3 


சமன்பாடுகளின் உருவ மாற்றம் 


கப் பெற்ற அந்த வளைவு x- அச்சை வெட்டும் புள்ளிகளின் x- அச்சுத் 
தூரங்களைக் கணக்கிடுக . அவைதாம் கொடுக்கப்பட்டுள்ள சமன் 
பாட்டின் மெய்மூலங்களாகும் . ( படம் 1 -ஐப் பார்க்கவும் ) . 
ஆகவே 4x3 + 4x2 - 11x -6 = 0 இன் மூலங்கள் : -2 , -1 , * . 

தேற்றம் 1. f ( x ) என்ற தொடர்புடைச் சார்பில் ( continuous 
function ) a , b என்ற மெய் மதிப்புக்களை x கொள்ளும்போது , f ( a ) , 
f( b ) என்பன எதிரான அடையாளங்களைக் கொண்டிருந்தால் , 
a- க்கும் b- க்குமிடையே குறைந்தது மூலமாவது இருக்க 
வேண்டும் . 
நிரூபணம் . 

y = f ( x ) எனக் கொள்க . 
x = a ஆனால் , y = f ( a ) 

x = b ஆனால் , y 
இப்பொழுது , f ( a ) , f ( b ) இரண்டும் எதிரான அடையாளங்களுட 
னிருப்பதால் [ a , f( a ) ] , [ b , f ( b ) ] என்ற புள்ளிகள் x- அச்சின் இரண்டு 
பக்கங்களிலுமாக அமைந்திருக்கும் . f ( x ) என்பது தொடர்புடைச் 
சார்பாகையால் f( x ) - இன் வளைவு P [ a, f ( a ) ] என்ற புள்ளியிலிருந்து 


f ( b ) 


Pra , f ( a )] 


f ( a )] 


| 


| 


+ 
| 


B ( x = b ) 


10 


18 


A 
( x = a ) | 


R 
( x = x ) 


| 
| 
| If ( b ) 


LIQ [ b , f ( b )]] 


படம் 2 


Q [ b , f ( b ) ] என்ற புள்ளிக்குச் செல்லும்போது குறைந்தது ஒரு 
தடவையாவது x- அச்சைக் கடந்து செல்ல வேண்டும் . அவ்வாறு 
கடந்து செல்லும் புள்ளி ( R ) யில் f ( x ) - இன் மதிப்புப் பூச்சியமாவதால் 


4 


எண்சார் கணிதவியல் 


அப்புள்ளியின் x- அச்சுத்தூரம் ( OR ) f ( x ) 0 இன் ஒரு மூல 
மாகும் . ஆகவே , f ( x ) = 0 இன் மூலங்களில் குறைந்தது ஒரு 
மூலமாவது a- க்கும் b- க்குமிடையே யிருக்கவேண்டும் . 

குறிப்பு : f ( x ) - இன் வளைவு P யிலிருந்து Q க்குச் செல்லும்போது 
X- அச்சை ஒரு தடவைக்கு மேலும் கடந்து செல்லலாம் . ( புள்ளி 
வளைவைப் பார்க்க ) அவ்வாறு கடந்து செல்லும்போது , P , Q 
ஆகியவை x- அச்சின் இருபுறங்களிலும் இருப்பதால் f ( x ) - இன் 
வளைவு X- அச்சை ஒற்றை யெண்ணிக்கைப் புள்ளிகளில்தான் கடந்து 
செல்ல முடியும் . ( படத்தில் 5 புள்ளிகள் ) ஆகவே , f ( x ) = 0 - இன் 
மூலங்களில் a , b ஆகியவற்றிற்கிடையேயுள்ள மூலங்களின் எண் 
ணிக்கை ஒற்றையெண் ( odd number ) ணாக யிருக்கும் . அதாவது , 
f ( x ) = 0 - இன் மூலங்களில் a , b க்கு இடையேயுள்ள . மூலங்களின் 
எண்ணிக்கை ஒன்று அல்லது ஒற்றையெண்ணாக யிருக்கும் . 


9 | 

| 


\ P [ a , f ( a ) ] 


[b ,f ( bile 


ப 


If ( a ) | 


F ( b ) 


| 


1 


xl 


0 


| 


AAL 
( x = a ) 


M 


( x = b ) 


HI 


படம் 3 


தேற்றம் 2. f ( x ) என்ற தொடர்புடைச் சார்பில் a , b என்ற 
மெய்மதிப்புக்களை x அடையும்போது f ( a ) , f ( b ) என்பன ஒரே 
அடையாளமுள்ளவையாகயிருப்பின் , a , b க்கு இடையில் அமைந் 
துள்ள. f ( x ) = 0 இன் மூலங்களின் எண்ணிக்கை இரட்டை 
யெண்ணாக ( even number ) யிருக்கும் ; அல்லது a , b க்கு இடையே 
* ஒரு மூலமும் இருக்காது . 


5 


சமன்பாடுகளின் உருவ மாற்றம் 


- 


நிரூபணம் : 

f ( a ) , f ( b ) இரண்டும் நேர் அடையாளம் ( positive sign ) உள்ள 
தாகக் கொள்க . ஆகவே , P [ a , f ( a ) ] , Q [ b , f ( b ) ] என்ற புள்ளி 
களிரண்டும் x- அச்சின் ஒரே பக்கத்தில் ( படம் 3 ) அமைந்திருக்கும் . 
எனவே , y = f ( x ) என்ற தொடர்புடைச் சார்பின் வளைவு P யிலிருந்து 
Q க்குச் செல்லும்போது x- அச்சை வெட்டாமலே செல்ல முடியும் ; 
அல்லது X- அச்சை இரட்டையெண்ணிக்கைப் புள்ளிகளில் வெட்டிய 
பின்னரே Q- ஐச் சேர முடியும் . ஆகையால் a , b க்கிடையே f ( x ) 
0 -இன் ஒரு மூலமும் இருக்க முடியாது ; அல்லது a , b க்கிடையே 
யுள்ள மூலங்களின் எண்ணிக்கை இரட்டையாகயிருக்கும் . 

தேற்றம் 3. x- இல் n படி பெற்ற ஒரு சமன்பாட்டிற்கு n மூல 
கங்கள் ( மெய் அல்லது கற்பனை ) உண்டு ; ஆனால் n- க்கு அதிகமான 
மூலகங்கள் கிடையா . 
நிரூபணம் : 

ஒவ்வொரு பல்லுறுப்புச் சமன்பாடு f (x ) = 0 க்கும் குறைந்தது 
ஒரு மூலம் ( மெய் அல்லது கற்பனை ) உண்டு என்ற இயற் கணிதத் 
தேற்றத்தைக் கருத்திற் கொள்க . 

கொடுக்கப்பட்ட n படி பெற்ற சமன்பாட்டை fx (x ) = 0 எனக் 
கொள்வோம் . x = x1 என்பது இதன் ஒரு மூலம் எனக் கொள்க . 
ஆகவே , fr ( x ) ஆனது ( x - x ] ) ஆல் மீதியில்லாமல் வகுபடும் . ஈவு 
( n - 1 ) படி பெற்ற fp - 1 ( x ) என்ற சார்பாகயிருக்கும் . அதாவது , 
fz ( x ) ( x - x1 ) fa - 1 ( x ) 

( 1 ) 
இதுபோல் , fx - 1 (x ) = 0 என்ற சமன்பாட்டிற்குக் குறைந்தது ஒரு 
மூலமாவது இருக்கவேண்டும் . அந்த மூலத்தை xg எனக் கொள்க . 
ஆகவே , fx - 1 ( x ) ஆனது ( x - x2 ) ஆல் மீதியில்லாமல் வகுபடுவ 
தோடு , கிடைக்கும் ஈவு ( n - 2 ) படி பெற்ற fp - 2 ( x ) என்ற சார்பாக 
யிருக்கும் . ஆகையால் , 
fx - 1 ( x ) ( x - xg ) fx - 2 ( x ) 

(2 ) 
சமன்பாடுகள் ( 1 ) , ( 2 ) ஆகியவற்றிலிருந்து , 

fa ( x ) (x - x1 ) ( x - xg ) fx - s ( x ) 
என்று கிடைக்கிறது . இவ்வாறு , xy என்பது fx - 2 ( x ) இன் ஒரு 
மூலமானால் , 

fx - 2 ( x ) = ( x - xg ) f = -3. ( x ) 

:fr ( x ) | ( x - xl ) ( x - xg ) ( x - xg ) fx - 3 ( x ) 
இம்முறையைத் தொடர்ந்து செயல்படுத்த , இறுதியில் 
f , ( x ) ( x - x ) ( x - xg ) ( x - xg) ........ (x - xx ) 4 ( 3 ) 


6 


எண்சார் கணிதவியல் 


என்ற அமைப்புள்ள ஒரு தொடர்பு கிடைக்கும் . ஆனால் , fz ( x ) - ம் , 
( x - x1 ) ( x - x2 ) 

( x - xn ) - ம் n படி பெற்றச் சார்புகளாக 
யிருப்பதால் Q ஒரு மாறிலியாகத் தானிருக்க முடியும் . இப்போது , 
சமன்பாடு ( 3 ) -இன் வலப்பக்கமுள்ள கோவை x = Xl , Xz , xg , .... , 
xn ஆகிய மதிப்புக்களுக்குப் பூச்சியமாவதால் X1 , xg , xg , .... , 
xp என்பன fr ( x ) = 0 இன் மூலங்களாகும் . இவைகளைத் தவிர 
X- இன் வேறு எந்த மதிப்புக்கும் ( 3 ) -இன் வலப்பக்கம் பூச்சிய 
மாகாது . 

அதாவது , fp ( x ) ஆனது X- இன் வேறு எந்த மதிப்புக்கும் 
பூச்சியமாகாது . ஆகவே , இந்த n மூலங்களைத் தவிர வேறு மூலம் 
fa ( x ) = 00 க்குக் கிடையாது . அதாவது , f ( x ) 

அதாவது , fa ( x ) = 0 க்கு மொத்தம் 
n மூலங்கள் தாம் உண்டு . 


- 


- 


மாதிரி 2 

x3 + 6x2 + x - 10 = 0 இன் ஒரு மூலம் 1 க்கும் 2 க்குமிடையே 
யுள்ளது என்று காட்டுக . 
இங்கு , f ( x ) x3 + 6x2 + x - 10 

f ( 1 ) 1 + 6 + 1-10 = -2 = 

f ( 2 ) = 8 + 24 + 2-10 = 24 = + 
f( 1 ) , f ( 2 ) ஆகியவற்றின் அடையாளங்கள் 

எதிராகயிருப்பதால் 
குறைந்தது ஒரு மூலம் 1 க்கும் 2 க்குமிடையே யிருக்க வேண்டும் . 
மாதிரி 3 

x3 -6x - 13 = 0 இன் நேர்மெய் மூலத்தை இரண்டு தசம 
டங்களுக்குக் கணக்கிடுக . 
இங்கு, f ( x ) x3-6x - 13 

f ( 3 ) = 27-18-13 

= 27-18-13 = -4 = 

f ( 4 ) = 64-24-13 = 27 = + 
ஆகவே , ஒரு மூலம் 3 க்கும் 4 க்குமிடையே யுள்ளது . 
மேலும் , f ( 3-1 ) 29.791-18.6-13 = -1.809 = 
f (3.2 ) = 41.768-19.2-13 

9.568 = 
ஆகவே , அந்த மூலம் 3.1 க்கும் 3.2 க்குமிடையே யுள்ளது . 
மேலும் , f ( 3.17 ) 31.885013-19.02-13 = -0.134987 

f ( 3-18 ) = 32. 157432-19.08.- 13 = 0.077432 + 
ஆகவே , அந்த மூலம் 3.17 க்கும் 3.18க்குமிடையே யுள்ளது . 
மேலும் , f ( 3.176 ) 32.03024-19.056-13 = -0.02576 = 
f ( 3.177 ) = 32.06651-19.062-13 = 0.00451 

0.00451 = + 

= + 1 


+ 


= 


சமன்பாடுகளின் உருவ மாற்றம் 


7 


ஆகவே , அந்த மூலம் 3.176 க்கும் 3.177 க்குமிடையே 

யுள்ளது .. 
ஆகவே , கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் நேர்மெய் மூலம் 3.18 
( இரண்டு தசம இடங்களுக்கு ) ஆகும் . 


1.3 சமன்பாடுகளின் உருவ மாற்றம் ( Transformation of Equa 

tions ) 

( i ) f ( x ) = 0 இன் மூலங்களின் எதிரெண்களை மூலங்களாகக் 
கொண்ட சமன்பாட்டை அமைத்தல் : 


41 , 42, as ........ , an என்பன f ( x ) = xr + azxa - 1 + agxe - 2 + 
+ an == 0 இன் மூலங்கள் எனக் கொள்க . ஆகவே , - & 1 , - a2, 
aan ஐ மூலங்களாகவுடைய சமன்பாட்டை 

நாம் 
அமைக்க வேண்டும் . 


- 


03 , .. 


- 


- 


f ( x ) = 0 என்ற சமன்பாட்டில் y = -x , அதாவது x = -y, என்று 
பிரதியிட நாம் பெறுவது : 

( -y) + a1 ( -y ) -- 1 + az ( -y ) r - 2 + + an = 0 
அதாவது , F ( y) = ya - ayyn - 1 + az ya -2 

0 
f( x ) = 0 இன் ஒவ்வொரு மூலத்திற்கும் உரிய மூலம் ஒன்று F ( y ) 
0 க்கு உண்டு . ஆகவே x = a1 என்பது f ( x ) = 0 இன் ஒரு மூல 
மானால் y = --x = - & 1 என்பது F ( y ) = 0 இன் ஒரு மூலமாகும் . 
இவ்வாறு - a2, -ag , .... , - & n என்பன F ( y ) = 0 இன் மூலங் 
களாகும் . ஆகவே , F ( y ) = 0 என்பது தான் வேண்டிய சமன் 
பாடாகும் . 


மாதிரி 3 

x4-4x3 + 3x2-1 = 0 இன் மூலங்களின் எதிரெண்களை மூலங் 
களாகக் கொண்ட சமன்பாட்டைக் காண்க. 
இங்கு , f ( x ) = x4 - 4x3 + 3x2 -1 0 

x = − y என்று பிரதியிடவும் . 
. f ( -y ) = ( -y ) 4-4 ( -- y ) : + 3 (-y )2-1 = 0 
அதாவது F ( y ) = y4 + 4y3 + 3y2-1 = 0 

இதுதான் வேண்டிய சமன்பாடு . 
( ii ) k என்பது ஒரு மாறிலியானால் , f ( x ) = 0 இன் மூலங்களின் 
k மடங்குகளை மூலங்களாகக் கொண்ட சமன்பாட்டை அமைத்தல் : 


a1 , « 2 , ag, .... , an என்பன f ( x ) = x = + ay xn - 1 + ag xn - 2 + 
+ an = 0 இன் மூலங்கள் எனக் கொள்க . இப்பொழுது , kay , 


8 


எண்சார் கணிதவியல் 


kag, .. kag ஆகியவற்றை மூலங்களாகக் கொண்ட சமன்பாட்டை 
அமைக்க வேண்டும் . 


y = kx அதாவது , x = y / k என்று f ( x ) = 0 இல் பிரதியிடவும் . 


h - 1 


n - 2 


ஃ f ( y/k) = 


(( 2 ) 


+ al 


y 
k 


+ a2 


k 


+ 


+ a = 0 


அதாவது , F ( y ) = yh + al kyx - 1 + ag keyv - 2 + + azka = 0 
f ( x ) = 0 இன் ஒவ்வொரு மூலத்திற்கும் ஒத்த மூலம் ஒன்று F ( y ) = 
0 க்கு உண்டு . x = a1 க்குரிய F ( y ) = 0 இன் மூலம் y = kx = kal 
ஆகும் . இதுபோல் , 

an க்குரிய F ( y ) 

0 இன் 
மூலங்கள் kal, kag , kaa ஆகும் . ஆகவே , F ( y ) = 0 என்பது 
தான் வேண்டிய சமன்பாடாகும் . 


a2 , 03, 


- 


மாதிரி 4 

x5-4x4 + 3x2 - 4x + 6 = 0 இன் மூலங்களின் மூன்று மடங்கு 
களை மூலங்களாகக் கொண்ட சமன்பாட்டை அமைக்கவும் . 
இங்கு , f ( x ) = x5-4x4 + 3x3 - 4x + 6 = 0 

y = 3x அல்லது , x = y / 3 என்று பிரதியிட , 


f ( y / 3 ) = 


(Y ) -4( X ) + 3 (x ) "- 4( ! ) +6 = 


+6 = 0 


அதாவது , F ( y ) = y5-12y4 + 81y2-324y + 1458 

இதுதான் வேண்டிய சமன்பாடு . 
மாதிரி 5 

2x3-5x2 + 4x - 1 = 0 இன் மூலங்களை நான் கால் பெருக்குக . 
இங்கு , f ( x ) = 2x3-5x2 + 4x - 1 = 0 

y = 4x அல்லது x = y / 4 என்று பிரதியிட , 

f ( y / 4 ) = 2 ( y / 4 ) 3 -5( y / 4 ) 2 + 4 ( y / 4 ) -1 
அதாவது , F ( y ) = 2y3-20y2 + 64y - 64 = 0 . 

அதாவது , y3 -10y2 + 32y - 32 = 0 என்பது தான் வேண்டிய 
சமன்பாடு . 

( iii ) f ( x ) = 0 இன் மூலங்களின் தலைகீழ் மதிப்புக்களை 
( reciprocals ) மூலங்களாகக் கொண்ட சமன்பாட்டை அமைத்தல் : 


a1 , 22 , a3 ) .... , & n என்பன f ( x ) = xx + ay x2-1 + az xn - 2 + 
+ an = 0 இன் மூலங்களெனக் கொள்க . இப்பொழுது , 


சமன்பாடுகளின் உருவ மாற்றம் 


9 


3 


2 


1 1 1 

1 

ஆகியவற்றை மூலங்களாகக் கொண்ட சமன் 
81 22 as 

cn 
பாட்டை அமைக்க வேண்டும் . 


என்று பிரதியிடவும் . 


- - அதாவது , x = } 
f ( ! ) = (4 ) ( 


n 


1 


n - 1 


n - 2 


+ ay 


+ aa 


(4 ) 


+ ..... + an 


- 


0 


f ( x ) 


- 


அதாவது , F ( y ) = anyn + an - 1 yr - 1 + .... + aly + 1 = 0 

0 இன் ஒவ்வொரு மூலத்திற்கும் உரிய மூலம் ஒன்று 
F ( y ) 0 க்கு உண்டு. x = 1 க்குரிய F (y ) 0 இன் மூலம் 
1 

1 

1 
y 

ஆகும் . இதுபோல் , 
இதுபோல் , 1 , 

ஆகியவை 
F ( y ) = 0 இன் மூலங்களாகும் . ஆகவே , F ( y ) = 0 தான் 
வேண்டிய சமன்பாடாகும் . 


1 


3 


ca 


as | 


en 


மாதிரி 6 

x4 - 2x3 - 11x2 + 12x + 36 = 0 இன் மூலங்களின் தலைகீழ் 
மதிப்புக்களை மூலங்களாகக் கொண்ட சமன்பாட்டை அமைக்கவும் . 
இங்கு f (x ) = x4-2x3-11x2 + 12x + 36 0 

1 

என்று பிரதியிடவும் . 
y 


1 
.. f | 

-2 - 11 

+36 = 0 
y 

y 
அதாவது , F ( y ) 36y4 + 12y3-11y : -2y + 1 = 0 என்பதுதான் 
வேண்டிய சமன்பாடு . 


(iv ) f ( x ) = 0 இன் மூலங்கள் ஒவ்வொன்றையும் விட 
h கூடுதலான ( அல்லது குறைவான ) மதிப்புக்களை மூலங்களாகக் 
கொண்ட சமன்பாட்டை அமைத்தல் : அதாவது , f ( x ) 0 இன் 
மூலங்களுடன் h- ஐக் கூட்டுதல் ( அல்லது குறைத்தல் ) : 


- 


& 1 , & 2 , & g,.. , an என்பன f (x ) = xx + alxn - 1 + agx: -2 + ..... + 
ax = 0 இன் மூலங்களெனக் கொள்க , நாம் அமைக்க வேண்டிய 
சமன்பாட்டின் மூலங்கள் 


a1 + h , as + h , as + h , .... , an + h ஆகும் . இப்பொழுது , 
y = x + h , அதாவது x = y - h என்று பிரதியிடவும் . 


10 


எண்சார் கணிதவியல் 


ஃ f ( y - h ) = (y -h ) " + al ( y - h ) : - 1 + az ( y - h ) 2-2 + .. + ax = 0 
இச் சமன்பாட்டைச் சுருக்கி 

f ( y - h ) = yn + A1 ya - 1 + A2yn - 2 + ....... + Az = 0 என்று 
எழுதலாம் . 


= 


- 


x = & 1 என்பது f ( x ) 0 இன் ஒரு மூலமானால் , y = x + h 
a1 + h என்பது f ( y - h ) = 0 இன் ஒரு மூலமாகும் .. ஆகவே , 
ag + h , & g + h , ........ & y + h என்பன f ( y - h ) = 0 இன் மூலங் 
களாகும் . இப்பொழுது f ( y - h ) . = 0 என்ற சமன்பாட்டில் 
y = x + h என்று பிரதியிட 


- 


f ( x ) ( x + h ) + A1 ( x + h ) n - 1 + A2 (x + h ) n - 2 + ... + An 0 
என்று கிடைக்கிறது . ஆனால் இச் சமன்பாடும் , கொடுக்கப் 
பட்டுள்ள f (x ) = xn + ay xv - 1 + agxn - 2 + ... + ay 0 என்ற சமன் 
பாடும் சர்வ சமமாகும் . இப்பொழுது , 


- 


f ( x) = ( x + h ) + A1 ( x + h) a-1 + + Ax - 1 ( x + h ) + Ar-ஐ 
( x + h ) ஆல் வகுத்தால் ஈவு ( x + h ) n - 1 + A ] ( x + h ) n - 2 + . + An - 1 ; 
மீதி Aa . இந்த ஈவை மீண்டும் ( x + h ) ஆல் வகுக்க , ஈவு ( x + h ) n - 2 
+ A1 ( x + h ) = - 3 + .. + Ap - 2, மீதி An - 1 ஆகும் . அதாவது , கொடுக்கப் 
பட்டுள்ள f ( x ) ஐ ( x + h ) ஆல் வகுத்தால் கிடைக்கும் மீதிதான் 
A ) ஆகும் . கிடைக்கும் ஈவை மீண்டும் ( x + h ) ஆல் வகுத்தால் 
கிடைக்கும் மீதிதான் An - 1 ஆகும் . இவ்வாறு மீண்டும் மீண்டும் 
( x + h ) ஆல் வகுத்தால் , நமக்கு வேண்டிய சமன்பாடாகிய 
f (y - h ) = ya + Ajy2-1 + A , yr - 2 + ....... + Az -1y + Az = 0 இன் 
குணகங்கள் Ax , Al - 1 , ..... , A2 , A1 ஆகியவை கிடைக்கின்றன .. 


- 


f ( x ) 0 இன் மூலங்களை விட் h குறைவான மதிப்புக்களை 
மூலங்களைக் கொண்ட சமன்பாட்டின் குணகங்களைப் பெற f ( x ) ஐ 
( x - h ) ஆல் அடுத்தடுத்து வகுக்க வேண்டும் . கீழ்க்கண்ட மாதிரிக் 
கணக்குகளில் மேற்கண்ட முறைகள் நன்கு விளக்கப்பட்டுள்ளன . 


மாதிரி 7 

x3-4x2 + 3x - 1 = 0 என்ற 


சமன்பாட்டின் மூலங்களுடன் 


2 கூட்டவும் . 


y = x + 2 அல்லது , x = y - 2 என்று பிரதியிடவும் ஆகவே , 
வேண்டிய சமன்பாடு : 

f ( y ) = ( y - 2)3 - 4 ( y . - 2 ) 2 + ( y - 2) - 1 = 0 
அதாவது , y3 - 10y2 + 31y - 23 = 0 . 


சமன்பாடுகளின் உருவ மாற்றம் 


11 


மாதிரி 8 

x3-4x2 + 3x - 5 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்களிலிருந்து 
2 குறைக்கவும் . 


இங்கு y = x - 2 

அல்லது , 

x = y + 2 என்று பிரதியிட 
வேண்டும் . ஆகவே , 

f ( y ) = ( y - 2 ) 3-4 ( y + 2 ) 2 + 3 ( y + 2 ) - 5 = 0 அதாவது , 
y3 + 2y2 - y - 7 = 0 என்பதுதான் வேண்டிய சமன்பாடாகும் . 


இச் சமன்பாட்டின் குணகங்கள் முறையே 1 , 2 , - 1 , - 7 
ஆகும் . இக் குணகங்களைக் 

கொடுக்கப்பட்ட சமன்பாடாகிய 
x3 -4x2 + 3x - 5 = 0 இன் இடப்பக்கக் கோவையை ( x - 2 ) ஆல் 
தொகுதி முறையில் வகுத்துக் ( Synthetic division ) கிடைக்கும் 
மீதிகளிலிருந்தும் பெறலாம் . x3 - 4x2 + 3x - 5 ஐ ( x - 2 ) ஆல் 
மீண்டும் மீண்டும் தொகுதி முறையில் மீதிகளைக் கண்டுபிடிக்கும் 
முறை கீழே செய்து காட்டப்பட்டுள்ளது . 


2 


1 


- 


- 4 
2 


3 
4 


--- 2 


- 


1 


என 


--7 


--2 

2 


0 


1 


1 


-1 


0 
2 


2 


1 


நமக்கு வேண்டிய சமன்பாட்டின் குணகங்கள் 1 , 2 , -1 , -7 
ஆகும் . ஆகவே , y3 + 2y2 - y - 7 = 0 என்பதுதான் வேண்டிய 
சமன்பாடாகும் . 


குறிப்பு : இவ்வாறு மாற்றப்பட்ட சமன்பாட்டில் y க்குப் பதிலாக 
x ஐ எழுதுவதால் எவ்விதக் குழப்பமும் ஏற்படாதாகையால் மாற்றப் 
பட்ட சமன்பாட்டை x3 + 2x2 - x - 7 = 0 என்றே எழுதலாம் . 


மாதிரி 9 

5x3 + 7x2 + 11 
குறைக்கவும் . 


- 


0 இன் மூலங்களிலிருந்து 


4 ஐக் 


வேண்டிய சமன்பாட்டைப் பெற y = x - 4 அல்லது , x = y + 4 
என்று பிரதியிடவேண்டும் . 


12 


எண்சார் கணிதவியல் 


அல்லது , வேண்டிய சமன்பாட்டின் குணகங்களைக் கொடுக்கப்பட்ட 
சமன்பாட்டின் சார்பாகிய x4-5x3 + 7x2 + 11 ஐ ( x - 4 ) ஆல் தொகு 
முறையில் வகுத்துப் பெறலாம் . 
4 1 

7 0 

11 
4 4 12 

48 


1 


12 


59 


- 1 
4 


3 
12 


60 


1 


72 


3 
4 


15 
28 


* 


1 


7 


43 


1 


1 


11 


1 


ஆகவே , வேண்டிய சமன்பாடு : y4 + 11y3 + 43y2 + 72y + 59 = 0 


மாதிரி 10 

x4 - x3-10x + 4x + 24 = 0 இன் மூலங்களுடன் 2 ஐக் கூட்டிக் 
கிடைக்கும் சமன்பாட்டின் உதவியால் கொடுக்கப்பட்டிருக்கும் சமன் 
பாட்டைத் தீர்க்கவும் . 


கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டில் y = x + 2 அல்லது , x = y - 2 
என்று பிரதியிடவேண்டும் . அதாவது , காடுக்கப்பட்டிருக்கும் 
சமன்பாட்டை x + 2 ஆல் மீண்டும் மீண்டும் வகுத்துக் கிடைக்கும் 
மீதிகளிலிருந்து வேண்டிய சமன்பாட்டைப் பெறவேண்டும் . 
-2 1 --1 -10 

4 

24 
2 6 

8 -24 


| 


1 


12 


0 


-3 
-2 


10 


- 12 


1 


0 


5 
2 


6 . 
14 


1 


20 


7 
-2 


1 


-9 


1 


ஆகவே , மாற்றப்பட்ட சமன்பாடு : y4-9y3 + 20y2 = 0 


சமன்பாடுகளின் உருவ மாற்றம் 


13 


அதாவது , y ? ( y3 -9y + 20 ) = 0 
அதாவது , y3 (y - 4 ) ( y - 5 ) = 0 
ஆகவே , மாற்றப்பட்ட சமன்பாட்டின் மூலங்கள் : 0 , 0 , 4 , 5 . 
ஆகவே , கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் மூலங்களாவன : 
x = y - 2 = 0-2 , 0-2 , 4-2 , 5-2 

-2 , - 2 , 2 , 3 . 


1.4 சமன்பாட்டிலிருந்து ஒரு உறுப்பை நீக்குதல் 

கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டை 
f ( x ) = alxn + alxv - 1 + azxv - 2 + ....... + ax = 0 எனக் கொள்க . இச் 
சமன்பாட்டின் மூலங்களிலிருந்து h குறைக்க y = x - h அல்லது 
x = y + h என்று பிரதியிடவேண்டும் . அவ்வாறு மாற்றப்பட்ட 
சமன்பாடு வருமாறு : 
f ( y + 1 ) = ao ( y + 1 ) + ai ( y + 1 ) 2-1 + ag ( y + 1 ) ( - 2 + ..... + ax = 0 

n ( n - 1 ) 
அதாவது , as [ yn + nyn - 1 h + ya- 2 h2 + ...... + hn ] 

2 ! 
+ a1 [yx-1 + ( n - 1 ) yn- 2 h + ..... + he- 1] 
+ az [ yn- 2 + ( n - 2 ) yn -3h + .. + hn - 2 ] 

+ ax = 0 
அதாவது , a ye + ( nap h + al ) ye - 1 + 

n ( n - 1 ) 

ay he + ( n - 1 ) ay h + ag ] yn - 2 
2 ! 
+ 

= 0 
இச்சமன்பாட்டில் இரண்டாவது உறுப்பு நீக்க வேண்டுமாயின் , 
nay h + a1 என்பது பூச்சியமாக வேண்டும் . 

ஃ na ) h = -al 


+ 


- 


(27 " 


ப 


ஐக் 


ai 
அல்லது h 

nao 
ஆகவே , ஒரு சமன்பாட்டை இரண்டாவது உறுப்பு இல்லாத 

ai 
சமன்பாடாக மாற்ற அதன் மூலங்களிலிருந்து 

குறைக்க 

nao 
வேண்டும் . 

( n - 1 ) 
இதுபோல் , 

a h2 + ( n - 1 ) ay h + az = 0 - இலிருந்து 

2 ! 
கிடைக்கும் h . இன் மதிப்பைக் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் 


14 


எண்சார் கணிதவியல் 


மூலங்களிலிருந்து குறைத்தால் , மாற்றப்பட்ட சமன்பாட்டில் 
மூன்றாவது உறுப்பு இருக்காது . ஆகவே , இதே முறையைப் 
பின்பற்றி மாற்றப்படும் சமன்பாட்டில் எந்த ஒரு குறிப்பிட்ட உறுப்பும் 
இல்லாமல் செய்யலாம் . 


மாதிரி 11 

x4 + 8x3 + x - 5 = 0 என்ற சமன்பாட்டை இரண்டாவது உறுப்பு 
இல்லாத சமன்பாடாக மாற்றுக . 

இங்கு a = 1 , a1 = 8 , n = 4 . 


8 


ஆகவே , h = 


2 
. 


- 


al | 
nao 


4X - 1 


ஆகவே , கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டின் மூலங்களிலிருந்து 
--2ஐக் குறைக்கவும் . 


- 2 


1 


8 


0 
12 


1 
24 


--5 
--50 


25 
40 


- 55 


ਮੈਚਮਦਨੇਹਜਨੇਚਨੇਚਹs 


-12 

8 
-20 
-4 


65 


-24 


0 


ஆகவே , மாற்றப்பட்ட சமன்பாடு : y4-24 y2 + 65 y - 55 = 0 


மாதிரி 12 

x4 + 16x3 + 83x2 + 152x + 84 = 0 என்ற சமன்பாட்டிலிருந்து 
இரண்டாவது உறுப்பை நீக்கித் தீர்க்கவும் . 

16 
இங்கு , h = 

- 4 . 
4X1 


சமன்பாடுகளின் உருவ மாற்றம் 


15 


ஆகவே , சமன்பாட்டின் மூலங்களிலிருந்து - 4 ஐக் குறைக்கவும் . 


--4 


1 


84 
- 48 


83 
-48 

35 
- 32 

3 
-16 


152 
-140 

12 
-12 


36 


16 
-4 
12 
-4 

8 
-4 

4 
-4 


- 


O 


13 


- 


0 


1 


மாற்றப்பட்ட சமன்பாடு : y4-13 y2 + 36 = 0 

அதாவது , ( y3-4 ) (y2-9) = 0 
ஆகவே , மாற்றப்பட்ட சமன்பாட்டின் மூலங்கள் : +2 ; +3 . 
. கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் மூலங்கள் வருமாறு : 

x = y + h = y - 4 = ( - 2-4 ) , (2-4) , ( -3-4 ) , ( 3-4 ) . 
அதாவது , x = -6 , - 2 , -7, - 1 . 


மாதிரி 13 

x4-4x3-18x2 -3x + 2 = 0 என்ற சமன்பாட்டை மூன்றாவது 
உறுப்பில்லாத சமன்பாடாக மாற்றுக . 

இங்கு , an = 1 , a1 = -4, az = -18 , n = 4 . மூன்றாவது உறுப்பு 
நீக்கப்பட வேண்டுமாயின் 
n ( n - 1 ) 

ha + ( n - 1 ) az h + ag = 0 
2 ! 


ao 


என்ற நிபந்தனை பூர்த்தியாக வேண்டும் . 


4 ( 3 ) 


ஆகவே , 


he + ( 3 ) (-4) h - 18 = 0 


2 


அதாவது , 


6h3 - 12h - 18 = 0 


அதாவது , 


h ? -2 h - 3 = 0 


அல்லது , 


( h - 3 ) ( h + 1 ) = 0 
h = 3 ,-1. 


ஆகவே , 


16 


எண்சார் கணிதவியல் 


2 
-198 


( i ) சமன்பாட்டின் மூலங்களிலிருந்து 3 ஐக் குறைக்கவும் . 
3 | - 1 

-4 -18 

-3 
3 --3 

-63 
-1 -21 ) - 66 
3 

6 

--45 
2 -15 

--111 
3 

--15 
5 

0 | 
3 


-1961 


| 


N0ம 


8 


1 


ஆகவே , மாற்றப்பட்ட சமன்பாடு : y4 + 8y3 -111y - 196 = 0 


( ii ) சமன்பாட்டின் மூலங்களிலிருந்து - 1 ஐக் குறைக்கவும் . 
-1 1 

- 4 - 18 -3 

2 
1 5 13 

-10 
5 -13 10 

- 8 
-1 6 

7 
-6 

-7 ) 

17 
1 

7 . 
7 

0 
- 1 


FIRIT 


- 


--8 


1 


மாற்றப்பட்ட சமன்பாடு : y4 -8y3 + 17y - 8 = 0 மேலே காணப்பட்ட 
இரண்டும் வேண்டிய சமன்பாடுகளாகும் . 


பயிற்சி 1 


1. 2x4-5xs - 3x3 + 7x - 10 = 0 என்ற சமன்பாட்டை , அதன் மூலங்களின் 
எதிரெண்களை மூலங்களாகக் கொண்ட சமன்பாடாக மாற்றுக . 

2. x - 6x4 + x3 + 2x2 - x - 8 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்களின் இரு 
மடங்குகளை மூலங்களாகக் கொண்ட சமன்பாட்டினை அமைக்கவும் . 

3. 2x4-5x3 + 3x2-2x + 1 = 0- இன் மூலங்களின் 10 மடங்குகளை மூலங் 
களாகக் கொண்ட சமன்பாட்டைக் காண்க . 

4. 5x5-6x + 3x8-8x2 + 11x - 10 = 0 இன் மூலங்களின் தலைகீழ் மதிப்புக் 
களை மூலங்களாகவுடைய சமன்பாட்டைக் காண்க . 


சமன்பாடுகளின் உருவ மாற்றம் 


17 


5. 3x3-2x2 + x - 9 = 0 இன் மூலங்களிலிருந்து 5 குறைந்த மதிப்புக்களை 
மூலங்களாகக் கொண்ட சமன்பாட்டைக் காண்க . 


6. x5-3x4-2x + 15x2 + 20x - 15 = 0 இன் மூலங்களை விட 2 குறைந்த 
மதிப்புக்களை மூலங்களாகக் கொண்ட சமன்பாட்டை அமைக்கவும் . 

7 . x4 - xs - 10x2 + 4x + 24 = 0 என்ற சமன்பாட்டை , அதன் மூலங்களைவிட 
2 கூடுதலான மதிப்புக்களை மூலங்களாகக் கொண்ட சமன்பாடாக மாற்றி அதன் 
மூலம் கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளின் தீர்வுகளைக் காண்க . 

8. x4-8x3 + x2 - x + 3 = 0 என்ற சமன்பாட்டை இரண்டாவது உறுப்பு 
இல்லாத சமன்பாடாக மாற்றவும் . 


9. x4 - 12x3 + 48x2 - 72x + 35 = 0 என்ற சமன்பாட்டை 
உறுப்பு இல்லாத சமன்பாடாக மாற்றித் தீர்க்கவும் . 


இரண்டாவது 


2. சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 

( Numerical Solutions of Equations ) 


X2 = 


இருபடிச் சமன்பாடுகளைத் தீர்க்கும் முறையை நாம் நன்கு 
அறிவோம் . ax : + bx + c = 0 என்ற பொது இருபடிச் சமன் 
பாட்டின் இரு மூலங்களையும் 

- b + Vb2 – 4 ac ; 
- + 

2a 
-b - A b2 - 4 ac 

2al 
என்ற சூத்திரங்களினால் மிகச் சரியாகக் கணக்கிடலாம் . ஆனால் 
மூன்றாம் படிச் சமன்பாடுகளையும் , மூன்றுக்கு மேற்பட்ட படிகளைப் 
பெற்ற சமன்பாடுகளையும் அவ்வளவு எளிதாகத் தீர்க்க முடியாது . 
இத்தகைய சமன்பாடுகளின் எண்ணியல் தீர்வுகளைக் காணப் பல 
முறைகள் உள்ளன . அவற்றுள் சிறந்ததும் , எளிதானதும் , கொடுக் 
கப்பட்டுள்ள சமன்பாட்டிற்குப் பொருத்தமானதுமான முறையைத் 
தேர்ந்தெடுத்து சமன்பாட்டின் மூலங்களைக் காணவேண்டும் . 


2.1 ஓணரின் முறை ( Horner s Method ) 

இம்முறையில் , முதலில் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் மெய் 
மூலம் ( real root ) எந்த எண்களுக்கிடையேயுள்ளது என்பதைக் 
கண்டுபிடிக்க வேண்டும் . உதாரணமாக , சமன்பாட்டின் ஒரு மூலம் 
3 - க்கும் 4 - க்குமிடையே யிருப்பதாகக் கொள்வோம் . ஆகவே , கொடுக் 
கப்பட்ட சமன்பாட்டின் மூலங்களிலிருந்து 3 - ஐக் குறைக்க , மாற்றப் 
பட்ட சமன்பாட்டின் மூலம் தசம பின்னமாகயிருக்கும் . இச்சமன் 
பாட்டின் மூலங்களை 10 - ஆல் பெருக்க , அம்மூலத்தின் முதல் தசம 
இடம் முழு எண்ணாக மாறிவிடும் . இவ்வாறு மாற்றப்பட்ட சமன் 
பாட்டின் மூலம் எந்த எண்களுக் கிடையேயுள்ளது என்பதைக் 
கண்டுபிடிக்க வேண்டும் . 1 - க்கும் 2 - க்கும் இடையே யிருப்பதாகக் 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


19 


கொள்வோம் . எனவே , கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் மெய் மூலம் 
3-1.க்கும் 3-2 - க்குமிடையே யுள்ளது . 


இப்பொழுது மாற்றப்பட்ட சமன்பாட்டின் மூலங்களிலிருந்து 
1 - ஐக் குறைத்து , கிடைக்கும் சமன்பாட்டின் மூலங்களை 10 - ஆல் 
பெருக்கிக் கிடைக்கும் சமன்பாட்டின் மூலம் எந்த எண்களுக் 
கிடையேயுள்ளது என்பதைக் காணவேண்டும் . 7 - க்கும் 8 - க்கு 
மிடையே யிருப்பதாகக் கொள்வோம் . ஆகவே , கொடுக்கப்பட்ட 
சமன்பாட்டின் மூலம் 3.17 - க்கும் 3.18 - க்குமிடையே யுள்ளது . இம் 
முறையைப் பின்பற்றி மேலும் மேலும் தொடர்ந்து செய்தால் நமக்கு 
வேண்டிய தசம இடங்களுக்குத் திருத்தமாக மூலத்தைக் கணக் 
கிடலாம் . கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாதிரிக் கணக்குகளில் இம் 
முறை நன்கு விளக்கப்பட்டுள்ளது . 


மாதிரி 14 . 

ஓணரின் முறையைக் கொண்டு x3 -6x - 13 = 0- இன் நேர் மெய் 
மூலத்தை ( positive real root ) இரண்டு தசம இடங்களுக்குத் திருத்த 
மாகக் கணக்கிடுக . 

f ( x ) = x3 - 6x - 13 = 0 எனக் கொள்க . 

= 27-18-13 = -4 = 

f ( 4 ) 64-24-13 = 27 = + 
ஆகவே f ( x ) = 0 - இன் நேர் மெய் மூலம் ஒன்று 3 - க்கும் 4 - க்கும் 
இடையேயுள்ளது . ஆகவே , அதன் மூலங்களிலிருந்து 3 - ஐக் 
குறைக்கவும் . 


f ( 3 ) 


3 


1 


0 
3 


--6 

9 


- 13 


9 
4 


3 
3 


3 
18 
21 


6 
3 


9 


1 


மாற்றப்பட்ட சமன்பாடு : x3 + 9x3 + 21x - 4 = 0 இச்சமன்பாட்டின் 
மூலங்களை 10 - ஆல் பெருக்கக் கிடைப்பது : 

f1 ( x ) = x3 + 90 x2 + 2100x - 4000 0 
f1 ( 1 ) = + 

1 + 90 + 2100 - 4000 = 1809 
f1 ( 2 ) = 8+ 360 + 4200 - 4000 = 568 


- 


20 


எண்சார் கணிதவியல் 


ஆகவே , f1 ( x ) = 0 - இன் மூலம் 1 - க்கும் 2 - க்குமிடையே யுள்ளது . 
அதாவது , f ( x ) = 0 - இன் மூலம் 3.1 - க்கும் 3-2 - க்குமிடையே யுள்ளது . 
இப்பொழுது , f1 ( x ) = 0 -இன் மூலங்களிலிருந்து 1 - ஐக் குறைக்கவும் . 


1 


1 


1 


90 

1 
91 

1 
92 

1 
93 


2100 

91 
2191 

92 
2283 


-4000 

2191 
-1809 


--- 


மாற்றப்பட்ட சமன்பாடு : x3 + 93x2 + 2283 x - 1809 = 0 . இச்சமன் 
பாட்டின் மூலங்களை 10 - ஆல் பெருக்கக் கிடைப்பது : 

f ) ( x) = x3 + 930x2 + 228,300x - 1,809,000 = 0 
f2 (7 ) = 343 + 4,557 + 1,598,100-1,809,000 = -164987 = 

f2 ( 8 ) = 512 + 59,620 + 1,826,400-180,9000 = 77,532 = + 
ஆகவே , f2 ( x ) = 0 - இன் மூலம் 7 - க்கும் 8 - க்குமிடையே யுள்ளது . 
அதாவது , f ( x) = 0 -இன் மூலம் 3-17 - க்கும் 3-18 - க்குமிடையே 
யுள்ளது . இப்பொழுது f2 ( x ) = 0 - இன் மூலங்களிலிருந்து 7 - ஐக் 
குறைக்கவும் . 
7 1 930 228,300 -1,809,000 

7 6,559 1,644,013 
937 234,859 164,987 

7 6,608 
944 241,467 

7 
951 


1 


மாற்றப்பட்ட சமன்பாடு : x3 + 951 x2 + 241467 x 164987 = 0 
இச்சமன்பாட்டின் மூலங்களை 10 - ஆல் பெருக்கக் கிடைப்பது : 

fs ( x ) = x3 + 9510 x2 + 24146700 x - 164987000 = 0 
fs ( 6 ) = 216 + 342360 + 14480200-164987000 = -19764224 = 

fs ( 7 ) = 343 + 465990 + 169026900-164987000 = 4506233 = + 
ஆகவே , f3 ( x ) = 0 - இன் மூலம் 6 - க்கும் 7 - க்குமிடையே யுள்ளது . 
அதாவது , f ( x ) = 0 - இன் மூலம் 3-176 - க்கும் 3-177 - க்குமிடையே 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


21 


யுள்ளது . ஆகவே , இரண்டு தசம இடங்களுக்குத் திருத்தமாக 
f ( x ) = 0 -இன் நேர் மெய் மூலம் 3.18 ஆகும் . 


တကကော 


மேலே விளக்கப்பட்டுள்ள கணக்கீடுகளை யெல்லாம் ஒரே பட்டி 
யலிலேயே சேர்த்துச் சுருக்கமாகக் கீழ்க்கண்டவாறு கணக்கிடலாம் . 
1 0 -6 

-13 

( 3.176 
3 9 

9 
3 3 

--4000 
3 18 

2191 
6 2100 

- 1809000 
3 91 

1644013 
90 2191 

- 164987000 
1 92 

145222776 
91 228300 

19764224 
1 

6559 
92 

234859 
1 

6608 
930 

24146700 
7 

57096 
937 

24203796 
7 

57132 
944 

( 24260928 
7 
9510 

6 
9516 

6 
9522 

6 
9528 


f ( x ) = x3-6x - 13 = 0- இன் மூலம் = 3• 18 ( இரு தசம இடங்கள் ) 


மாதிரி 15 . 

ஓணரின் முறையைப் பயன்படுத்தி x3 + x2 + x - 100 = 0-இன் 
நேர் மூலத்தை நான்கு தசம இடங்களுக்குக் கணக்கிடுக . 

( சென்னை 68 செப் . ) 
f ( x ) = x3 + x2 + x - 100 = 0 எனக்கொள்க . 

64 + 16 + 4 100 16 < 0 

125 + 25 + 5 - 100 = 55 > 0 
ஆகவே , f ( x ) = 0 - இன் நேர் மூலம் ஒன்று 4 - க்கும் 5 - க்குமிடையே 
யுள்ளது . மேலே கணக்கிடப்பட்ட முறையில் ஒரே பட்டியலில் 


f ( 4 ) 
f ( 5 ) 


= 


22 


எண்சார் கணிதவியல் 


மூலத்தை நான்கு தசம இடங்களுக்குக் கீழ்க்கண்டவாறு கணக் 
கிடலாம் . 


1 


1 


1 


- 


5 
4 
9 
4 
130 

2 
132 

2 
134 

2 
1360 

6 
1366 

6 
1372 

6 
13780 

4 
13784 

4 
13788 

4 
137920 

4 
137924 

4 
137928 

4 


1 -- 100 

( 4-26443 
20 

84 
21 

16000 
36 

11928 
5700 

4072000 
264 

3788376 
5964 

283624000 
268 

256071744 
623200 

27552256000 
8196 

25631441984 
631396 

1920714016000 
8232 
63962800 

55136 
64017936 

55152 
6407308800 

551696 
6407860496 

551712 


640841220800 


1379320 


= 


ஆகவே , f ( x ) = x3 + x2 + x – 100 = 0 இன் நேர் மூலம் 4.26443 

4.2644 ( நான்கு தசம இடங்களுக்கு ) 


மாதிரி 16 
x3-2x + 5 

= 0 இன் எதிர் மூலத்தை 3 தசம இடங்களுக்குத் 
திருத்தமாகக் காண்க . 

f ( x ) 0 இன் எதிர் மூலங்கள் f ( --x) 0 இன் நேர் மூலங் 
களுக்குப் பெறுமானத்தைப் ( Numerical value ) பொறுத்த வரை 


- 


- 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


23 


சமமாகும் . ஆகவே , f ( -x ) இன் நேர் மூலத்தைக் கணக்கிட்டு , 
அம் மூலத்தின் எதிர் மதிப்பை f ( x ) = 0 இன் எதிர் மூலமாகக் 
கொள்ளவேண்டும் . 

f ( x ) = x3-2x + 5 = 0 
ஃ f ( -x ) = -x3 + 2x + 5 = 0 
அதாவது , f ( -x ) = x3 -2x - 5 = 0 = F ( x) எனக் கொள்க . 


இப்பொழுது F ( x ) = 0 இன் நேர் மூலத்தை மூன்று தசம 
இடங்களுக்குத் திருத்தமாகக் கணக்கிடவேண்டும் . 

F (x ) = x3 -2x - 5 = 0 
F ( 2 ) = 8 -4 -5 = - 1 < 0 

F ( 3 ) = 27-6 -5 = 16 > 0 
ஃ F ( x ) = 0 இன் ஒரு நேர் மூலம் 2 க்கும் 3 க்குமிடையே 
யுள்ளது . 


1 


* 


(2.09455 


- 


4 


1000000 
949329 
50671000 
44517584 
-6153416000 

5578824625 1 


2 
4 
2 
8 
100000 

5481 
105481 ) 

5562 
11104300 

25096 
11129395 

25112 
11154-50800 

314125 
1115764925 

314150 
111607907500 


2 
2 
4 . 
2 
600 

9 
609 

9 
618 

9 
6270 

4 
6274 

4 
6278 

4 
62820 

5 
62825 

5 
62830 

5 


- 574591375000 


628350 


ஆகவே F ( x) = 0 இன் நேர் மூலம் 


2.09455 


24 


எண்சார் கணிதவியல் 


... f (x ) = 0 இன் எதிர்மூலம் 


2.09455 


2.095 


( மூன்று தசம் 
இடங்களுக்கு ) 


பயிற்சி 2 


1. ஓணரின் முறைப்படி x3 - x - 9 = 0 இன் மெய் மூலத்தை மூன்று தசம 
இடங்களுக்குப் பெறுக . 

( சென்னை 67 ஏப் . ) 
2. x3 + 6x = 2 இன் மெய்மூலத்தை மூன்று தசம இடங்களுக்குத் திருத்த 
மாகக் காண்க . 

3. x3 + 3x - 1 = 0 க்கு ஒரே ஒரு மெய்மூலம்தான் உண்டு என்று காட்டுக . 
அம்மூலத்தை இரண்டு தசம இடங்களுக்குக் காண்க . 

4. x3 -3x + 1 = 0 என்ற சமன்பாட்டின் 1 க்கும் 2 க்கு மிடையேயுள்ள 
மூலத்தை ஏழு தசம இடங்களுக்குக் காண்க . 

( சென்னை 62 செப் . ) 
5. x - x - 3 = 0 இன் மெய் மூலத்தை 7 தசம இடங்களுக்குப் பெற ஓணரின் 
முறையைப் பயன்படுத்துக . 

( சென்னை 65 செப் . ) 
6. x3-2x -5 = 0 இன் ஒரு மூலம் 2 க்கும் 3 க்குமிடையேயுள்ளது . ஓணரின் 
முறைப்படி அம் மூலத்தை ஏழு தசம இடங்களுக்குக் காண்க . ( சென்னை 63 ஏப் . ) 


7. x3 + 3x2 + 2X - 5 = 0 இன் நேர் மெய் மூலத்தை இரண்டு தசம இடங் 
களுக்குக் காண்க . 

8. x8 + 3x : + 3x - 1 = 0 இன் மெய் மூலத்தை 3 தசம இடங்களுக்குக் காண்க . 

9. 4x3 + 6x2 + x - 3 = 0 என்ற சமன்பாட்டிற்கு ஒரே ஒரு மெய்மூலம்தான் 
உண்டு எனக் காட்டுக . அதன் மதிப்பை மூன்று தசம் 

இடங்களுக்குக் 
காண்க . 

10. xs + 3x2-12x - 11 = 0 இன் நேர் மெய்மூலத்தை நான்கு தசம இடங் 
களுக்குக் காண்க . 

( சென்னை 55 ஏப் . ) 
11. x + -2xs + x2-3 = 0 இன் மெய்மூலத்தை நான்கு தசம இடங்களுக்குத் 
திருத்தமாகப் பெறுக . 

12. ஓணரின் முறையைப் பயன்படுத்தி 20 க்கும் 30 க்கும் இடையேயுள்ள 
x3-4x + 6x - 20000 = 0 இன் மூலத்தை ஆறு தசம இடங்களுக்குப் பெறுக . 

( சென்னை 62 ஏப் . ) 
13. x4-7x2 + 18x - 8 = 0 இன் ஒரு மூலம் 0 க்கும் 1 க்குமிடையேயுள்ளது . 
ஓணரின் முறைப்படி அம்மூலத்தை 4 தசம இடங்களுக்குச் சரியாகக் கணக்கிடுக . 

14. 1 க்கும் 2 க்குமிடையேயுள்ள x ++ 4x8_4x - 11x + 4 = 0 இன் மூலத்தின் 
மதிப்பை நான்கு தசம இடங்களுக்குக் காண்க. 

15.x -7x + 7 = 0 இன் ஒரு மூலம் க்கும் 2 க்குமிடையேயுள்ளது . 
முறைப்படி அதன் மதிப்பை நான்கு தசம இடங்களுக்குக் காண்க . 

16. ஓணரின் முறையைப் பயன்படுத்தி 4x8-13x2-31x - 275 = 0 இன் 6 க்கும் 
7 க்கு மிடையேயுள்ள மூலத்தை ஏழு தசம இடங்களுக்குப் பெறுக . 

( சென்னை 63 செப் . ) 


ஓணரின் 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


25 


17. x4 + 12x + 7 = 0 இன் மூலம் -1 க்கும் 0 க்குமிடையேயுள்ளது . ஓணரின் 
முறைப்படி அதன் மதிப்பை 7 தசம இடங்களுக்குப் பெறுக . 

18. x3 - 10 = 0 இன் மெய்மூலத்தை 5 தசம இடங்களுக்குக் காண்க . 

19. ஓணரின் முறையைப் பயன்படுத்தி 30 - இன் கனமூலத்தை ( Cube root ) 
ஏழு தசம இடங்களுக்குப் பெறுக . 

20. 7.976 இன் கனமூலத்தை 9 தசம இடங்களுக்குக் காண்க . 


2.2 தொடர் கணிப்பு முறை ( Method of Iteration ) 


கொடுக்கப்பட்டுள்ள f ( x ) = 0 என்ற சமன்பாட்டை முதலில் 
x = ; ( x) என்ற அமைப்பில் மாற்றிக் கொள்ள வேண்டும் . f ( x ) = 0 
இன் மூலம் a , b- க்கிடையே யிருப்பதாகக் கொள்வோம் . a- க்கும் 
b- க்குமிடையே a1 என்ற மூலத்தின் தோராய மதிப்பைப் பட்டறி 
முறையில் ( method of trial and error ) காணவேண்டும் . பின்னர் 
x = ) ( x ) என்ற சமன்பாட்டின் வலப்பக்கத்தில் x = a1 என்று 
பிரதியிட x = p ( al ) என்ற மதிப்புக் கிடைக்கும் . இது நாம் பெற 
வேண்டிய மூலத்தின் ஒரு தோராய மதிப்பாகும் . இம் மதிப்பை 
as என்று குறிப்பிடுவோம் . இப்பொழுது x = a2 என்று " ( x ) இல் 
பிரதியிட x = p ( x ) என்ற சமன்பாட்டிலிருந்து x = ( as ) என்று 
கிடைக்கும் . இது நாம் பெறவேண்டிய மூலத்தின் அடுத்த தோராய 
மதிப்பாகும் . இம் மதிப்பை as என்று குறிப்பிடுவோம் . இம் முறை 
யைத் தொடர்ந்து செய்துவந்தால் , a- க்கும் b- க்குமிடையே al , a2 , 
as , ......... என்ற அம் மூலத்தின் தோராய மதிப்புக்களின் தொடர் 
கிடைக்கும் . இத் தொடரின் 

இத் தொடரின் எல்லை 8 என்றால் அது நாம் பெற 
வேண்டிய மூலத்தின் சிறந்த தோராய மதிப்பாகும் . 


குறிப்பு 1 . 

x = ) ( x) என்ற சமன்பாட்டின் வலப்பக்கத்தில் x = a1 என்று 
பிரதியிடும்போது , " ( ay ) என்பது b- யைவிட அதிகமாயிருப்பின் 
அல்லது a- யைவிடக் குறைவாக யிருப்பின் இம் முறையைத் 
தொடர்ந்து செய்ய முடியாது . ஆகவே , f ( x ) = 0 என்ற கொடுக்கப் 
பட்ட சமன்பாட்டை x = p ( x ) என்ற அமைப்பில் நாம் மாற்றி 
யிருப்பது பொருந்தவில்லை என்று அறிந்து f ( x ) = 0 ஐ வேறு விதமாக 
-x = " 1 ( x ) என்ற பொருத்தமான அமைப்பில் மாற்றிப் பின்னர் இம் 
முறையைச் செயல்படுத்த வேண்டும் . 


குறிப்பு 2 . 

சில கணக்குகளில் ai , ag , ag .......... என்பன நேர் , எதிர் 
அடையாளங்களுடன் மாறி மாறி வரலாம் . இத்தகைய சூழ்நிலை 


26 


எண்சார் கணிதவியல் 


களில் X- இன் அடுத்தடுத்த இரண்டு தோராய மதிப்புக்களின் 
கூட்டுச் சராசரியை ( arithmetic mean ) X- இன் மதிப்பாகக் கொண்டு 
மூலத்தின் தோராய மதிப்பைக் கணக்கிட வேண்டும் . 


மாதிரி 17 

x3-2x + 0.5 = 0- இன் மிகச் சிறிய மூலத்தை ஐந்து தசம இடங் 
களுக்குத் திருத்தமாகக் காண்க . ( சென்னை 64 செப் . ) 

f ( x ) = x3-2x + 0.5 = 0 எனக் கொள்க . 
f ( 0 ) = 0.5 > 0 

f ( 1 ) = - 0.5 < 0 
ஆகவே , 0 - க்கும் 1 - க்குமிடையே ஒரு மூலம் உள்ளது . 
மேலும் f ( 0.2 ) = 0.008-0.4 + 0.5 = 0.108 > 0 

f ( 0.3 ) = 0.027-0.6 + 0.5 = -0.073 < 0 
ஆகவே , அந்த மூலம் 0.2 க்கும் 0-3க்குமிடையே யுள்ளது . 
இப்பொழுது , x3-2x + 0.5 = 0 

2x = x3 + 0.5 

= 1 ( x3 + 0-5 ) = ( x ) 
( x ) இல் x = 0-2 என்று பிரதியிட , 

x = 1 ( 0.008 + 0.5 ) = 0-254 

ஃ a1 = 0.25 எனக் கொள்க . 
மீண்டும் ( x ) - இல் x = 0.25 எனப் பிரதியிட , 

x = 3 ( 0.015625 + 0.5 ) = 0 • 2578 

.. az = 0.258 எனக் கொள்க 
மீண்டும் ( x ) - இல் x = 0 • 258 என்று பிரதியிட , 

x = 1 ( 0-01704 + 0-5 ) = 0-25852 

* as = 0 • 2585 எனக் கொள்க . 
மீண்டும் - ( x ) - இல் x = 0 • 2585 என்று பிரதியிட , 

x = 1 ( 0.0172735 + 0.5 ) = 0-25863 

.. ay = 0.25863 எனக் கொள்க . 
மீண்டும் - ( x) - இல் x = 0-25863 என்று பிரதியிட , 

x = 1 ( 0-0172996 + 0.5 ) = 0 • 2586498 

: az = 0.2586498 எனக் கொள்க . 
ஆகவே , az = 0-2586498 என்பது ai , ag , ag , au , az என்ற தொடரின் 
எல்லையாகயிருப்பதால் f ( x) = 0- இன் மூலம் 0-2586498 
கொள்ளலாம் . அதாவது , 0-25865 என்பது f ( x ) = 0- இன் ஐந்து 
தசம இடங்களுக்குத் திருத்தமான மூலமாகும் . 


என்று 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


27 


. 


மாதிரி 18 

xx = 100 என்ற சமன்பாட்டின் மூலத்தை நான்கு தசம இடங் 
களுக்குத் திருத்தமாகப் பெறுக . 

f ( x ) = xx -100 = 0 எனக் கொள்க , 
f ( 3 ) = 27-100 = -73 < 0 

f ( 4 ) = 256 - 100 = 156 > 0 
ஆகவே , f ( x ) = 0- இன் மூலம் 3 - க்கும் 4 - க்குமிடையேயுள்ளது . 
இப்பொழுது xx = 100 

ஃ . x = 1001/x = ) ( x ) 
x = 3 என்று பிரதியிட , x = 100113 = 4-641 . இது 4- ஐவிட அதிகமா 

3 + 4 
யிருப்பதால் 3 , 4 ஆகியவற்றின் கூட்டுச் சராசரியாகிய 

= 3.5 ஐ 

2 
a1 ஆகக் கொண்டு ( x ) - இல் பிரதியிடவும் . 

ஃ . x = 1001 / 3-5 
1 

2.00 
ஃ log x = log 100 = -0.5714 
3.5 

3.5 
x = 3.727 
ஆகவே ay = 3-72 எனக் கொண்டு ag = 

aitag 

எனக் கொள்க . 

2 
3.5 + 3.72 
. ag = 

= 3.61 

2 
இப்பொழுது (x ) - இல் x = 3.61 என்று பிரதியிட , 

x = 1001 / 2.61 
1 

2.00 
. log x = 

= = 0.5540 

3.61 
x = 3.581 = a4 எனக் கொள்க . 
இப்பொழுது az = as + a4_3.61 + 3-581 

= 3.595 எனக்கொண்டு ( x ) 
2 

2 
இல் x = 3.595 என்று பிரதியிட , 

x = 1001 / 3.595 
1 

2.000 
:: log x = 

log 100 = = 0.5563 
3.5951 

3.595 
x = 3.600 = as எனக் கொள்க . 
இப்பொழுது ar =as + as_3.595 + 3.600 

= 3.598 எனக் கொண்டு 
2 

2 
( x ) - இல் x = 3.598 என்று பிரதியிட , 


3.61 log 100 = 


x = 1001 3.598 


28 


எண்சார் கணிதவியல் 


. 


1 

2.000 
ஃ . log x = 

log 100 = = 0.5558 
3.598 

3.598 
x = 3.5958 = as எனக் கொள்க . 
இப்பொழுது ag = ar + as _3-598 + -3-5958 

= 3.5969 எனக் கொண்டு 
2 

2 
* ( x ) - இல் x = 3.5969 என்று பிரதியிட , 

x = 1001 / 3.5969 
1 

2.0000 
.. log x = 

= 0.5560 
3.5969 

3-5969 
x = 3.5975 = a1 ) எனக் கொள்க . 
ஆகவே , x = 3-5975 ஐ f ( x ) = 0 இன் மூலத்தின் தோராய மதிப்பாகக் 
கொள்ளலாம் . 


• log 100 


- 


. ya 


மாதிரி 19 

Yr + 1 = 0.5 - log10 yn என்ற சூத்திரத்தைத் தொடர் கணிப்பு 
முறையில் பயன்படுத்தி y + loguoy = 0.5 என்ற சமன்பாட்டின் 
மூலத்தை நான்கு தசம இடங்களுக்குக் காண்க . 

f ( y ) = y + log10 y - 0.5 = 0 எனக் கொள்க 
f ( 0.5 ) = 0.5 + log10 0.5-0.5 < 0 

f (1 ) = 1 + log101-0.5 < 0 
ஆகவே , f ( y ) = 0 இன் ஒரு மூலம் 0.5 க்கும் 1 க்குமிடையேயுள்ளது . 

Y1 = 0.5 எனக் கொள்க. 
இப்பொழுது ya + 1 = 0 • 5 - log10 yn என்ற சூத்திரத்திலிருந்து 

= 0.5 - log10 y1 
= 0.5 - log10 0.5 
= 0.5 - T.68897 
= 0.81103 

0.81 எனக் கொள்க . 
ஆகவே ys == Y1 + y2_ 0.5 + 0.81 

= 0.655 எனக் கொள்க . 
2 

2 
மீண்டும் சூத்திரத்திலிருந்து , 

y4 = 0.5 - log10 y3 

= 0.5 - log10 0.655 
= 0.5 - T.8162 

= 0.6838 
ஆகவே , y5 =Y3 + y4_0-655 + 0.6838 ல் 

= 0.6694 எனக் கொள்க . 
2 

2 


|-- 


Y 


- 


29 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


மீண்டும் சூத்திரத்திலிருந்து , 

Y6 = 0.5 - log10 y5 
= 0-5 - log10 0.6694 
= 0.5 - T.8257 

= 0.6743 

Y5 + ys 0.6694 + 0.6743 
ஆகவே , y7 = 

= 0.6718 எனக் கொள்க . 
2 

2 
மீண்டும் சூத்திரத்திலிருந்து , 

ys = 0.5 - log10 y7 
= 0.5 - log10 0.6718 
= 0.5 - T.8272 

= 0.6728 
ஆகவே , yg = Y ? + Y8_0• 6718 + 0.6728 

= 0.6723 . 
2 

2 
இவ்வாறு மேலும் மேலும் தொடர்ந்து செய்ய 0.6723 என்பது 
f (y ) = 0 இன் நான்கு தசம இடங்களுக்குத் திருத்தமான மூலம் என் 
பதை அறியலாம் . 


மாதிரி 20 


+ 


- 


P3 P5 P7 P9 P11 
P + 

+ 

= 0.4431135 
3 10 42 216 1320 
என்ற சமன்பாட்டின் மெய் மூலத்தின் தோராய மதிப்பு 0.44 என்று 
கொடுக்கப்பட்டுள்ளது . இரு தொடர் கணிப்பின் மூலம் தோராய 
மதிப்பைத் துல்லியப்படுத்துக . 

( சென்னை 69 செப் . ) 
கொடுக்கப்பட்டிருக்கும் சமன்பாட்டை , 

P3 P5 P7 P9 P11 
P = 0.4431135 + 

+ 
3 

..... ( 1 ) 
10 42 

216 + 1320 
என்று மாற்றி எழுதிக்கொள்க. இதன் வலப்பக்கம் P = 0.44 என்று 
பிரதியிட , 
P = 0.4431135 + ( 0.44 ) 3 ( 44 ) 5 , (-44 ) 7 (.44 ) 9 , ( .44) 11 

+ 
3 

+ 

10 42 216 1320 
= 0.4431135 + 0-028392-0.0016490 + 0.000076017 

0.0000028615 + 0-00000009 
= 0.4699297 
P = 0.4699 எனக் கொள்க . 

இப்பொழுது , P = 0-4699 என்று ( 1 ) இன் வலப்பக்கம் பிரதி 
யிடவும் . 


30 


எண்சார் கணிதவியல் 


....... 


ஆகவே , P = 0.4431135 + 

( -4699 ) : (.4699 )5 ( .4699 ) 

+ 
3 10 

42 
(-4699) 9 , ( -4699 ) 11 

+ 
216 

1320 
= 0.4431135 + 0.034585-0.0022909 

+ 0.00012045-0.0000051714 + 0.000000186 
= 0.4755230 


- 


ஆகவே , இரண்டு தொடர்கணிப்பின் மூலம் சமன்பாட்டின் மூலத் 
தின் தோராய மதிப்பை நான்கு தசம இடங்களுக்குத் திருத்தமாக 
0.4755 எனக் கொள்ளலாம் . 


பயிற்சி 3 
1. x - x - 0-2 = 0 இன் மெய் மூலத்தைத் தொடர் கணிப்பு முறையில் நான்கு 
தசம இடங்களுக்குக் காண்க . 

( சென்னை 64 ஏப் . ) 
2. x + x2-100 = 0 இன் மெய் மூலத்தைத் தொடர் கணிப்பு முறையில் 
நான்கு தசம இடங்களுக்குக் காண்க . 

3. x4-2x - 11-9 = 0 இன் ஒரு மூலத்தின் தோராய மதிப்பு 2 என்றால் தொடர் 
கணிப்பு முறையை மும்முறைச் செய்து அம்மூலத்தின் சரியான மதிப்பைக் காண்க . 

4. xx + 2x = 6 என்ற சமன்பாட்டின் மெய் மூலத்தை மூன்று தசம இடங் 
களுக்குத் திருத்தமாகக் காண்க . 


5. x + 5x = 1000 இன் நேர் மெய் மூலத்தை நான்கு தசம இடங்களுக்குத் 
திருத்தமாகத் தொடர் கணிப்பு முறையில் காண்க . 

( சென்னை 61 ஏப் . ) 
x2 
6. 1 – x + 

+ 

= 0 என்ற முடிவிலாத் 
( 2 !) 2 ( 3 ! ) 2 ( 4 !) 
தொடர் சமன்பாட்டின் மிகச் சிறிய மூலத்தைத் தொடர் கணிப்பு முறையில் 
காண்க . 

( சென்னை 69 செப் . ) 
x2 
7. 11 + 

+ . 

= 0 என்ற முடிவிலாத் 
22 22.42 22.42.62 
தொடர் சமன்பாட்டின் ஒரு மூலத்தின் தோராய மதிப்பு 2.4 என்றால் அம்மூலத் 
தின் சரியான மதிப்பை 3 தசம இடங்களுக்குத் திருத்தமாகத் தொடர் கணிப்பு 
முறையில் காண்க . 

( சென்னை 68 செப் . ) 


x6 


2.3 நியூட்டன் -ராப்சன் முறை ( Newton - Raphson 

Method ) 


கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டை f ( x ) = 0 எனக் கொள்க . 
இதன் ஒரு மூலம் a க்கும் b க்குமிடையே யிருப்பதாகக் கொள்வோம் . 
ஆகவே , h என்பது ஒரு மிகச் சிறிய எண்ணானால் , f (x ) = 0 இன் 
அந்த மூலம் a + h என்ற வடிவில் இருக்கும் . 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


31 


ஃ f ( a + h ) = 0 ஆகும் . 
டெயிலரின் தேற்றத்தைக் ( Taylor s theorem ) கொண்டு இதை விரித் 
தெழுத : 

h2 
f ( a + h ) = f ( a) + h f (a) + Tr" (a ) + ..... 


= 0 


இப்பொழுது , h மிகச் சிறியதாகையால் , h ’ ஐயும் அதற்கு மேற்பட்ட 
h இன்படிகளையும் புறக்கணித்தால் , 
f ( a + h ) = f ( a ) + h f ( a ) = 0 
ஃ h f (a ) = - f ( a) 

f ( a ) 
. h 

f ( a ) 
ஆகவே , முதல் தோராயமாக அந்த மூலத்தின் மதிப்பு = a + h 


f ( a) 
f ( a ) 


= a1 


எனக் 


கொள்க . 


இப்பொழுது , இரண்டாவது தோராயமாக அம்மூலத்தின் மதிப்பை 
a1 + h ; எனக் கொள்வோம் . 

ஃ f ( ai + hi ) = 0 

12 
அதாவது , f (24) + h ; f ( as ) + f"(24 ) + ............ 0 
hy மிகச் சிறியதாகையால் , h12 ஐயும் , அதற்கு மேற்பட்ட h )இன் படி 
களையும் புறக்கணித்த பின் , 

f (ai ) + hy f (a1 ) = 0 


f (al ) 


hi 


f ( ay ) 
ஆகவே , இரண்டாவது தோராயமாக அம்மூலத்தின் மதிப்பு 

= a1 + hy 


f ( ay ) 


= a1 – f (a1) 


= ag எனக்கொள்க . 


இம்முறையை மேலும் மேலும் தொடர்ந்து செய்து வந்தால் , அம் 
மூலத்தின் தோராய மதிப்புத் துல்லியத்தை நெருங்குவதைக் 
காணலாம் . 


32 


எண்சார் கணிதவியல் 


- 


- 


- 


-- 


மாதிரி 21 

நியூட்டன் -- ராப்சன் முறையைப் பயன்படுத்தி x4-12x + 7 = 0 
இன் 2 க்கும் 3 க்குமிடையேயுள்ள மூலத்தை மூன்று தசம இடங் 
களுக்குத் திருத்தமாகக் காண்க . 

f( x ) = x4-12x + 7 0 எனக் கொள்க . 
. f ( x ) = 4x3-12 

= 4 (x -3 ) 
f ( x ) = 0 இன் மூலம் 2 க்கும் 3 க்குமிடையேயிருப்பதால் , a = 2 எனக் 
கொண்டு , அந்த மூலத்தை 2 + h எனக் கொள்க . 

f ( 2 ) 
h 

f ( 2 ) 
இங்கு , f ( 2 ) = 16-24 + 7 = -1 
f ( 2 ) = 4 ( 8-3 ) = 20 

( -1 ) 1 
h 

0.05 

20 20 
ஆகவே , f ( x ) 0 இன் மூலத்தின் முதல் தோராயம் 2 + 0.05 

= 2.05 
= a எனக் 

கொள்க . 
இரண்டாவது தோராயமாக மூலத்தை ai + hi 2-05 + h] எனக் 

கொள்க . 
f ( 2-05 ) 
hy 

f ( 2-05 ) 
இங்கு f (2 • 05 ) ( 2-05 ) 4-12 ( 2-05 ) +7 

= 17.661 24.60 + 7 

= 0.061 
f ( 2.05 ) 

4 [ ( 2.05 ) 3 -3 ] 
= 4 ( 8.615125-3 ) 
= 22.4605 

0.061 
ஆகவே , h 

- -0.0027 . 

22.4605 
ஆகவே , மூலத்தின் இரண்டாவது தோராய மதிப்பு = 2.05-0.0027 

= 2.0473 
ஆகவே , மூன்று தசம இடங்களுக்குத் திருத்தமாக f (x) 

( = 0 இன் 
மூலத்தின் மதிப்பு = 2.047 . 


க 


- 


- 


மாதிரி 22 

நியூட்டன் -- ராப்சன் முறைப்படி x - 2 Sin x = 0 இன் நேர் 
மூலத்தைக் காண்க . 


33 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


f ( x ) = x - 2 Sin x = 0 எனக் கொள்க . 


f (5 ) = 3 - 2 . 

( ஏனெ 
f( ; ) = 25 - 2 Sin ; 


22 
= 1.57-2 < 0 ( ஏனெனில் , 1 = 

7 


22 : 5 = 1.57 ) 


- 


2.094-1-732 > 0 


21 
ஆகவே , f ( x ) = 0 இன் ஒரு மூலம் 
0 இன் ஒரு மூலம் - க்கும் க்குமிடையே 

3 
யுள்ளது . 
அதாவது , 

x = 1.57 க்கும் 2-094க்குமிடையேயுள்ளது . 
ஆகவே , அம் மூலத்தை 1.5 + h எனக் கொள்க . 


X - 


f ( 1.5 ) 


. h = - 

f (1.5 ) 
இங்கு , f ( 1.5 ) = 1.5-2 Sin 1.5 
= 1.5-2 Sin 86 ° (திரிகோணக் கணித அட்டவணை 

யிலிருந்து ) 
= 1.5-2 ( 0.99756 ) 

-0.49512 
இப்பொழுது f ( x ) = 1-2 cos X 
ஃ f ( 1.5 ) = 1-2 cos 86 ° 

1-2 ( 0-06976 ) 
= 0.86048 
( -0.49512 ) 

= 0.5753 

0.86048 
ஆகவே , முதல் தோராயமாக மூலத்தின் மதிப்பு = 1 + 5 + 0.5753 
2.0753 ஆகும் . ஆகவே , இரண்டாவது தோராயமாக மூலத்தின் 
மதிப்பை 2.07 + h ) எனக் கொள்க . 

f ( 2.07 ) 
ஃ hy 

f (2-07 ) | 
ஆனால் 2.07 ஆரையளவு (radian ) க்குரிய பாகையளவு = 118 ° 39 
ஃ f ( 2.07 ) = 2.07-2 Sin 118 • 39 

2-07-1.75512 

= 0.31488 
எ -3 


h = 


பா 


34 


எண்சார் கணிதவியல் 


f ( 2-07 ) = 1-2 cos 118 ° 39 

1 + 0.95892 
= 1.95892 

0.31488 
ஃ hy 

0.16076 . 

1.95892 
ஆகவே , இரண்டாவது தோராயமாக மூலத்தின் 

மதிப்பு 2.07-0.16076 

1.90924 . 
இப்பொழுது , மூன்றாவது தோராயமாக மூலத்தின் மதிப்பை 1.90 + ha 
எனக் கொள்க . 

f ( 1.90 ) 
ஃ ha 


- 


- 


- 


f ( 1990 ) 


- 


- 


- 


- 


ஆனால் 1.90 ஆரையளவுக்குரிய பாகையளவு 108 ° 54 
ஃ . f ( 1-90 ) = 1.90-2 Sin 108 54 

= 1.90--1.89218 

0.00782 
f ( 1.90 ) 

= 1-2 cos 108 ° 54 

1 + 0.32392 
= 1.32392 

0.00782 
:: h2 

0.0059 

1.32392 
ஆகவே , மூன்றாவது தோராயமாக மூலத்தின் 

மதிப்பு = 1.90-0-0059 

1.8941 
இப்பொழுது நான்காவது தோராயமாக மூலத்தின் மதிப்பை 1.89 + 
hs எனக் கொள்க . 

f ( 1-89 ) 
.. hg 

f ( 1.89 ) 
ஆனால் 1.89 ஆரையளவுக்குரிய பாகையளவு 

108 ° 20 
ஃ f ( 1-89 ) 1.89-2 Sin 108 ° 20 

= 1.89-1.89922 

-0.00922 
f ( 1-89 ) 

= 1-2 cos 108 ° 20 

1 + 0-62908 
= 1.62908 
( -0.00922 ) 

= 0.0056 
1.62908 


- 


- 


hg 


- 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


35 


- 


ஆகவே , நான்காவது தோராயமாக மூலத்தின் 

மதிப்பு 1.89 + 0056 

: 1.8956 
எனவே , x = 1-8956 என்பதை f ( x ) = 0 இன் மூலத்தின் சிறந்த 
தோராய மதிப்பாகக் கொள்ளலாம் . 


- 


மாதிரி 23 

x loge x = 1-2 என்ற சமன்பாட்டின் மெய் மூலத்தைக் கணக் 
கிடுக . 

( சென்னை 69 ஏப் . ) 
கொடுக்கப்பட்ட சமன்பாட்டைக் கீழ்க்கண்டவாறு மாற்றி 
எழுதலாம் . 
x log10 x . loge 10 = 1-2 

1.2 
ஃ x log10 x = = 1.2 X logice 1.2X0.4343 
log : 10 

= 0.52116 
இப்பொழுது , f ( x ) = x log10 x -0-52116 = 0 எனக் கொள்க . 
f ( 1-8 ) 1.8 log10 1.8-0.52116 

1.8 ( 0-25527 ) -0-52116 

0.459486-0.52116 

= -0.061674 < 0 . 
f ( 1.9 ) = 1.9 log101.9-0.52116 

= 1.9 ( 0.27875 ) -0-52116 

0.529625-0.52116 > 0 
ஆகவே , f ( x ) 0 இன் ஒரு மூலம் 1.8க்கும் 1.9 க்குமிடையே 
யுள்ளது . முதல் தோராயமாக , அந்த மூலத்தின் மதிப்பை 1-8 + hy 
எனக் கொள்க . 


= 


f ( 1-8 ) 
hy 

f ( 1-8 ) 
இப்பொழுது , f ( x ) = logroe ( 1 + logex) = 0.4343 + log10x 
ஃ f ( 1-8 ) 0.4343 + log10 1.8 

0.4343 + 0.25527 

0.68957 
மேலும் f ( 1.8 ) 0.061674 என்று கண்டோம் . 

-0.061674) 
ஆகவே , hi 

= 0.0894 
0-68957 


3 


= 


36 


எண்சார் கணிதவியல் 


ஆகவே , f ( x ) 0 இன் மூலத்தின் முதல் தோராய 

மதிப்பு 1.8 + 00894 

= 1.8894 
இப்பொழுது , இரண்டாவது தோராயமாக மூலத்தின் மதிப்பை 
1-889 + h ) எனக் கொள்க . 

f ( 1.889 ) 
. : hg 

f ( 1.889 ) 
இங்கு , f ( 1-889 ) = 1.889 log10 1-889-0.52116 

1.889 ( 0-27624 ) -0-52116 
0.52167-0.52116 


- 


= 0.00051 


- 


f ( 1-889 ) 0-4343 + log10 1-889 

0.4343 + 0-27624 
= 0.71054 

0-00051 
h2 

0.000718 

0.71054 
ஆகவே , இரண்டாவது தோராயமாக மூலத்தின் 

மதிப்பு 


- 


- 


- 


1-889-0.000718 
1.888282 . 


ஆகவே , 1-888 என்பதை f ( x ) = 0 இன் மூன்று தசம இடங்களுக்குத் 
திருத்தமான மூலமாகக் கொள்ளலாம் . 


2.4 இரு மாறிச் சமன்பாடுகளைத் தீர்க்க 

நியூட்டன் - ராப்சன் முறை 

f1 ( x , y ) = 0, f2 ( x , y ) = 0 என்பன x , y ஆகிய இரு மாறிகளைக் 
கொண்ட இரண்டு சமன்பாடுகள் எனக் கருதுக . X1 , y1 என்பன 
முறையே x , y ஆகியவற்றின் தோராய மதிப்புக்களானால் அவற்றின் 
சரியான மதிப்புக்களை x1 + h , y1 + k என்று எழுதலாம் . இம் மதிப் 
புக்களைக் கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளில் பிரதியிட்டு , டெயிலர் 
தேற்றத்தின் ( Taylor s Theorem ) உதவியால் விரித்தெழுத , கீழ்க் 
கண்ட சமன்பாடுகள் கிடைக்கின்றன . 


f1 ( x1 + h , yi + k ) = f1 ( x1 , y1) + ( h 

of 


84 )-- 


-- 


0 


3x1 


+ 
ys)+ (s 

34 


+ k 


af2 af , 
f2 ( x + h , yi + k ) = fz ( x1 , Y1) + ( h 

= 0 
இரண்டாவதும் அதற்கு மேற்பட்ட h , k- இன் படிகளைப் புறக் 
கணித்துவிட்டால் கீழ்க்கண்ட சமன்பாடுகள் கிடைக்கின்றன . 


34 ) ..... 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


37 


= 


f ) ( xx , Y1 ) + h ; 

of 

+ k 


+ k 


( 1 ) 


... 


a f1 af1 
f1 ( xl, y1 ) + h + k 

= 0 
3x1 

ay1 
afy 

= 0 
0x1 Oy1 

af af1 
அல்லது , hh 

= -f1 ( x1 , y1 ) 
3x1 

Oy1 
Of2 ofg 
h 

= -f2 ( x1 , Y1) 

Oy1 
fofe 

of1 | 
( 1 ) ஐ ஆலும் , ( 2 ) ஐ ஆலும் பெருக்கிக் கழிக்க , 
af1 

af ,, 
f ) ( x , y1 ) --f1 ( x1 , y1 ) 
Oy1 

Oy1 
af1 | 

o f , af , 
Oy1 0x1 


+ k 


( 2 ) 


Ox 


ay1 


Oy1 


h = 


af1 


. 


2x1 


3y1 


3x1 


8fs . 


Oy1 


ay1 


af , 

af1 
f1 (xy, y1) f ) ( x1 , y1 ) 

3x1 
இதுபோலவே , k = 
Of1 0f2 

a fi 
0x1 

2x1 
ஆகவே , சமன்பாடுகளின் மூலத்தின் தோராய மதிப்பை x = x1 + h , 
y = y1 + k என்ற தொடர்புகளிலிருந்து அறியலாம் . இம் முறையை 
மேலும் மேலும் தொடர்ந்து செய்தால் மூலத்தின் மதிப்பைத் 
தேவையான தசம இடங்களுக்குத் திருத்தமாகக் காணலாம் . 


என்ற 


மாதிரி 24 

x3 + 2 y2 = 1 , 
5y: + x2-2 xy = 4 

சமன்பாடுகளின் மூலங்களின் தோராய மதிப்புக்கள் 
x = -0-6494 , y = 0.7981 என்று கொடுக்கப்பட்டுள்ளன . நியூட் 
டனின் முறையை ஒரு முறை பயன்படுத்தி x , y ஆகியவற்றின் 
திருத்த மதிப்புக்களைக் காண்க . 

( சென்னை 61 ஏப் . ) 
இங்கு , 

f1 ( x , y ) = x3 + 2 y2-1 = 0 
f2 ( x, y) = 5y3 + x2-2xy - 4 = 0 

af1 
= 3x2 ; = 4y 
ax 
Of2 

afg 
= 2x - 2y = 2 ( x - y ) ; = 15 y2-2x 
3x 


af1 


ay 


3.y 


38 


6T 6OOT ETI 5600fl olur . 


இப்பொழுது ,, X1 = -0.6494 , y1 = 0.7981 
f1 (x1, yı) = ( -0.6494 ) 3 + 2 ( 0 : 7981 ) 2–1 

= -0.27384 + 2 ( 0 : 63695 ) - 1 
= -0.27384 + 1.27390-1 
0.00006 . 


f2 ( x1 , yı ) = 5 ( 0.7981 ) 3 + ( - 0-6494 )2-2 ( -0.6494 ) ( 0.7981 ) - 4 

== 2.54195 + 0.42170 + 1.03642-4 
== 0.00007 


afi 

- = 3 (-0.6494 )2 = 3 ( 0.42170 ) = 1.26510 
Xi 
ofi 

= 4 ( 0.7981 ) = 3.1924 


Oyi 


ofg 


= 2 ( -0.6494--0.7981) = -2.8950 


2 X1 


Ô f2 


= 15 ( 0-7981 ) 3—2 ( -0.6494 ) 


ayi 


= 15 ( 0.63695 ) +1.2988 
= 10.85305 


afg 


- f1 ( x1, y1) 


Ô fi 
fg ( x1 , yı) 
h = 

fi Əfq 


ду1 


ду1 


ஆகவே , 


af 


a fq . 


0X1 


ду1 


O X1 


Ô yi 


II 


( 0.00007 ) ( 3 : 1924 ) - (0.00006 ) ( 10 :85305 ) 
( 1.26510 ) ( 10.85305 ) - ( -- 2-8950 ) ( 3.1924 ) 
0.00022346 -0.00065103 

13.725 +9.2406 
-0.00042757 

22.9656 
0.000016 


a f1 
081 


k 


Of 
f1 (xi, yı) fg (x1, yı) 

2X1 
ô fi f2 o fe O fi 

axy 
(0.00006 ) ( -2.8950 ) - (0.00007) ( 1.26510 ) 

22.9656 


Ô X1 


"О У1 


Oyi 


39 . 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


--0.000173700-0.0000885570 

22.9656 


-0.0002623 
22.9656 


-0.0000114 


.. x = x1 + h = -0.6494-0.000016 = -0.649416 

y = y1 + k = 0 • 7981-0 0000114 = 0-7980886 
ஆகவே , சமன்பாடுகளின் தீர்வு : x = -0.649416 

y = 0-798088 


2.5 தொடர் கணிப்பு முறையில் வர்க்க மூலம் காணல் 
N என்ற நேரெண்ணின் வர்க்க மூலம் X எனக் கொள்க . 

x = N 
அல்லது x2 = N 
அதாவது , x2 - N = 0 
ஆகவே , f (x ) = x2 -N = 0 எனக் கொள்க . 


.:. f ( x ) = 2 x 
f ( x ) = 0 இன் தோராய மூலம் a என்றால் , அதன் சரியான மதிப்பு 
a + h என்ற வடிவில் இருக்கும் . ஆனால் , நியூட்டன் - ராப்சன் 
முறைப்படி 

aa_N 
h = 

2a 


f ( a ) 
f ( a ) 


ஆகவே , மூலத்தின் முதல் தோராய மதிப்பு = a + h 

a2_N 


2a 


aa + N 

N 

a + 

2a 
இந்த முதல் தோராய மதிப்பை ) எனக் கொள்க . 


- 


அதாவது, 24 = 1 (a + 2 ) 


இப்பொழுது இரண்டாவது தோராயமாக மூலத்தின் மதிப்பை 
a1 + hi ( = a2 ) எனக் கொண்டால் , மேற்கண்ட முறைப்படி 

N 
ag = + Taj + ஆகும் . 

ay 


40 


எண்சார் கணிதவியல் 


இதுபோல் , ag , a4 , .... என்பன முறையே மூலத்தின் மூன்றாவது , 
நான்காவது , ... தோராய மதிப்புக்களானால் , 

N 
as = 1 ( ag + 

aa 


( க 
( 25 


N 
a4 = 1 [ as + 


as 


ஆகும் . 


இவ்வாறு கிடைக்கப்பெற்ற a , a1 , az , ag , a4 , ....... என்ற எல்லை 
x2_N = 0 இன் சரியான மூலமாகும் . அதாவது N- இன் வர்க்க 
மூலமாகும் . 


மாதிரி 25 
15 - இன் வர்க்க மூலத்தை மூன்று தசம இடங்களுக்குக் காண்க . 

x = 15 
ஃ f (x ) = x2--15 = 0 
f ( 3 ) = 9-15 = -6 < 0 

f (4 ) = 16-15 = 1 > 0 
ஆகவே , f ( x ) = 0 இன் ஒரு மூலம் 3 க்கும் 4 க்குமிடையேயுள்ளது . 
எனவே , a = 3 எனக் கொள்க . 


N 
a + 


15 
3 


15 


+ 


= 


4+ 


= 3.875 


4 


24 = 1 (a + ) 

A ) =1 ( 3-875 + 
24-1 ( a + N ) = 1 ( 3-873 + 


as = 1 ( a ) + 


15 
3.875 


= 3-873 


15 
3-873) 


) 


= 3-873 


ஆகவே , 115 

15 = 3-873 . 


பயிற்சி 4 
1. நியூட்டன் --ராப்சன் முறையில் xs - 2x -5 = 0 இன் மெய் மூலத்தை 
5 தசம இடங்களுக்குத் திருத்தமாகக் காண்க . 

( சென்னை 64 ஏப் . ) 
2. நியூட்டனின் முறையில் x3-3x - 4 = 0 இன் மெய் மூலத்தைக் காண்க . 

( மதுரை 70 ஏப் . ) 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


41 


3. நியூட்டனின் முறையைப் பயன்படுத்தி x4-12x + 7 = 0 இன் மூலத்தை 
3 தசம இடங்களுக்குக் காண்க . 

4. x - 2x - 11 : 9 = 0 இன் நேர் மூலத்தை நான்கு தசம இடங்களுக்குத் 
திருத்தமாகக் கணக்கிடுக . 

( சென்னை 67 ஏப் . ) 
5. xs - 7x + 0 • 5 = 0 என்ற சமன்பாட்டின் மிகச் சிறிய நேர் மூலத்தை ஐந்து 
தசம இடங்களுக்குக் கணக்கிடுக . 

( சென்னை 64 செப் . ) 
6. x3-4x ? -x + 3 = 0 இன் மிகப் பெரிய மெய் மூலத்தை மூன்று தசம 
இடங்களுக்குத் திருத்தமாகக் காண்க . 

7. 4.3 ஐ தோராய மதிப்பாகக் கொண்ட x4 + x : + x - 100 = 0 இன் மூலத்தை 
நான்கு தசம இடங்களுக்குக் காண்க . 

( சென்னை 62 ஏப் . ) 
8. xs - 0.4x2 + 0-06x - 20 = 0 இன் ஒரு மூலம் 2 க்கும் 3 க்கும் இடையே 
யுள்ளது . நியூட்டன் - ராப்சன் முறையில் அம் மூலத்தை ஐந்து தசம இடங் 
களுக்குக் காண்க . 

9. x8- x2 - x - 2000 = 0 இன் மெய்மூலத்தை ஐந்து தசம இடங்களுக்குக் 
காண்க . 

10. 0 க்கும் 1 க்குமிடையேயுள்ள x ++ x3 - x2-10x + 1 = 0 இன் மூலத்தை 
நான்கு தசம இடங்களுக்குத் துல்லியமாகக் கணக்கிடுக . 

11. x4 + 4xs - 4x2-11x + 4 = 0 இன் ஒரு மூலம் 1 க்கும் 2 க்கும் இடையே 
யுள்ளது . நியூட்டனின் முறையைப் பயன்படுத்தி அம் மூலத்தின் மதிப்பை எட்டு 
தசம இடங்களுக்குச் சரியாகக் காண்க . 
12 . 

f ( x ) = x3 + 4x2-7 = 0 இன் ஒரு மூலம் - 2 க்கும் -1 க்கும் இடையே 
யுள்ளது . நியூட்டனின் முறையில் அம் மூலத்தின் மதிப்பை ஏழு தசம இடங் 
களுக்குக் காண்க . 

13. இரண்டுக்கும் மூன்றுக்குமிடையேயுள்ள x - x - 9 = 0 இன் மூலத்தை 
ஒன்பது தசம இடங்களுக்குக் கணக்கிடுக . 


14. x3-111 = 0 இன் மெய் மூலத்தை 10 தசம இடங்களுக்குக் காண்க . 

15. f ( x ) = x+ -12x + 12x - 3 = 0 இன் எதிர் மூலத்தை ஏழு தசம இடங் 
களுக்குப் பெறுக . 

16. x3-6x - 13 = 0 இன் நேர் மூலத்தை ஒன்பது தசம இடங்களுக்குப் 
பெறுக . 

17. x3 + 2x2-23x - 70 = 0 இன் நேர் மூலத்தைப் பத்து தசம இடங்கள் 
வரைக் கணக்கிடுக . 


18. நியூட்டனின் முறையைப் பயன்படுத்தி 9 க்கும் 10 க்கும் இடையேயுள்ள 
x4-3x2 + 75x - 10,000 = 0 இன் மூலத்தை நான்கு தசம இடங்களுக்குக் காண்க . 

( சென்னை 62 செப் . ) 
19. X - Sin x = 2 என்ற சமன்பாட்டின் ஒரு மூலம் 2 க்கும் 3 க்குமிடையே 
யுள்ளது . நியூட்டனின் முறையைப் பயன்படுத்தி அம் மூலத்தை ஆறு தசம 
இடங்களுக்குக் காண்க . 

20. நியூட்டன் - ராப்சன் முறையில் 2x - 3 Sin x = 5 என்ற சமன்பாட்டின் 
மூலத்தை ஆறு தசம இடங்களுக்குக் காண்க . 


42 


எண்சார் கணிதவியல் 


21. நியூட்டன் - ராப்சன் முறையில் 3x - Cos x - 1 = 0 என்ற சமன்பாட்டின் 
மெய் மூலத்தைக் காண்க . 

( சென்னை 69 செப் . ) 


22. நியூட்டன் முறையில் x = Sin x + " என்ற சமன்பாட்டின் மூலத்தை 
மூன்று தசம இடங்களுக்குக் காண்க . 

23. x tan x = 1-28 என்ற சமன்பாட்டின் மிகச் சிறிய நேர் மூலத்தை நான்கு 
தசம இடங்களுக்குக் காண்க . 

24. x2 + 4 Sin x = 0 என்ற சமன்பாட்டின் மெய் மூலத்தை நான்கு தசம 
இடங்களுக்குத் திருத்தமாகக் காண்க . 

25. x + logrox = 0.5 என்ற சமன்பாட்டின் மூலத்தை நான்கு தசம இடங் 
களுக்குக் கணக்கிடுக . 

26. logiox = 2x - 7 என்ற சமன்பாட்டைத் தீர்க்கவும் . 

27. x log10x = -0-125 என்ற சமன்பாட்டின் மூலத்தை ஐந்து தசம இடங் 
களுக்குக் காண்க . 

28. x loge x = 18 என்ற சமன்பாட்டின் நேர் மூலத்தைக் காண்க . 

29. நியூட்டன் முறையில் ex - 1 = 2x என்ற சமன்பாட்டின் நேர் மூலத்தை 
நான்கு தசம இடங்களுக்குக் காண்க . 

30. ex = 4x என்ற சமன்பாட்டின் நேர் மூலத்தை நியூட்டனின் முறையை 
இருமுறைப் பயன்படுத்திக் காண்க . 

( சென்னை 67 ஏப் . ) 
31. கீழ்க்கண்ட எண்களின் வர்க்க மூலங்களைத் தொடர் கணிப்பு முறையில் 
நான்கு தசம இடங்களுக்குக் காண்க . 
( i ) 10 ( ii ) 47 

( iii ) 7.4 . 
32. கீழ்க்கண்ட சமன்பாடுகளைத் தீர்க்கவும் : 

4.2 x2 + 8-8y : = 1.42 
( x - 1.2 ) 2 + ( y - 0-6 ) 2 = 1 
மூலத்தின் தோராய மதிப்பு : x = 0.226 , y = 0.369 


2.6 தொடர் கணிப்பு முறையில் மூன்று மாறிச் சமன்பாடுகளின் 

தீர்வுகள் ( Iteration method for solation of equations in three 
unknowns ) . 

தொடர் கணிப்பு முறையில் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட 
மாறிகளையுடைய சமன்பாடுகளைத் தீர்க்கும் முறைகள் கீழ்க்காணும் 
மாதிரிக் கணக்குகளில் விளக்கப்பட்டுள்ளன . 
மாதிரி 26 

தொடர் கணிப்பு முறையில் கீழ்க்காணும் சமன்பாடுகளைத் 
தீர்க்கவும் . 

27x + 6y- z = 85 
6x + 15y + 2z = 72 
X + y + 54z = 110 


... 


- 


0 , 


ஃ . 


- 


2 
சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 

43 
இச் சமன்பாடுகள் ஒவ்வொன்றிலிருந்தும் அதிக மதிப்புள்ள 
குணகத்தைப் பெற்றிருக்கும் மாறியை மற்ற மாறிகளின் சார்பலனாக 
மாற்றி எழுதவும் . உதாரணமாக , முதல் சமன்பாட்டில் X- இன் 
குணகமாகிய 27 மற்ற மாறிகளின் குணங்களை விடப் பெரியதாக 
யிருக்கிறது . ஆகவே , x ஐ y , z ஆகிய மாறிகளின் சார்பலனாக 
எழுத வேண்டும் . 

27x = 85-6y + z 
> ( 85-6y + z ) 

( 1 ) 
இதுபோல , இரண்டாவது சமன்பாட்டிலிருந்து 
y ( 72-- 6x - 23 ) 

( 2 ) 
என்றும் , மூன்றாவது சமன்பாட்டிலிருந்து 
Z = ; 1 ( 110 - x - y ) 

( 3 ) 
என்றும் கிடைக்கின்றன . இப்பொழுது , சமன்பாடு ( 1 ) இல் y = 
z = 0 என்று பிரதியிடவும் . 

x = ? ( 85 ) 3.15 
இப்பொழுது சமன்பாடு - ( 2 ) இல் x = 3-15 , z = 0 என்று பிரதி 
யிடவும் . 

* ( 72-6X3.15-10 ) 
11 ( 72-18.90 ) 

11 ( 53.10 ) 3.54 . 
பின்னர் , சமன்பாடு ( 3 ) இல் x = 3.15 , y = 3.54 என்று பிரதி 
யிடவும் . 

& z = 1 

31 ( 110-3-15-3.54 ) 

= 1 ( 103.31 ) = 1.91 
X1 , y1 , 21 என்பன x , y , z ஆகியவற்றின் முதல் தோராய மதிப்புக் 
களைக் குறிப்பிட்டால் , 

x = 3.15 , y1 = 3.54 , z = 1 + 91 ஆகும் . இப்பொழுது 
y = y1 = 3.54 , z = Z1 = 1.91 என்று y , z ஆகியவற்றின் முதல் கணிப்பு 
மதிப்புக்களை சமன்பாடு ( 1 ) இல் பிரதியிட்டு x இன் இரண்டாம் 

* x2 = 17 ( 85-6x3.54 + 1.91 ) 

= 1 ( 85-21-24 + 1.91 ) 

= 11 ( 65-67 ) = 2.432 
இப்பொழுது , x = xx = 2.432 , z = zq = 1.91 ஆகிய மதிப்புக்களைச் 
சமன்பாடு (2 ) இல் பிரதியிட்டு y = y2 என்ற y இன் இரண்டாம் 
கணிப்பு மதிப்பைப் பெறலாம் . 


- 


பாக 


44 


எண்சார் கணிதவியல் 


-- 


ஃ y2 = 1s ( 72-6x2.432-2x1.91 ) 

= 1 ( 72-14.592-3-82 ) 

* ( 53-588 ) = 3.572 
பின்னர் , x = x2 = 2.432 , y = y2 = 3.572 என்ற மதிப்புக்களைச் சமன் 
பாடு ( 3 ) இல் பிரதியிட்டு z = z ? என்ற z- இன் இரண்டாம் கணிப்பு 
மதிப்பைப் பெறலாம் . 


ஃ zg = + ( 110-2.432-3.572 ) 

= + ( 103.996 ) = 1.925 
ஆகவே , x , y , z ஆகியவற்றின் இரண்டாம் கணிப்பு மதிப்புக்கள் 
x2 = 2.432 , y2 = 3.572 , Z2 = 1.925 ஆகும் . 


இப்பொழுது , மிண்டும் y = y2 = 3.572 , z = zz = 1-925 ஆகிய 
மதிப்புக்களை சமன்பாடு ( 1 ) இல் பிரதியிட்டு x = xg என்ற X- இன் 
மூன்றாம் கணிப்பு மதிப்பைப் பெறலாம் . 

ஃ xg = 7 ( 85-6x3.572 + 1.925 ) 

= ( 85-21.432 + 1-925 ) 
= ( 65.493 ) = 2.4256 . 


- 


- 


இதுபோல் , y3 = * ( 72-6x2.4256-2X1.925 ) 

* (53.5964 ) = 3.5731 
zs = 1 ( 110-2.4256-3.5731 ) 

= 31 ( 104-0013 ) = 1.9259 
ஆகவே , மூன்றாம் கணிப்பு மதிப்புக்கள் 

xg = 2.4256 , y3 = 3.5731 , zg = 1.9259 ஆகும் . 
இதுபோலவே , 

x4 = + ( 85-6X3.5731 + 1.9259) 

= ( 85-21.4386 + 1.9259 ) 
= 17 ( 65.4873 ) = 2.4254 
y4 = 1 ( 72-6x2.4254-2.19259 ) 

= 1s ( 72-14.5524-3.8518 ) 

= ( 53.5958 ) = 3.57305 
24 = 3 , ( 110-2.4254-3.57305 ) 

= 1 ( 104-00155 ) = 1.92595 
ஆகவே , x = 2.425 , y = 3.573 , Z = 1-926 ஆகிய மதிப்புக்களை மூன்று 
தசம் இடங்களுக்குத் திருத்தமான மதிப்புக்களாகக் கொள்ளலாம் . 


45 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


2.7 தொடர்கணிப்பு முறையில் நான்கு மாறிச் சமன்பாடுகளின் 

தீர்வுகள் ( Interation method for solution of equations in four 
unknowns ) 


மாதிரி 27 

தொடர்கணிப்பு முறையில் கீழ்க்காணும் சமன்பாடுகளைத் 
தீர்க்கவும் . 
3. 122 x + 0.5756 y 0.1565 Z 

0.0067t = 1. 571 
0.5756 x + 2. 938 y + 0.1103 z - 0.0015t = -0.9275 
-0.1565 x + 0.1103 y + 4.127 z + 0.2051t = -0-0652 

- 0.0067x 0.0015 y + 0-2051 z + 4. 133t = -0.0178 
கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளிலிருந்து x , y , z , t ஆகிய மாறி 
கள் ஒவ்வொன்றையும் மற்ற மூன்று மாறிகளின் சார்பலனாக மூன்று 
மாறிச் சமன்பாடுகளில் மாற்றியது போல் கீழ்க்கண்டவாறு மாற்றி 
எழுதவும் . 


1 


X 


3.122 


22(1-5 

1.571-0.5756 y + 0.1565 z + 0-00674 ) ...(1) 
y = 2.533 ( -0.9275-0.5756 X - 0-1103 z + 0-0015 : ) ... ( 2 ) 

- ] ... ( 3 ) 
+133[ -0.0178-0-0057 x +0.0015 y - 0-20512 ) -- (4 ) 


Z = 


--0.0652 + 0.1565 x - 0.1103 y - 0.2051 t 


4.127 


t = 4.133 


சமன்பாடு ( 1 ) இல் y = 0 , z = 0 , t = 0 என்று பிரதியிடவும் . 


ஃ x1 = 3.122 


3.12[ 1-571 ) 


= 0.503 


சமன்பாடு ( 2 ) இல் x = 0.503 , z = 0 , t = 0 என்று பிரதியிடவும் . 


ஃ y1 = 2.938 


-0.9275-0.5756X0.503 


] 


333 - 
= 3-55 [ 0.9275-0-28954 ) 
25 ( - 1-21704 

704 ) 


= -0.414 


46 


எண்சார் கணிதவியல் 


சமன்பாடு ( 3 ) இல் , x = 0.503 , y = -0.414 , t = 0 என்று பிரதி 
யிடவும் . 

1 
ஃZ1 =4.127 

-0-0652 + 0.1565 ( 0.503 ) -0.1103 ( -0.414 ) 


1 
= 4.127 


-0.0652 + 0.0787 +0.04566 
120 | 


0.05916 


* 4.127 


= 0-0143 
இப்பொழுது சமன்பாடு ( 4 ) இல் x = 0-503 , y = -0.414 , z = 0-0143 
என்று பிரதியிடவும் . 

1 
st1 = 4.133 -0-0178 + 0 • 0067 ( 0-503 ) + 0.0015 ( -0.414 ) 


-0-2051 ( 0-0143 ) ) 
=+ 131 -0-0178 + 0-00337-0-00062-0-00293) 
== 13/ | 


-0.01798 


= -0.00435 


ஆகவே , x , y , z , t ஆகியவற்றின் முதற்கணிப்பு மதிப்புக்கள் 

x1 = 0 + 503 , 
Y1 = -0.414 , 
Z1 = 0-0143 , 

ti = 0-00435 
ஆகும் . இவ்வாறு தொடர்ந்து ஐந்து முறைகள் செய்தால் x , y , z , t 
ஆகியவற்றின் திருத்த மதிப்புக்கள் 

x = 0 5835 , 
y = 0 • 4307 , 
z = 0 • 01806 , 

t = 0-004413 
என்று காணலாம் . 


2.8 மாறிகளை அடுத்தடுத்து நீக்கும் காஸ் - இன்முறை . ( Gauss s 

method of successive elimination of the variables) 

கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளுள் ஏதாவது ஒரு சமன்பாட் 
டிலிருந்து ஏதாவது ஒரு மாறியை மற்ற மாறிகளின் சார்பலனாக 


47 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


மாற்றி எழுதிக் கொள்ள வேண்டும் . இவ்வாறு மாற்றி எழுதப்பட்ட 
சமன்பாட்டிற்குச் சுழற்சித் தானச் சமன்பாடு ( Pivotal Equation ) 
என்று பெயர் . பின்னர் , அச்சார்பலனை மற்ற சமன்பாடுகளில் பிரதி 
யிட்டால் , எல்லாச் சமன்பாடுகளினின்றும் அந்த மாறி நீக்கப்பட்டு 
விடும் . இவ்வாறு கிடைக்கப் பெற்ற சமன்பாடுகளிலிருந்து மீண்டும் 
மேற்கூறப்பட்ட முறையைப் பின்பற்றி மற்றுமொறு மாறியை நீக்க 
வேண்டும் . இவ்வாறு ஒவ்வொரு மாறியாக நீக்கிக் கொண்டே 
சென்றால் இறுதியில் ஒரு மாறியைக் கொண்டே ஒரு எளிய சமன் 
பாடு கிடைக்கும் . இந்த எளிய சமன்பாட்டிலிருந்து அதிலுள்ள 
மாறியின் மதிப்பை எளிதில் காணலாம் . பின்னர் , அந்த மாறியுடன் 
மற்றுமொரு மாறியையும் கொண்டமைந்த இரு மாறிச் சமன்பாட்டில் 
அந்த மாறியின் மதிப்பைப் பிரதியிட்டு இரண்டாவது மாறியின் 
மதிப்பைக் காணலாம் . இவ்வாறு தொடர்ந்து பிரதியிட்டு ஏனைய 
மாறிகளின் மதிப்புக்களையும் ஒவ்வொன்றாகக் காணலாம் . 


இந்த முறையைப் பின்பற்றும்போது , முதலில் நீக்கப்பட 
வேண்டிய மாறியின் குணகம் எந்த சமன்பாட்டில் அதிக மதிப் 
புடையதாக யிருக்கிறதோ அந்தச் சமன்பாட்டை அந்த மாறியின் 
சுழற்சித்தானச் சமன்பாடாக எடுத்துக் கொள்ள வேண்டும் . இது 
போல் , இரண்டாவது மாறியை நீக்கும்போது அந்த மாறியின் 
குணகம் எந்த சமன்பாட்டில் அதிக மதிப்புடையதாக யிருக்கிறதோ 
அந்தச் சமன்பாட்டை இரண்டாவது மாறியின் சுழற்சித்தானச் 
சமன்பாடாக எடுத்துக் கொள்ளவேண்டும் . 


மாதிரி 28 

காஸ் - இன் முறையைப் பின்பற்றிக் கீழ்க்காணும் சமன்பாடு 
களைத் தீர்க்கவும் . 
2.6x + 5 + 2y 1.7z + 0.9t - 4-2 = 0 

( 1 ) 
3.2x - 2.9y + 0.8z - 4-2t +0.7 0 

( 2 ) 
5.4x + 1.9y 2.1z 4.9t 

0 

( 3 ) 
1.3x + 2 • 9y - 0.4z 1.8t - 0.4 = 0 

(4 ) 


- 


: 


1.3 = 


- 


- 


: 


- 


x , y , z , t ஆகிய நான்கு மாறிகளையும் x , y , z , t என்ற வரிசைப் 
படி ஒவ்வொன்றாக நீக்கவேண்டுமெனக் கொள்வோம் . முதலில் 
நீக்கப்படவேண்டிய மாறி X ஆகும் . இதன் குணகம் சமன்பாடு ( 3 ) 
அதிகமானதாகயிருப்பதால் சமன்பாடு ( 3 ) ஐ மாறி X- இன் சுழற்சித் 
தானச் சமன்பாடாகக் கொண்டு , அதிலிருந்து X- இன் மதிப்பை 
y , z , t ஆகிய மாறிகளின் சார்பலனாகக் கீழ்க்கண்டவாறு மாற்றி 
எழுதவேண்டும் . 


48 


எண்சார் கணிதவியல் 


X = 


t + 


5.4 Y + 


5.4x 1.9y + 2.1z + 4.9t + 1.3 
- 1.9 2.1 4.9 1.3 

5.4 z + 

5.4 5.4 
அதாவது , x = 0.3517y + .3889z + .9074 t + • 2407 ( 5 ) 
x இன் இச் சார்பலனை ( 1 ) , ( 2 ) , ( 4 ) ஆகிய சமன்பாடுகளில் பிரதி 
யிட்டுக் கீழ்க்கண்ட சமன்பாடுகளைப் பெறவேண்டும் . 


- 


சமன்பாடு ( 1 ) இலிருந்து , 
2.6 ( -0.3517y ) + 0.3889z + 0.9074t + 0-2407 ) 

+ 5-2y 1.7z + 0.9t - 4.2 = 0 
அதாவது , -0-91442y + 1-01114z + 2.35924t + 0.66582 

+ 5-2y 1-70z + 0 • 9t - 4-2 = 0 
அதாவது , 4-28558y - 0-70886z + 3-25924t = 3 • 63418 = 0 ... 


- 


( 6 ) 


இதுபோல் , சமன்பாடு ( 2 ) இலிருந்து , 
3-2 ( -0-3517y + 0-3889z + 0-9074t + 0-2407 ) 

- 2.9y + 0.8z - 4 • 2t + 0-7 = 0 
அதாவது , -1.12544y + 1-24448z + 2.90368t + 0-76524 

-2 • 9y + 0 • 8z - 4.2t + 0 • 7 = 0 
அதாவது , -4.02544y + 2-06448z - 1-29632t + 1-46524 = 0 ... 


( 
7 
) 


சமன்பாடு ( 4 ) இலிருந்து , 
1.3 ( -0.3517y + 0.3889z + 0-9074t + 0 • 2407 ) 

+ 2 • 9y - 0-4z - 1 8t - 0 * 4 = 0 
-0.45721y + 0.50557z + 1.17962t + 0 • 31291 

+ 2 • 9y - 0 • 4z = 18t - 04 -0 
2.44279y + 0-10557z - 0 • 62038t 0.08709 = 0 


( 8 ) 


- 


t + 


இப்பொழுது சமன்பாடு ( 6 ) இல் y- இன் குணகத்தின் மதிப்பு அதிக 
மாக யிருப்பதால் அம் சமன்பாட்டை y- இன் சுழற்சித்தானச் சமன் 
பாடாக எடுத்துக் கொள்ளவும் . ஆகவே , சமன்பாடு ( 6 ) இலிருந்து 

0-70886 3-25924 3-63418 
y 

Z 
4-28588 4-28588 4-28588 
y = 0-16539z 0.76033t + 0.84791 

( 9 ) 
y இன் இச் சார்பலனை ( 7 ) , ( 8 ) ஆகிய சமன்பாடுகளில் பிரதி 
யிடவும் . 


- 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


49 


- 


- 


சமன்பாடு ( 7 ) இலிருந்து 
- 4-02544 ( 0.16539z 

0-76033t + 0• 84791 ) 
+ 2 • 06448z = 1 • 29632t + 1-46524 = 0 
அதாவது , - 0-66573z + 3-0591t - 3.4127 
+ 2-064487 

1.29632t + 1-46524 = 0 
அதாவது , 1.39875z + 1-76278t - 1-94746 = 0 

.. ( 10 ) 
சமன்பாடு ( 8 ) இலிருந்து 
2-44279 ( 0.165392 

0-76033t + 0.84791 ) 
+ 0-105572 

0.62038t - 0.08709 = 0 
அதாவது , 0-40402z 

1-8573t + 2 : 0715 
+ 0-10557z - 0.62038t 

0.62038t - 0.08709 = 0 
அதாவது , 0.50959z 2-47768 ; + 1-98441 

( 11 ) 
இப்பொழுது சமன்பாடு ( 10 ) ஐ 2 இன் சுழற்சித் தானச் சமன் 
பாடாகக் கருதி z ஐ t இன் சார்பலனாக எழுதவும் . 

1-76278 1.94746 

t + 
1.39875 1.39875 
12606t + 13881 

( 12 ) 
Z இன் இம் மதிப்பைச் சமன்பாடு ( 11 ) இல் பிரதியிடவும் . 
ஃ 0-50959 ( -1-2606t + 1.3884) 2.47768t + 198441 = 0 
அதாவது , -0.64253t + 0.70729 - 2.47768t + 1 : 98441 0. 
அதாவது , -3-12021t + 2-69170 = 0 

2.69170 

0.85277 
3.12021 


- 


.. 7 = 


- 


சமன்பாடு ( 12 ) இலிருந்து , 

z = - 1-2606 ( 0.86277 ) + 1.3884 

= -10879 + 1.3884 

= 0.3005 
சமன்பாடு ( 9 ) இலிருந்து , 

y = 0-16538 ( 0-3005 ) 0 76033 (0.86277 ) + 084791 

= 0-04970 0.65599 +0.84791 
- 0-24162 

- 
சமன்பாடு ( 5 ) இலிருந்து , 
0 • 3517 ( 0-24162 ) + 0 3889 ( 0.3005 ) + 0-9074 ( 0 • 86277 ) 

+ 0 24070 


- 


எ -4 


50 


எண்சார் கணிதவியல் 


- 


0.08496 + 0.11687 + 0-78290 + 0 • 24070 
= 1.05551 . 
ஆகவே , கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளின் தீர்வுகள் வருமாறு : 

x = 1.05551 
y = 0 • 24162 
z = 0-30050 
t = 0.86277 . 


2.9 மூன்று மாறிச் சமன்பாடுகளைத் தீர்க்க நியூட்டன் - ராப்சன் 

முறை ( Newton - Raphson method of solving equations of three 
variables ) 

x , y , z என்ற மூன்று மாறிகளைக் கொண்டு அமைந்த கீழ்க் 
கண்ட மூன்று சமன்பாடுகளைக் கருதுக . 

f1 ( x , y , z ) = 0 
f ) ( x , y , z ) 

fs ( x , y , z ) = 0 . 
முதலில் மூலங்களின் தோராயமான மதிப்புக்களைக் காணவேண்டும் . 
x = xo , y = yo , z = 20 என்பன மூலங்களின் தோராய மதிப்புக்க 
ளெனக் கொள்க . h , k.1 என்பன இத் தோராய மதிப்புக்களின் 
திருத்தங்களானால் , மூலங்களின் திருத்த மதிப்புக்கள் 

x = x + h , 
y = yo + k , 

z = z0 + 1 . 
ஆகும் . ஆகவே , இத்திருத்த மதிப்புக்கள் கொடுக்கப்பட்டுள்ள 
சமன்பாடுகளைச் சமன்படுத்தவேண்டும் . 
ஃ . f1 ( xo + h , yo + k , zo + 1 ) 

) 
f2 ( xo + h , yo + k , zo + 1 ) = 0 

fs ( xo + h , yo + k , zo + 1 ) = 0 
டெயிலரின் தேற்றத்தின் ( Taylor s theorem ) படி இவற்றை விரித் 
தெழுதவும் . 

Of1 
f1 ( xo + h , yo + k , zo + 1) = f1 (xo , yo, zo ) + h + 


7 ( 8 % ), 
- ( 35 ).+ 1(8 ), 


+ h , k , 1 ,-இல் உயர்ந்தபடி பெற்ற 


உறுப்புக்கள் = 0 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


51 


f , ( xo + h , yo + k , zo + 1 ) 


= f ) ( xo , yo , zo ) + h 


( 0 ), 
+1(85 ), +1( 85 ), + h , k , 1 இல் உயர்ந்தபடி 

yo . 3 ) + h ( 85 ) 
( 8 ) , +1 (82),+h, 12 , 1 இல் 


பெற்ற உறுப்புக்கள் = 0 


f ) ( xo + h , yo + k , zo + 1 ) = f3 ( xo , yo , za ) + h 


/ o 


+ k 


உயர்ந்தபடி பெற்ற உறுப்புக்கள் = 0 h , k , 1 என்பன மிகச் சிறி 
யன வாகையால் -h , k , 1 இல் இரண்டும் அதற்கு மேற்பட்ட படிகளை 
யும் பெற்ற உறுப்புக்களைப் புறக்கணித்து விடலாம் . ஆகவே , கீழ்க் 
காணும் மூன்று எளிய சமன்பாடுகள் கிடைக்கின்றன . 

af1 
f1 (zo , yo , zo ) + h + k 

3z 


- 


£ g ( xo» Yo Z )+b(34 ). + k 

+ (86 ). + * ( 8F ), +1 (92 ). 


f3 ( zo , yo , zo ) + h 

ay / 

2z 
இச் சமன்பாடுகளைத் தீர்த்து h , k , 1 ஆகியவற்றின் முதல் திருத்த 
மதிப்புக்களைப் பெறலாம் . இப்பொழுது , f1 = 0 , fe = 0 , fs = 0 ஆகிய 
சமன்பாடுகளின் தோராய மூலங்களை 308 + 50 

X1 = x + h , 517 
y1 = yo + k , 

RAMy3 
Z1 = zo +1 
என்று கொள்க . இத் தோராய மதிப்புக்களின் திருத்தங்களை hy , k 
11 எனக் கொண்டால் , 

x = x + hi , 
y = y ; + k , 

z = z1 + 11 
என்பன சமன்பாடுகளின் இரண்டாவது திருத்தப்பட்ட தோராய 
மதிப்புகளாகும் . முன் போலவே , h , k , 1 , ஆகியவற்றின் மதிப் 
புக்களை 

a fi 
f1 ( x1, yi , z ] ) + hy 

af1 

af1 


52 


எண்சார் கணிதவியல் 


T ? ( s , Y;> xx ) + h , ( 9 % ), + 1;( 35 ), + 1 ( 84 ) , 


= 0 


= 0 


fs ( x1 , y1 , z1 ) + h 

+ 
@x 

07 
என்ற சமன்பாடுகளிலிருந்து பெறலாம் . இம் முறையை மீண்டும் 
மீண்டும் செய்து வந்தால் மூலங்களின் மதிப்புக்களைத் தேவையான 
தசம இடங்களுக்குத் திருத்தமாகப் பெறலாம் . 


= 0 


மாதிரி 29 
நியூட்டன் -ராப்சன் முறையில் கீழ்க்கண்ட 

கீழ்க்கண்ட சமன்பாடுகளைத் 
தீர்க்கவும் 

27x + 6y- z = 85 
6x + 13y + 2z = 72 

X + y + 54z = 110 
கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை 

fi ( x , y , z ) 
f, ( x , y, z ) 
fs (x , y , z ) 

0 எனக் கொள்க . 
x , y , z ஆகியவற்றின் தோராய மதிப்புக்களைக் கீழ்க்கண்ட 
முறையில் காணலாம் . முதல் சமன்பாட்டில் X இன் குணகம் மிகப் 
பெரியதாயிருப்பதால் அச்சமன்பாட்டிலிருந்து X ஐ y , z ஆகியவற்றின் 
சார்பலனாக எழுதவும் . 

27 x = 85-6y + z 
அல்லது , 

x = 1 ( 85-6y + z ) 
இப்பொழுது , y = 0 , z = 0 என்று பிரதியிடவும் . 

ஃ x = 85 = 3 + 15 = x ) எனக்கொள்க . 
ஃ xo = 3 • 15 என்பது x இன் தோராய மதிப்பாகும் . இதுபோல் 
இரண்டாவது சமன்பாட்டிலிருந்து 

13 y = 72-6x - 2z 

ஃ y = r ( 72-6x - 2 z ) 
என்று கிடைக்கிறது . இதில் x = 3 : 15 , z - 0 என்று பிரதியிட , 

y = 1 [ 72-6X3 : 15-2 ( 0 ) ] 
= 1s ( 72-18-90 ) 
53-1 

15 
= 3-54 = y0 என்று கிடைக்கிறது . 


- 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


53 | 


இதுபோல் மூன்றாவது சமன்பாட்டிலிருந்து கிடைக்கும் , 

z = 31 ( 110 = x - y ) 
என்ற சமன்பாட்டில் x = 3.15 , y = 3.54 என்ற பிரதியிட 

z = 1 ( 110-3-15-3-54 ) 
= 31 ( 103 • 31 ) 
= 191 = Z0 என்று கிடைக்கிறது . 


இவ்வாறு , xo = 3 • 15 , yo = 3 : 54 , 20 = 1 + 91 என்ற முதல் தோராய 
மதிப்புக்கள் கிடைக்கின்றன . இப்பொழுது , மூலங்களின் முதல் 
திருத்த மதிப்புக்களை 


x = xo + h = 3-15 + h , 
y = yo + k = 3.54 + k , 
Z == zo + 1 = 1 •91 + 1 


என்று கொள்க . 


இப்பொழுது , f1 ( xo , yo , zo ) == f1 ( 3-15 , 3-54 , 1-91 ) 

= 27 (3.15 ) +6 ( 3-54 ) -191-85 
= 19-38 


( 35 ).- 27; ( 83 ).=6; ( 35 ). 


1 


ஆகவே , h , k , 1 ஆகியவற்றைக் கணக்கிடப் பயன்படும் முதல் 
சமன்பாடு வருமாறு : 

Of1 ) af1 

af1 
f (x0 ; y0 , Z0 ) + h 

+1 
3x | 
அதாவது , 19.38 + 27h + 6k- 1 = 0 . 
அல்லது , 27h + 6k - 1 = -19-38 

( 1 ) 
இதுபோல் மற்ற இரு சமன்பாடுகளையும் பெறலாம் . 
6h + 15k + 2 = -3 82 

( 2 ) 
h + k +541 = 0:17 

( 3 ) 
இம் மூன்று சமன்பாடுகளையும் தீர்த்து h , k , 1 இன் மதிப்புக்களைப் 
பெறலாம் . 


h = -0-72458 , 
k = 0.03328, 
1 = 0.01595 , 


54 


எண்சார் கணிதவியல் 


ஆகவே , மூலங்களின் முதல் திருத்த மதிப்புக்கள் : 

x = xo + h = 3-15-0-72458 = 2-42542 , 
y = yo + k = 3 • 54 + 0-03328 = 3-57328 , 

z = zo + 1 = 1 + 91 + 0.01595 = 1-92595 . 
இம்முறையைத் தொடர்ந்து செய்து மூலங்களைத் தேவையான அள 
வுக்குத் திருத்தமாகப் பெறலாம் . 


பயிற்சி 5 
கீழ்க்காணும் ஒருங்கைச் சமன்பாடுகளைத் தீர்க்கவும் 

1. 3-15x - 1.96y + 3.85z = 12-95 

2.13x + 5.12y - 2-89z = -8-61 
5.92 % + 3.05y + 2.15z = 6.88 


2. 0.89x + 4-32y - 0.47z + 0.95t = 3.36 , 

1.13x - 0.89y + 0-61z + 5.63t = 4-27 
6.32x - 0.73y - 0.65z + 1-06t = 2.95 

0.74x + 1-01y + 5.28z - 0.88t = 1.97 
3. 2-63x + 5-21y - 1.694z + 0.938t - 4.23 = 0 

3.16x - 2-95y + 0.8132-4-21 t + 0-716 = 0 
5-36x + 1-88y - 2-15 z - 4.95 t - 1.28 = 0 

1.36x + 2-98y - 0.432z - 1.768t - 0.419 = 0 
4 . 10x -7y + 3z + 5w = 6 

- 6x + 8y- z- 4w = 5 

3x + y + 4z + 1lw = 2 

5x - 9y - 22 + 4w = 7 
5 . 15x + 3xy- 4xg + 2x , = 46.207 

3x1 + 27x - 5xg- x = 81-024 
- 4x- 5x , + 16xg + 5x = 23.871 
2x1 - x2 + 5xg + 19x = 54.907 


2.10 கிராஃபி - இன் மூலத்தை வர்க்கப்படுத்தும் முறை ( Graeffe s 

Root -Squaring Method) 

கொடுக்கப்பட்டிருக்கும் சமன்பாட்டை , அச் சமன்பாட்டின் 
மூலங்களின் 2 - ஆம்படி அல்லது 4 - ஆம்படி அல்லது 6 - ஆம்படி , ...... 
களை மூலங்களாகவுடைய சமன்பாடாக மாற்றி , அவ்வாறு மாற்றப் 
பட்ட சமன்பாட்டின் மூலங்களைக் கணக்கிட்டு , அவற்றிலிருந்து 
கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டின் 

மூலங்களைக் காணலாம் . 
எனவே , முதலில் கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டின் மூலங்களின் 
வர்க்கங்களை மூலங்களாகக் கொண்ட சமன்பாட்டை அமைத்துக் 
கொள்ள வேண்டும் . இவ்வாறு மாற்றப்பட்ட சமன்பாட்டின் 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


55 


மூலங்களை எளிதாகக் காண முடியாவிடில் , மாற்றப்பட்ட சமன் 
பாட்டின் மூலங்களின் வர்க்கங்களை மூலங்களாகக் கொண்ட சமன் 
பாட்டை அமைத்து அதன் மூலங்களைக் 

காணவேண்டும் . 
a , p , 7 ,... என்பன இச் சமன்பாட்டின் மூலங்களானால் 1/4, $ 1 / 4 , 
2,1 /4 ,... என்பன கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் மூலங்களாகும் . 
இவ்வாறு சமன்பாட்டை இரு முறை மாற்றிய பின்னரும் அதன் 
மூலங்களை எளிதில் காண இயலாவிடில் , மீண்டும் மீண்டும் இது 
போல் தொடர்ந்து செய்து வரவேண்டும் . மாற்றப்படும் சமன் 
பாட்டின் மூலங்கள் எளிதாகக் கணக்கிடப் படக்கூடிய வகையில் 
அமையும்வரை இந்த வர்க்கப்படுத்தும் முறையைத் தொடர்ந்து 
செய்து வரவேண்டும் . இவ்வாறு ஒவ்வொரு தடவையும் சமன் 
பாட்டின் மூலங்களின் வர்க்கங்களை மூலங்களாகக் கொண்ட 
சமன்பாடு அமைக்கப்படுவதால் இந்த முறை கிராஃபி - இன் 
மூலத்தை வர்க்கப்படுத்தும் முறை (Graeffe s Root -squaring 
Method ) என்று அழைக்கப்படுகிறது . 


கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டை f ( x ) = aqxr + alxn - 1 + 
agxv - 2 + ... + an - 1x + an = 0 என்று கொள்க . இச் சமன்பாட்டின் 
மூலங்களை X1 , xg , ... , xp என்று வைத்துக்கொண்டால் , இச் சமன் 
பாட்டைக் கீழ்க்கண்டவாறு மாற்றி எழுதலாம் . 
f ( x ) = ao ( x - x2 )... (x - xx ) = 0 

( 1 ) 
ஃ ( -1) f ( -x ) = ( -1 )rao ( -x - x ] ) ( -- x - xg ) ( - x - xg ) ... ( - x - xn) 

= ( - 1 ) 2n ao ( x + x ] ) ( x + xz ) ( x + xg) ... (x + xn) 

= ao ( x + x ] ) ( x + xz) ( x + xg ) ... ( x + xn ) 
ஃ ( -1 ) r f ( -x ) f ( x ) = a02 ( x2 - x12) ( x2_xg2) ( x2-- xs2) ... ( x2 - xx2) 
இப்பொழுது x2 = y என்று பிரதியிடவும் . 
* ¢ ( y ) = a2 ( y - x2 ) ( y - xz2) ( y - xg ? ) ..... ( y - xpa) = 0 
இச் சமன்பாட்டின் மூலங்கள் y = x12, x23, Xg , 

........ , xx2 ஆகும் . 

. 
ஆகவே , f ( x ) = 0 இன் மூலங்கள் X1 , x2 , xg , ..... , xn என்றால் , 
x12, xg3, xg , ...... , xx2 ஐ மூலங்களாகக் கொண்ட சமன்பாட்டை 
அமைக்க f ( x ) = 0 ஐ ( -1 ) n f ( --x ) ஆல் பெருக்கினால் போதும் , 
எடுத்துக்காட்டாக , 


என்ற 


f (x ) = a0 x + a1x5 + agx4 + as x3 + al x2 + azx + as = 0 
ஆறாம்படிச் சமன்பாட்டைக் கருதுக . 

( -1) f ( -x) = a x - a1x5 + ag x - agx3 + ay x2_azx + az = 0 


56 


எண்சார் கணிதவியல் 


ஃ { -1 ) f ( --x ) f ( x ) = aqx12 + [ - a12 + 2 ayag ] xl0 

+ [az -2 ajas + 2 anaz ] x8 
+ [ - ag + 2 agay - 2 ajay + 2ayas ] x5 
+ [a2-2 agas + 2 agas ] x4 
+ [ - a5 + -2 adas ] x2 
+ as = 0 . 


குணகங்களைப் 


பிரித்துக் கீழ்க் 


இப்பெருக்கலைச் சமன்பாட்டின் 
கண்டவாறு செய்யலாம் . 


a ) 


al 


a2 


as 


a4 


25 


as 


ao 


--a1 


a2 


--as 


a4 


-a5 


as 


--a ? 


a22 


a4 


-as 


as 2 


2 anaa 


-2 alas 


--as 
2 aga4 
-2 ala5 


2 a4a5 


--2 agas 

2 agas 


2 aday 


2 ana6 


be by 

be 
bi be 

by 
மேற்கண்ட பெருக்கலைச் செய்யுமுறை கீழே விளக்கப்பட்டுள்ளது . 


bo 


முதலில் X5 , X5 , X4 , x , x2 , x , x ஆகியவற்றை ஒரு வரிசையில் 
எழுதிக் கொள்ளவேண்டும் . பின் , அவைகளுக்கு நேர் கீழே 
அடுத்த வரிசையில் அவற்றிற்குரிய குணகங்களை , அதாவது 
ao , al , az , ag , ay , a5 , as ஆகியவற்றை எழுதிக் கொள்ளவேண்டும் . 
பின்னர் மூன்றாவது வரிசையில் அக் குணகங்களை வர்க்கப்படுத்தி , 
முதல் , மூன்றாவது , ஐந்தாவது , ...... வர்க்கங்களை நேர் அடையாளத் 
துடனும் , இரண்டாவது , நான்காவது , ஆறாவது , ...... வர்க்கங்களை 
எதிர் அடையாளத்துடனும் எழுத வேண்டும் . அதாவது , 
மூன்றாவது வரிசையில் a , -a12 , ap2 , -ag , ay2 , -a52, as2 என்று 
எழுத வேண்டும் . பின்னர் நான்காவது வரிசையில் , மூன்றாவது 
வரிசையிலுள்ள வர்க்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் நேர் மேல் வரிசை 
உறுப்புக்கு இரு பக்கமுமுள்ள உறுப்புக்களின் பெருக்கற் பலனின் 
இரு மடங்கை அவ்வர்க்கத்திற்கு நேர் கீழே எழுத வேண்டும் . 
அவ்வாறு எழுதும்போது , இரண்டாவது , நான்காவது , ஆறாவது , 
.... வர்க்கங்களுக்கு நேர்கீழே எழுதுகின்ற பெருக்கற் பலன்களின் 
இரு மடங்குகளுக்கு அடையாளங்களை மாற்றாமலும் , மூன்றாவது , 
ஐந்தாவது , ஏழாவது , ..... வர்க்கங்களுக்கு நேர்கீழே எழுதப்படும் 
பெருக்கற் பலன்களின் இரு மடங்குகளுக்கு அடையாளங்களை 
மாற்றியும் எழுதவேண்டும் . அடையாளங்கள் மாற்றுவதில் 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


57 


ஆகிய 


ஏற்படும் குழப்பங்களைத் தவிர்க்க , அடையாளங்கள் மாற்றப்படாமல் 
எழுதப்பட வேண்டிய உறுப்புக்களுக்குப் பக்கங்களில் n ( no change ) 
என்றும் , அடையாளங்கள் மாற்றப்பட வேண்டிய உறுப்புக்களுக்குப் 
பக்கங்களில் c ( change ) என்றும் குறித்துக் கொள்ளலாம் . 
நான்காவது வரிசையில் முதல் உறுப்பு கிடையாது . ஏனெனில் , 
இரண்டாவது வரிசையிலுள்ள முதல் குணகத்திற்கு இடப்பக்கம் 
குணகம் எதுவும் கிடையாது . ஆகவே , நான்காவது வரிசையில் 
இரண்டாவது , நான்காவது , ஆறாவது , .... உறுப்புக்களுக்கான 
இடங்களின் ஓரங்களில் n என்றும் , மூன்றாவது , ஐந்தாவது , .... 
உறுப்புக்களுக்கான இடங்களின் 

இடங்களின் ஓரங்களில் c என்றும் 
குறித்துக் கொள்ளவேண்டும் . உதாரணமாக இரண்டாவது வரிசை 
யிலுள்ள a ) என்ற குணகத்தின் இரு பக்கங்களிலுமுள்ள a ) , ay 
ஆகிய குணகங்களின் பெருக்கற் பலனின் இரு மடங்காகிய 2 ana , ஐ 
அடையாளம் மாற்றாமல் ay க்கு நேர்கீழே நான்காவது வரிசையில் 
எழுதவேண்டும் . இங்கு அடையாளம் மாற்றப்படவில்லையாகையால் 
2 ana2- இன் பக்கத்தில் n என்று குறிக்கின்றோம் . பின்னர் , 
நான்காவது வரிசையில் இதற்கு அடுத்த கலத்தில் c என்றும் , 
அதற்கடுத்த கலத்தில் n என்றும் இப்படி மாறிமாறி எழுதிக் 
கொள்ளலாம் . இப்பொழுது a ) என்ற குணகத்தின் இரு பக்கங் 
களிலுமுள்ள a1 , as ஆகிய குணகங்களின் இரு மடங்காகிய 2a1a3 ஐ 
ay க்கு நேர்கீழே நான்காவது வரிசையில் எழுதவேண்டும் . ஆனால் 
நான்காவது வரிசையில் அந்த இடத்தில் C என்று எழுதப்பட்டிருப் 
பதால் 2 alag ஐ அடையாளம் மாற்றி 

அடையாளம் மாற்றி -2 azag என்று எழுத 
வேண்டும் . இவ்வாறு நான்காவது வரிசையை நிரப்பிய 
பின் ஐந்தாவது 

வரிசையைக் கீழ்க்கண்டவாறு நிரப்ப 
வேண்டும் . 


இரண்டாம் வரிசையிலுள்ள ag என்ற குணகத்தின் இரு பக்கங் 
களிலும் ஒன்றுவிட்டு அடுத்துள்ள குணகங்களாகிய an , a4 ஆகிய 
வற்றின் பெருக்கற் பலனின் இரு மடங்காகிய 2 ana4 ஐ அடையாளம் 
மாற்றாமல் ap க்கு நேர்கீழே எழுதிக் கொள்ளவேண்டும் . இதன் 
அடையாளத்தை மாற்றாமல் எழுதுவதால் அதன் பக்கத்தில் 
n என்று குறித்துக் கொள்ளவேண்டும் .. பின்னர் , ஐந்தாவது 
வரிசையில் இதற்கடுத்த கலத்தில் C என்றும் , அதற்கடுத்த கலத்தில் 
n என்றும் இவ்வாறு மாற்றி மாற்றி எழுதிக் கொள்ளவேண்டும் . 
இப்போது , ag க்கு நேர்கீழே ஐந்தாவது வரிசையில் 2 ala5 ஐ எழுத 
வேண்டும் . ஆனால் அங்கு C என்று குறிக்கப்பட்டிருப்பதால் 2 ala5 க்கு 
அடையாளம் மாற்றி -2aya ; என்று எழுதவேண்டும் . இவ்வாறு 
வரிசையைப் பூர்த்தி செய்ய வேண்டும் . இதுபோல் எத்தனை- வரிசை 
கள் நிரப்ப முடியுமோ அத்தனை வரிசைகளை நிரப்பியபின் கோடிட்டு 


58 


எண்சார் கணிதவியல் 


மூன்றாவது வரிசையிலிருந்து இறுதி வரிசை வரை ஒவ்வொரு கலத் 
திலுமுள்ள உறுப்புக்களை யெல்லாம் கூட்டிக் கோட்டிற்குக் கீழே 
எழுத வேண்டும் . கோட்டிற்குக் கீழே பல்வேறு கலங்களிலுமுள்ள 
கூட்டுத் தொகைகள் தான் வேண்டிய சமன்பாட்டின் குணகங்க 
ளாகும் . 


x8 | 


x2 


x1 


x 


f (x ) 


ao 


ai 


a2 


as 


ay 


as 


as 


21 


ao ? 


-a12 - 


a , 


2 


a22 


-as 


as 


2ayaz (n ) -2ayag ( c) 2azay (n ) -2agas (c ) 2ayas ( n ) 

|2apa (n ) | -2aya2 ( c) 2ayas (n ) 


2anas ( a ) 


2 - ஆம் படி 


bo 


by 


b, 


bz 


be 


bo 


be 


வகை ( i ) f ( x ) = 0 தனித்தனி மெய் மூலங்களைக் கொண்டது . 

x1 , xg ... , x , என்பன f (x ) = aqxa + apxn - 1 + apx : -2 ... + ax = 0 இன் 
n தனித்தனி மூலங்களெனக் கொள்க . 

= - (x1 + x2 + ... + xn ) 


a1 


a 0 


a 2 


( xx2 + x1x3 + .... ) 


a 0 


a 3 


= - ( x1x2x3 + x1X2X4 + .... ) 


a 0 


aa ) 


11 


ao 


( -1 )Px ] Xaxg... xn 
இப்பொழுது f ( x ) = 0 இலிருந்து xn , xg " , ... , xam ஆகியவற்றை 
மூலங்களாகவுடைய மாற்றப்பட்ட சமன்பாட்டை 

bo ( xm ) n + bi ( xn ) x - 1 + ... + bn - 1xm + bx = 0 என்று கொண்டால் , 
b . - (xm + xam + ... + xam )) 

Xen 
X1 

+ 


b1 


1+ 


xgn 


// 


- 


Xw 


xn + .... 


Xim 


be 


Xnxam -xxgn + .. 


po 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


59. 


+ 


= x;"%;"(1 + x + * m +... ) 
B; -- (32&gngn+x;"ஆமx: +...) 

( 1 + % " + - ) 


-- 


xwxgnxgm ( 1 


ba 


- 


be 


( -1 ) xnxgmxgm ...xxm . 
இப்பொழுது X1 , Xp , xg , ... , xp ஆகிய மூலங்களை 
| x1 | > | x2 | > | x3 | > ... > | xn | 

xam xgm 
என்றவாறு எடுத்துக் கொண்டால் , 

ஆகிய விகிதங் 

X1M xam 
கள் புறக்கணிக்கத் தக்கவாறு மிகச்சிறியனவாகிவிடும் . ஆகவே , 
bi 

b2 
--XM, 

= xmxam , = -xnxamxsm , 


by 


bo 


bo 


bo 


bn = ( -1 ) Pxwxgm...... " 


m 


be 
bi 


bo 
bg 
ba 


= 


xgm ; 


= -xgm , 


b4 
ba 


xn , ... , 


bal 


-Xpm . 


bx - 1 
இவற்றிலிருந்து நாம் கீழ்க்கண்ட n சமன்பாடுகளைப் பெறுகிறோம் . 

b.xm + b1 = 0 
bixam + bx = 6 
baxgm + bs = 0 


bg - xam + b = 0 
இவ்வாறு , கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டை மூலங்களை வர்க்கப் 
படுத்தும் முறையில் n எளிய சமன்பாடுகளாகப் பிரிக்கலாம் . இந்த 
n சமன்பாடுகளிலிருந்து xam , xam , xgm , ... , x.am ஆகியவற்றின் மதிப் 
புக்களைப் பெறலாம் . அவற்றிலிருந்து X ] , xe , xg , ... , xn ஆகிய 
f ( x ) = 0 இன் n மூலங்களையும் மிக எளிதில் பெறமுடியும் . 


மாதிரி 30 


கீழ்க்காணும் சமன்பாட்டின் எல்லா மூலங்களையும் கணக்கிடுக . 
1-23x5-2.52x4--16-1x3 + 17 • 3x2 + 29.4x - 1.34 = 0 . 


"/105 ) 


x5 


x3 


x1. 


x0 


60 


1-23 


--2.52 


--16.1 


173 


29.4 


--1-34 


1-513 


8-644(102) 


-1796 


---0-635(10) 
---3.961(10) 


2-592(107) 
0.872(10) 
0.723(102) 


n 


CI 


--2-993(102) 
--9.467(102) 
---0-068(102) 


0.464(101) 


n 


n. 


C 


2-ஆம்படி 


1.513 


-4-596(10) 


4.187(102) 


-1-253(10) 


9.108(102) 


--1-796 


2.289 


-3-226 


-2.112(103) 

1.267(108) 


1.753(105) ---1-152(105) 


--1.570(10) 
0.763(109) 


8.296(105) 
-0.045(105) 


nn 


nn 


* 


4-ஆம்படி 


2.289 


---0-845(10) 


0.629(104) 


--0-807(10) 


8.251(10) 


--3-226 


5.240 


-10-41 


---0.714(106) 

( 


6-808(1011) 


0-288(108) 


0-396(100) 
-0.136(1019)-- 


--0-651(1012) 

) 


0.104(1012)n) 


1 


* 


* 


* 


* 


8-ஆம்படி 


5-240 


--0-426(106) 


0.260(1019) 


--0.547(1012) 


6-808(1011) 


--10.41 


2.746(10) 


--1.815(10) 

6-76(1018) 0-272(1011)n---0.47(1018) 


-2-992(105) 

0.035(1023)n 


4,635(1023) 


---1-084(102) 


CC 


16-ஆம்படி 


2-746(10) 


-1.543(1011) 


--2-957(1028) 


4-635(102) 


--1.084(10) 


7.541(102) 


6.29(1019) 

3.96(1031) 
-0.01(107) 


--2.381(1022) 

-0-035(1023) 


-8-744(1048) 


2.148(104) 


-1.175(10) 


C 


எண்சார் கணிதவியல் 


32-ஆம்படி 


7-541(10) 


-2-346(1022) 


3.95(1031) 


--8-744(101) 


2.148(104) 


--1.175(10) 


bo 


be 


b3 


ba 


by 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


61 


கீழ்க்கண்ட ஐந்து எளிய சமன்பாடுகள் கிடைக்கின்றன . 

boxm + b1 = 0 : 7.541 ( 102 ) X132 - 2.346 ( 1022 ) = 0 
byxgm + bg = 0 : -2-346 ( 1022 ) xz32 + 3-95 ( 1037 ) = 0 
bpxgm + bs = 0 : 3.95 ( 1037 ) xg32 -8.744 ( 1045 ) = 0 
bgxm + b4 = 0 ஃ -8.744 ( 1046 ) x 32 + 2-148 ( 1047 ) = 0 

byxzm + bs = 0 : 2.148 ( 1047 ) x532 -1.175 ( 104 ) = 0 
முதல் சமன்பாட்டிலிருந்து , 

2.346 ( 1022 ) _1020X2.346 

7.541 ( 102 ) 7.541 
ஃ . 32 log x = 20 + log 2 • 346 - log 7.541 

20 + 0.3703-0-8775 
.. log x1 = 

32 
19.4928 

32 


X12 = 


= 0.60915 


x1 = 4-066 


இதுபோல் , xg = 2 • 991 , xs = 1.959 , x = 1-0285 , x ; = 0.044-7 என்று 
கணக்கிட்டுப் பெறலாம் . இம் மதிப்புக்களின் அடையாளங்களைக் 
கீழ்க்கண்டவாறு பெறலாம் . தெக்காட்டின் குறியீட்டு விதி 
( Descarte s Rule of Signs ) யின்படி f ( x ) = 0 க்கு மூன்றுக்கு மேற் 
பட்ட நேர் மூலங்களும் , இரண்டுக்கு மேற்பட்ட எதிர் மூலங்களும் 
இருக்க முடியாதென்று அறியலாம் . இப்பொழுது X1 , xg , xg , x4 , X ; 
ஆகியவற்றின் தோராய மதிப்புக்களான x1 = +4 , xg = + 3 , xg = + 2, 
x4 = + 1 , x ; = + 0.04 ஆகியவற்றை f ( x ) = 0 இல் பிரதியிட்டு 
f ( x ) = 0 ஐத் தோராயமாகச் சமன்படுத்தும் X- இன் மதிப்புக் 
களிலிருந்து நேர் மூலங்களையும் எதிர் மூலங்களையும் கண்டறியலாம் . 
இவ்வாறு , x1 = 4-066 , 

x2 = -2-991 , 
xg = 1.959 , 
X4 = -1-0285 , 


X5 = 0.0445 


என்ற ஐந்து மூலங்களையும் பெறுகிறோம் . 


வகை ( 1 ) 

n- படி பெற்ற f ( x ) = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்களுள் சில 
மூலங்கள் சிக்கலானவை ( complex ) யாக யிருப்பின் ஒரு சோடி 


62 


எண்சார் கணிதவியல் 


( pair) சிக்கல் மூலங்களுக்கு ஒரு வர்க்கக் காரணி வீதம் சில வர்க்கக் 
காரணிகளும் மற்ற மூலங்களுக்கு ஒரு படிக் காரணி ( linear factor ) 
களும் அடங்கிய பெருக்கமாக f ( x ) - ஐ எழுத முடியும் . f ( x) = 0 இன் 
மெய் மூலங்களை ஒரு படிக் காரணிகளிலிருந்தும் , சிக்கல் மூலங்களை 
வர்க்கக் காரணிகளிலிருந்தும் பெறலாம் . மூலங்களை வர்க்கப் 
படுத்தும் முறையைப் பயன்படுத்தும்போது , குணகங்களின் வர்க்கங் 
களுக்குக் கீழ் வரிசையில் எழுதப்படும் இரு மடங்குப் பெருக்கங் 
களுள் ஏதாவது ஒன்றை அதற்கு நேர் மேலுள்ள வர்க்கத்தினால் 
வகுத்துக் கிடைக்கப்படும் ஈவு புறக்கணிக்கத் தக்க அளவு சிறியதாக 
யில்லாவிடில் , வர்க்கப்படுத்தப்பட்ட சமன்பாட்டில் அந்த இரு 
மடங்குப் பெருக்கத்திற்குரிய குணகத்திலிருந்தும் , அதற்கு இரு 
பக்கமுமுள்ள குணகங்களிலிருந்தும் அமைக்கப்படும் வர்க்கக் 
காரணியிலிருந்து ஒரு சோடி சிக்கல் மூலங்களைப் பெறலாம் . கீழ்க் 
காணும் மாதிரிக் கணக்கிலிருந்து சிக்கல் மூலங்களைக் கணக்கிடும் 
முறை நன்கு விளங்கும் . 


மாதிரி 31 

x - 2x5-3x3 + 4x2 - 5x + 6 = 0 என்ற சமன்பாட்டின் எல்லா 
மூலங்களையும் காண்க . 


மூலங்களைத் தனிமைப்படுத்தப் பயன்படும் கணிப்புக்கள் 
அடுத்துள்ள பக்கங்களிலுள்ள அட்டவணையில் 

கொடுக்கப் 
பட்டுள்ளன . கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டின் மூலங்களின் 
256 - ஆம் படிகளை மூலங்களாகவுடைய சமன்பாட்டைக் காரணிப் 
படுத்தத் தேவையான கணிப்புக்களை அட்டவணையில் காணலாம் . 


x7 


x2 


* 


1 


AM 


ப.2 


6 


ச 


NAMRAI 


MANA 


1 


-4 


- 


T 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


SUNRIRYLA 


பாக 


T 


PNEHA 


இடம் 


N 


வா 


-23 
2ஆம்படி4 

--1-1(10*}5-29(1) 

---1-246(10)1 

ni--0-511(10)c-13-34(10)n10-008(10) 35 

112 

0.92{10}1.44{10)c 

n-2-88(10*} ----20 

--5.4{10} 

5-89{102) 
4ஆம்படி7-8(10) 

-1.386(10)1.537(10*) 

-~1-296(103) 
6-084(106) 

--0-2916(104)3.4692(105)-1-9210(108} 
---4-00(10) 

2-3624(106)-1-680(10%) 
1.56 
( 
102 
) 
n 
- 
2 
. 
160 
( 
108 
) 
- 9.1884(104)n|--1.49019(105)c1-8106(106)n-3-5925(10")c 1-178{10)n/-5-5440(101)c2-3977(105)n|-0.1400(106)c 

(-3074(10*)n|--0-5194(105)c 8ஆம்படி11--2-44(10) 

--1-230(10°)-1-680(10) 
5.102(106) 
3-660(10) 

3-852(10)-0-2504(10) 1--5-9536(104)2-6030(107)(-1-3396(109)1.4838(1011)|-0-6270(1011)1.5129(1018)|-2-8224(1012} 
1.0204(104)n1.7861(107)3.9306(109)-( 

0.1833(1011)c-9.4759(1011)a)-0-8413(1012)c 0-0770(107)n|-0.1222(109)c-0-1255(1011)n1.2298(1011)c 

--0-0025(109)-0-0082(1011)c 16ஆம்படி1 

() 
4.466(107) 
2-466(109) 

1-533(101)-8-873(101)0-6716(1012)-2-822(1012) 


-4.933 
( 
10 
" 
) 


63 


64 


x7 


x5 


80 


16ஆம்படி 


1-4.933(101 
) 


4.466(107) 


2.466(109) 


1.533(1011) 


-8-873(107) 


0-6716(1012)-2-822(10) 


1-2-433(109)1.9945(105)--0-6081(1019)|2-350(1022)-7-873(1028)0.4510(1024)--7-964(1024) 0.089(109)n0•2433(1015)a1.3693(1019)n0.438(1022-2.059(1025)2)-5.0079(1024)c 

0-0003(1015)--0-0088(1019)c0-006(1022)n0.139(1028)c| 


** 


32ஆம்படி 


1-2-344(109) 


2.238( 
1015 
) 


.0.7524(1019)2.794(1022) 


-5.675(1023) 


4.557(102)-7.964(1024) 


1|--5-494(1018) 

5.009(1030) 

-0.5661(1088)|7.806(1044)-3-221(1047)2-077(1049)--6-343(104) 0.004(1018)n/0-035(1039)c1.2502(1088)n/8.085(1044)c-2.546(1047)n|-0.904(1049)c 

0.001(1047)c| 


* 


* 


* 


* 


* 


64ஆம்படி 


1|-5.490(1016) 


5-044(108) 


6.841(1037) 


7-891(1044) 


-5.766(1047) 


1.173(1049) 


-6-343(1049) 


1-3.014 
( 
108 
) 


( 


2.544(1081) 


n 


-4-680(1075) 

6-227(109) 7.960(1075)n0.001(1089)c 


4.023(1099) 


* 


-3-325(1095) 

1.376(1098) 0.185(1095)n-0-731(1098) 


128ஆம்படி1 


-3.014(107) 


2.544(1061) 


3.280(1075) 


6-228(1069) 


-3-140(109) 


0.645(1098)|-4-023(1099 
) 


1-9.084(1074) 


6.472(10122) 


3-879(10179) 


* 


எண்சார் கணிதவியல் 


* 


1-076(10151) 
3.169(10151) 


* 


--9-860(10190)0.416(10196)|-1.618(10198) 

0.008(10190)n-0-253(10196)c 


n 


* 


* 


CC 


* 


256ஆம்படி1-9.084(1074) 


6.472(10122) 


2-093(10151) 


3-879(10179) 


-9-852(10190 
) 


0-163(10196)-1.618(10198) 


65 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


அட்டவணையின் கடைசி வரிசையில் நான்காவது பத்தியிலுள்ள 
2.093 ( 10151 ) என்ற குணகத்திற்கு நேர் மேலேயுள்ள 3.169 என்ற 
இருமடங்குப் பெருக்கத்தை அதற்கு நேர் மேலேயுள்ள 1.076 ( 10151 ) 
என்ற வர்க்கத்தினால் வகுத்தால் தோராயமாக 2-94 என்று கிடைக் 
சிறது . இது புறக்கணிக்கத் தக்க அளவு சிறியதாக இல்லை . ஆகவே , 
2.093 ( 10151 ) , 6.472 ( 10122 ) , 3.879 ( 10179 ) ஆகிய குணகங்களைக் 
கொண்டு அமைக்கப்படும் . 


- 


-- 


6.472 ( 10122 ) y : + 2.093 ( 10151 ) y + 3.879 ( 10179 ) = 0 ... ( 1 ) 
என்ற சமன்பாட்டிலிருந்து ஒரு சோடி சிக்கல் மூலங்களைப் பெறலாம் . 
இதுபோல் , 0.163 ( 10196 )-ஐயும் அதற்கு இரு பக்கமுமுள்ள 
-9.852 ( 10190 ) , -1-618 ( 10199 ) ஆகியவற்றையும் கொண்டு 
அமைக்கப்படும் 

- 9.852 ( 10190 ) y2 +0.163 ( 10196 ) y - 1.618 ( 10199 ) = 0 ... ( 2 ) 
என்ற சமன்பாட்டிலிருந்து மற்றொரு சோடி சிக்கல் மூலங்களைக் 
காணலாம் . முதலில் , f ( x ) 0 இன் மெய் மூலங்களைக் கீழ்க் 
கண்டவாறு பெறுக . 

அட்டவணையிலிருந்து கிடைக்கப்படும் f (x256 ) = 0 என்ற 
சமன்பாட்டை மூன்று ஒருபடிக் காரணிகளாகவும் , இரண்டு வர்க்கக் 
காரணிகளாகவும் ( quadratic factors ) பிரிக்கலாம் . மூன்று ஒருபடிக் 
காரணிகளிலிருந்து மூன்று மெய் மூலங்களும் இரண்டு வர்க்கக் 
காரணிகளிலிருந்து நான்கு சிக்கல் மூலங்களும் கிடைக்கின்றன . x ] . 
x2 , xg , x4 , X5 , X6 , xy என்பன f ( x ) = 0 இன் ஏழு மூலங்கள் எனக் 
கொண்டால் அவற்றுள் Xl , x ) , 5 ஆகியவை மெய் மூலங்கள் 
எனவும் , xg , x4 , X6, x ) ஆகியவை சிக்கல் மூலங்கள் எனவும் ஆகும் . 
அட்டவணையிலிருந்து , X1 கிடைக்கக் கூடிய சமன்பாடு வருமாறு : 

9.084 ( 1074 ) = 0 . 
= 9.084 ( 1074 ) 

74 + log 9.084 

74 + log 9.084 
* X1 

256 
மடக்கைப் பட்டியலைப் பயன்படுத்திச் சுருக்கினால் , 

x = 1.9625 
என்று கிடைக்கிறது . 


- 


X1256 


ஃ x1256 


256 log x 


- 


= 


x2 கிடைக்கப்படும் சமன்பாடு வருமாறு : 

9.084 ( 1074 ) xg256 + 6.472 ( 10129 ) 


= 0 


x2 = 1.5379 


எ -5 


66 


எண்சார் கணிதவியல் 


2 ஆனது 


= 


இதுபோல் , 

3.879 ( 10179 ) x5256 9.852 ( 10190 ) = 0 
* X5 

1.1080 
மேலும் f ( x ) 0 க்கு ஒரு எதிர் மூலத்திற்கு மேல் இருக்க முடியா 
தென்பதை எளிதில் காணலாம் . ஆகவே , மற்ற இரு மெய் மூலங் 
களும் நேர் மூலங்களாகும் . இப்பொழுது X1 இன் தோராய மதிப் 
பாகிய X1 + 2 ஐ f ( x ) = 0 இல் பிரதியிட , x1 = - 
f ( x ) 0 - ஐத் தோராயமாகச் சமன்படுத்துவதைக் காணலாம் . 
ஆகவே , x1 என்பது எதிர் மூலமாகும் . எனவே , xe , x ; என்பன 
நேர் மூலங்களாகும் . 
* X1 = 1.9625 , x2 = 

1.5379 , x ; = 1.1080 . 
இப்பொழுது , வர்க்கச் சமன்பாடு ( 1 ) இன் மூலங்களை u1 + ivi 
என்றும் , வர்க்கச் சமன்பாடு ( 2 ) இன் மூலங்களை uz + i v2 என்றும் 
கொள்க . uy , up , V1 , V2 ஆகியவற்றின் மதிப்புக்களைக் கீழ்க் கண்ட 
வாறு பெறலாம் . 

x + bx + c = 0 என்ற வர்க்கச் சமன்பாட்டைக் கருதுக . இச் 
சமன்பாட்டின் சிக்கல் மூலங்களை 

r ( cos t + isin 8 ) , r ( cos 8 
என்று கொள்க . 
ஃ . x2 + bx + c = x2 ( 2 r cos 8 ) x + r2 ஆகும் . 

: r2 = c 


i sin 8 ) 


6.472X10123 Y + 


- 


இப்பொழுது , சமன்பாடு ( 1 )ஐக் கீழ்க்கண்டவாறு எழுதுக . 

2.093X10151 3.879x10179 
y2 + 

0 . 

6.472x 10122 
இச் சமன்பாட்டின் சிக்கல் மூலங்களை 
u1 + iv1 = ri ( cos1 + i sin 81 ) என்று கொள்க . 

3-879X10179 
ஃ . ( r1255 ) 2 

6.472X10122 
3.879x1057 

6.472 
மடக்கைக் கணிப்பின் மூலம் r1 = 

1.2909 

காணலாம் . 
இதுபோல் , வர்க்கச் சமன்பாடு ( 2 ) -இன் மூலங்களை 

uz + iv2 = v2 ( cos 82 + isin 82) 
என்று கொண்டால் , 

1.618X10199 
(r2256 ) 2 = 

9.852X10190 


என்று 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


67 


ஆகும் . அதாவது , 

1.618x109 
rg512 = 

9.852 
மடக்கைக் கணிப்பின் மூலம் , 

rg = 1.0618 என்று காணலாம் . 
இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடாகிய 

f ( x) = xl - 2 x5-3 x3 + 4 x2-5x + 6 = 0- இலிருந்து , 
சமன்பாட்டின் எல்லா மூலங்களின் கூட்டுப் பலன் 
காண்கிறோம் . அதாவது , 

x1 + xg + u + iv1 + uy - iv1 + xs + uz + ive + uy - ivg = 0. 
அதாவது , x1 + x2 + x5 + 2 ( u1 + ug ) = 0 . 


0 - என்று 


-1.9625 + 1.5379 + 1.1080 + 2 ( ui + uz ) = 0 
0.6834 + 2 ( ui + ug ) = 0 

ஃ . 2 ( u1 + uz ) == - 0.6834 
அல்லது , 

ui + uz = -0.3417 


( 3 ) 


மேலும் , f (H )= 


= 6x7-5x5 + 4x5-3 x4-2 x2 + 1 = 0 என்ற சமன் 


1 


1 


1 


பாட்டின் மூலங்கள் 


. 


1 
ul + i v1 


1 

ஆகும் . 
us + iva 


X1 


X2 


X5 


+ 


X : 


1 

+ 
X1 | 


1 


209 


+ 


மம 


1 


1 1 

1 1 1 

1 

5 
+ 

+ 

+ + 

+ 
X2 ul + iva ul - ivu X5 ue + ive ug - i v2 
1 1 un - ivi + u + ivi ug - iva + ug + iv2 _5 
+ + 

+ 
X2 ule + v12 

ug + v22 6 
1 1 1 

2un 
+ + 

+ 
X1 X2 X5 uj2 + vaa Tuga + vaa 
1 1 1 

5 
+ + + 

+ 
X1 

X5 1 12 6 
1 

1 

= -0-508386 
X1 1.9635 
1 1 

0.6502374 
X2 

1.5379 
1 1 

0.902527 
X5 1.1080 


2ug 


241 


- 


8 


ஆனால் , 


= 


- 


68 


எண்சார் கணிதவியல் 


- 


1 

1 

= 0.60010 
P1 ( 1.2909) 
1 

1 

= 0.88698 
rg (1.0618 ) 
ஃ- 0.508386 + 0.6502374 + 0.902527 + 1-20020 uy 

+ 1.77396ug = 0.833333 
அதாவது , 1.2002011 + 1.77395u , = -0.211045 

( 4 ) 
( 3 ) , ( 4) ஆகிய சமன்பாடுகளைத் தீர்க்கவும் . 

U1 = -0.6445 
up == 

0.3028 
மேலும் , 12 + v12 = r12 

. V12 = ry2 --u2 

= ( 1-2909 ) 2 - ( - 0-6445 ) 2 

= 1.9354X0.6464 
ஃ V1 = 41.9354X0.6454 

= 1.1185 . 
இதுபோல் , va = 1-018 என்று காணலாம் . 


ஆகவே , இரு சோடி சிக்கல் மூலங்களாவன : 

-0.6445 + 1.1185i 

0.3028 + 1-018i 
ஆகவே , கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டின் மூலங்களாவன : 

-1.9625 , 1.5379 , 1.1080 , 
-0.6445 + 1-1185 i , 
0 : 3028 + 1 + 018 1.7 


வகை (iii ) 

f (x ) = 0 - இன் ஏதாவது இரு மூலங்கள் சமமாகவும் எதிர் 
அடையாளமுடனுமிருந்தால் , கீழே விளக்கப்பட்டுள்ள மாதிரியைப் 
பின்பற்றி மூலங்களைக் கணக்கிடலாம் . 


மாதிரி 32 

5x3 + 2 x2 - 15 x - 6 = 0 என்ற சமன்பாட்டைத் தீர்க்கவும் . 


அட்டவணைக் கணிப்பு அடுத்துள்ள பக்கத்தில் கொடுக்கப் 
பட்டுள்ளது . 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


69 


* 


f ( x ) 


5 


2 


- 
15 


-15 


--- 6 


25 


225 


* 


--36 


- 150 


n 


24 


CC 


2 ஆம்படி 


25 


-1.54 ( 102 ) 


2.49 ( 102 ) 


- 36 


6.25 ( 102 ) 


-2-3716 ( 104 ) 6-2001 ( 104 ) -1.296 ( 103 ) 
] -2450 ( 104 ) n / -1.1008 ( 104 ) c 


4 ஆம்படி 


6.25 ( 102 ) 


- 1.1266 ( 104 ) 


5-0793 ( 104 ) 


- 1.296 ( 10 ) 


3.9062 ( 105 ) 


-1-269 ( 108 ) 

0.637 ( 108 ) 


2.600 ( 109) 

-1.680 ( 106 ) 
-0.029 ( 109 ) c 


8 ஆம்படி 


3.906 ( 105 ) 


-0-632 ( 108 ) 


2.571 ( 109 ) 


-1-680 ( 106 ) 


1.526 ( 1011 ) 


6.610 ( 1018 ) 


-2-822 ( 1012 ) 


-3-994 ( 1015 ) 

2-008 ( 1015 ) n 


16 ஆம்படி 


1.526 ( 1011 ) 


-1.986 ( 1015 ) 


6-610 ( 1018 ) 


-2-822 ( 1012 ) 


அட்டவணையிலிருந்து கீழ்க்கண்ட எளிய சமன்பாடுகள் கிடைக் 


கின்றன . 


( 1 ) 


6.610 ( 1018 ) xg16-2-822 ( 1012 ) = 0 
1.526 ( 1011 ) X132 - 1.986 ( 1015 ) x 16 + 6.610 ( 1018 ) = 0 


( 2 ) 


சமன்பாடு ( 1 )-இலிருந்து 

xg = 0.3999 என்று காணலாம் . 


சமன்பாடு ( 2 ) -இலிருந்து 
1,986 ( 104 ) 

6.610x107 
x 16+ 
1.526 

1.526 


X132 


70 


எண்சார் கணிதவியல் 


இச்சமன்பாட்டின் இரு மூலங்களும் சமமாகயிருப்பதால் , மூலங்களின் 
பெருக்கம் 


6.610x107 
x116 Xx16 = 

1.526 


அதாவது , X132 


6.610x107 

1.5.6 


மடக்கைக் கணிப்பின் மூலம் 

X1 = + 1.732 என்று காணலாம் . 


அதாவது , 

X1 = 1.732 , 
xg = -1.732 ஆகும் . 


மேலும் , xg = 0-3999- இன் தோராய மதிப்பு 0.4 ஆகும் . ஆகவே , 
x = + 0.4 என்று f ( x) = 0 - இல் பிரதியிட , x = -0.4 என்பது 
f ( x ) = 0 ஐத் தோராயமாகச் சமன்படுத்துவதைக் காணலாம் . 
ஆகவே , f ( x ) = 0 - இன் மூன்று மூலங்கள் 

x1 = 1-732 , x2 = -1.732 , xg = -0.3999 ஆகும் . 


பயிற்சி 6 


கீழ்க்காணும் சமன்பாடுகளின் எல்லா மூலங்களையும் கணக்கிடுக : 
1. x + 7-18xs + 19.41 x2 + 1.83 x + 2 = 0 
2. 3.26 x8 + 4-2 x4 + 3.08 x3-7.16 x ? +1.92 x - 7.76 = 0 
3 , xs - 6x + 3x4 + 5x3-6x + 2 = 0 


4 .. x7 + 3x4 + 6 = 0 . 


2.11 . பிழைநிலை முறை ( Method of False Position ) 

கொடுக்கப்பட்டுள்ள f ( x ) 0 என்ற சமன்பாட்டின் ஒரு மெய் 
மூலம் a க்கும் b க்குமிடையேயிருப்பதாகக் கொள்வோம் . எனவே , 
y = f ( x ) இன் வளைவு வரைப்படத்தில் x - அச்சில் x = a என்ற 
புள்ளி ( A ) க்கும் x = b என்ற புள்ளி ( B ) க்குமிடையே X - அச்சைக் 
கடந்து செல்லும் . x = a ஆகயிருக்கும்போது y = f ( a ) ஆகும் . 
x = b ஆகயிருக்கும்போது y = f ( b ) ஆகும் . ஆகவே , P [ a , f ( a ) ] , 
Q [ b , f ( b ) ] என்ற புள்ளிகள் y = f( x ) இன் வளைவின் மேல் அமைந் 
திருக்கும் புள்ளிகளாகும் . A யும் B யும் மிகவும் நெருங்கியிருக்கும் 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


71 


மூலத்தைக் கணக்கிட கீழே விளக்கப்பட்டுள்ள பிழை நிலைமுறை 
பயன்படுகிறது . ( படம் 4 ஐப் பார்க்கவும் ) 


9 . 


P 


fa) 


( x = c ) 

C 


[ x = b ) 
8 


) 


K 


AAL 
( x = a ) 


|fc) 


S 


£ ( b ) 


f 
R 


வ 


படம் 4 


P , Q ஐ ஒரு நேர்கோட்டினால் சேர்த்து , அந்த நேர்கோடு 
x - அச்சை வெட்டும் புள்ளியை C என்று குறிக்கவும் . C டயில் 
x- அச்சுக்கு ஒரு செங்குத்துக்கோடு வரைந்து , அது வளைவை 
வெட்டும் புள்ளியை R என்று குறிக்கவும் . C யின் x- அச்சுத் தூரம் 
C என்றால் , CR = f ( c ) ஆகும் . பின்னர் , PR ஐ ஒரு நேர்கோட்டினால் 
சேர்த்து , அது X- அச்சை வெட்டும் புள்ளியை D என்று குறிக்கவும் . 
D யில் X- அச்சுக்கு ஒரு செங்குத்துக் கோடு வரைந்து , அது வளைவை 
வெட்டும் புள்ளியை S என்று குறிக்கவும் . D யின் x - அச்சுத் தூரம் 
d என்றால் DS f ( d ) ஆகும் . இம் முறையைத் தொடர்ந்து செய்து 
வந்தால் , B , C , D ,...... ஆகிய புள்ளிகள் y = f (x ) இன் வளைவு 
X- அச்சை வெட்டும் புள்ளியாகிய K யை நெருங்கி வருவதைக் 
காணலாம் . B , C , D , ..... என்ற தொடரின் இறுதியில் கிடைக்கும் 
புள்ளியின் x- அச்சுத்தூரம் நமக்குத் தேவையான f ( x ) 0 இன் 
மூலத்தின் மதிப்பைக் கொடுக்கும் . 


படம் 4 இலிருந்து , APAC ||| AQBC என்று அறிகிறோம் . 


72 


எண்சார் கணிதவியல் 


C - a 


- 


AP AC ) 

BQ CB 
AP , BQ ஆகியவற்றின் எண்ணளவைகளை ( modulii) மட்டும் 
கருதினால் 

| f ( a ) | 
| f (b ) | 

b - C 
( c - a ) | f ( b ) | ( b - c) | f ( a ) | 
அதாவது , c [ ] f ( a ) | + | f ( b ) | ] = b | f ( a ) | + a | f ( b ) | 

= a ( 1 f ( a ) | + [ f ( b ) 1 ) -a | f (a ) | + b | f ( a ) | 
= a ( | f ( a ) | + | f ( b ) | ) + ( b - a ) | f ( a ) | 

( b - a ) | f ( a ) | 
C = a + 

| f( a ) | + [ f (b ) | 


d என்பது 


இதேபோல் , இதற்கடுத்தத் தோராய மதிப்பாகிய x = 

( c - a ) | f( a ) | 
d = a + 

| f (a ) | + [ f (c ) | 
என்ற தொடர்பிலிருந்து கிடைக்கும் . முறையை மேலும் 
மேலும் தொடர்ந்து செய்து மூலத்தின் சரியான மதிப்பைத் தேவை 
யான அளவு துல்லியமாகப் பெறலாம் . 


இம் 


மாதிரி 33 

x3-2x -5 = 0 இன் மெய் மூலத்தை பிழை நிலை முறையில் ஐந்து 
தசம் இடங்களுக்குத் துல்லியமாகக் கணக்கிடுக . 

f ( x ) = x3-2x - 5 = 0 எனக் கொள்க . 


f ( 2 ) = 8-4-5 = -1 < 0 

f ( 3 ) = 27-6-5 = 16 > 0 
ஃ f ( x ) = 0 இன் மூலம் 2 க்கும் 3 க்குமிடையேயுள்ளது . 
மேலும் f ( 2-1 ) = 9.261-4.2-5 = 0.061 > 0 


ஆகவே அந்த மூலம் 2 க்கும் 2.1 க்குமிடையேயுள்ளது , மேலும் f (2-1 ) 
நேர் மதிப்பையும் , f ( 2 ) எதிர் மதிப்பையும் கொண்டுள்ளதால் , 
a = 2.1 , b = 2 எனக் கொள்க . 


| f ( a ) | = | f ( 2 • 1 ) | = 0.051 
| f ( b ) | = | f ( 2 ) | = 1 
b - a 

2-2.1 = -0.1 


73 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


2.1 + 


-- 


( b - a ) | f ( a ) | 
c = a + 

| f( a ) | + [ f (b ) | 
( -0.1 ) ( 0-061 ) 

0.061 + 1 

0.0061 
= 2.1 

| ] • 061 
= 2.1- 0.0057 

2.0943 
மீண்டும் இம் முறையைப் பயன்படுத்தவும் . 
f ( c ) = f ( 2 • 0943 ) ( 2-0943 ) 3-2 ( 2.0943 ) -5 

= 9.1858-4.1885--5 

--0.0028 
ஃ | f ( c ) | = 0.0028 
C - a 

2.0943 - 2.1 = -0.0057 

( c - a ) | f ( a ) | 
d = a + 

| f (a ) | + [ f( c ) | 

( -0.0057 ) ( 0.061 ) 
= 2.1 + 

0.061 + 0.0028 
2.1 - 0.00545 

= 2.09455 
ஆகவே , f ( x ) 0 இன் மூலம் 

2.09455 . 


பயிற்சி 7 
கீழ்க்கண்ட சமன்பாடுகளின் மெய் மூலங்களை ஐந்து தசம இடங்களுக்குப் 
பிழைநிலை முறையில் காண்க . 

1. xs -- 3x + 1 = 0 


2. x8 + x2_2x - 1 = 0 


3. x3--7x + 7 = 0 


4. x - x - 9 = 0 


5. x3--4x2 + 7 = 0 


6 , X ex2 = 0 . 


2.12 . இலக்ராஞ்சியின் முறை ( Lagrange s method ) 

கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டை f ( x ) 0 எனக் கொள்க . 
இதன் ஒரு மூலம் ay க்கும் a1 + 1 க்குமிடையேயிருப்பதாகக் 


- 


74 


எண்சார் கணிதவியல் 


- 


1 
கொள்வோம் . அதன் சரியான மதிப்பு 21 + - என்ற அமைப்பில் 

y 
இருக்கும் . ஆகவே , f ( x ) 0 இன் மூலங்களிலிருந்து a1 ஐக் 
குறைத்து , மாற்றப்பட்ட சமன்பாட்டின் மூலங்களின் தலைகீழ் 
(reciprocal ) மதிப்புக்களை மூலங்களாகக் கொண்ட சமன்பாட்டை 
f1 ( y ) 

= 0 எனக் கொள்வோம் . 


- 


என்ற 


Z 


இப்போது , fl ( y ) = 0 இன் நேர் மூலம் ag க்கும் az + 1 க்குமிடையே 

1 
யிருப்பதாகக் கொள்வோம் . அதன் சரியான மதிப்பு ag + 
அமைப்பிலிருக்கும் . ஆகவே , f1 ( y ) = 0 இன் மூலங்களிலிருந்து 
a2 ஐக் குறைத்து , மாற்றப்பட்ட சமன்பாட்டின் மூலங்களின் தலைகீழ் 
மதிப்புக்களை மூலங்களாகக் கொண்ட சமன்பாட்டை f9 ( z ) = 0 எனக் 
கொள்வோம் . 


as + 


u 


இப்போது , f ) ( z ) = 0 இன் நேர் மூலம் ag க்கும் as + 1 க்கு 
மிடையேயிருப்பதாகக் கொள்வோம் . அதன் 

சரியான மதிப்பு 
1 

என்ற அமைப்பிலிருக்கும் . ஆகவே , f2 ( z ) = 0 இன் 
மூலங்களிலிருந்து as ஐக் குறைத்து , மாற்றப்பட்ட சமன்பாட்டின் 
மூலங்களின் தலைகீழ் மதிப்புக்களை மூலங்களாகக் கொண்ட சமன் 
பாட்டை fs ( u ) = 0 எனக் கொள்வோம் . இதன் நேர் மூலம் a க்கும் 
a4 + 1 க்குமிடையேயிருப்பதாகக் கொண்டால் அதன் சரியான மதிப்பு 
1 
என்ற அமைப்பிலிருக்கும் . இவ்வாறு இம் முறையைத் 

1 1 1 
தொடர்ந்து செய்துவர , f ( x ) = 0 இன் மூலம் a1 + 

az + as + -a4 + 
என்ற தொடர் பின்ன வடிவில் கிடைக்கும் . 


a4 + 


1 


மாதிரி 34 

x3 - 6x - 13 = 0 என்ற சமன்பாட்டின் நேர் மூலத்தை 
இலக்ராஞ்சியின் முறைப்படிக் கணக்கிடுக . 


இங்கு , f (x ) = x3 - 6x - 13 = 0 

f ( 3 ) 27 - 18- 13 = -- 4 < 0 
f ( 4 ) == 64-24- 13 = 27 > 0 


f ( x ) = 0 இன் ஒரு மூலம் 3 க்கும் 4 க்குமிடையேயுள்ளது . 
ஆகவே , an = 3 எனக் கொண்டு f ( x ) = 0 இன் மூலங்களிலிருந்து 
3 ஐக் குறைக்கவும் . 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


75 


3 | 1 


0 
3 


-13 

9 


-6 

9 
3 
18 


3 
3 


- 4 


6 
3 


21 


9 


1 


++9. ++ 21., 


மாற்றப்பட்ட சமன்பாடு : x + 9x + 21X - 4 = 0 

1 
இதன் மூலங்களைத் தலைகீழாக மாற்ற x = என்று பிரதியிட 

y 
வேண்டும் . இப்பொழுது மாற்றப்பட்ட சமன்பாடு : 

1 

--4 = 0 
y: 

y 
அதாவது , 1 + 9y + 21 y3 - 4 y = 0 
அல்லது , f1 ( y ) = 4 y3 -21 y : -9y - 1 = 0 

f1 (5 ) = 500-525-45-1 = -71 < 0 

f1 ( 6 ) = 864-756 - 54-1 53 > 0 
f1 ( y ) = 0 இன்மூலம் 5 க்கும் 6 க்குமிடையேயுள்ளது . ஆகவே , 
ag = 5 எனக்கொண்டு , f1 (y ) = 0 இன் மூலங்களிலிருந்து 5 ஐக் 
குறைக்கவும் . 


- 


5 


4 


- 70 


-21 

20 
-1 
20 
19 
20 


-9 
- 5 
- 14 
95 


- 


-71 


81 


39 


மாற்றப்பட்ட சமன்பாடு : 4 y3 + 39 y2 + 81 y - 71 = 0 

1 
இதன் மூலங்களைத் தலைகீழாக மாற்ற y = - என் 

என்று பிரதியிடவும் . 


Z 


இப்பொழுது மாற்றப்பட்ட சமன்பாடு : 

4 39 81 

+ + -71 = 0 
23 22 

Z 


- 


76) 


எண்சார் கணிதவியல் 


அதாவது , f ) ( z ) = 71 z3 -81 z2 - 397-4 = 0 

f , ( 1 ) = 71-81-39-4 < 0 

f2 ( 2 ) = 568-322-78-4 > 0 
f ) ( z ) = 0 இன் மூலம் 1 க்கும் 2 க்குமிடையேயுள்ளது . . as = 1 . 
ஆகவே f2 ( z ) = 0 இன் மூலங்களிலிருந்து 1 ஐக் குறைக்கவும் . 
1 | 71 -81 -39 

- 4 
71 

- 10 -49 
-10 -49 
71 

-53 

61 
61 

12 
71 


132 


71 


மாற்றப்பட்ட சமன்பாடு : 71 z3 + 132 z2 + 12z - 53 = 0 

1 
இதன் மூலங்களைத் தலைகீழாக மாற்ற 2 = - எனப் பிரதியிடவும் . 


uul 


இப்பொழுது மாற்றப்பட்ட சமன்பாடு : 
71 132 12 

-53 = 0 
12 


+ 


+ 


us 


u 


அதாவது , 71 + 132 u + 12 u2 - 53 us = 0 
அதாவது , fs ( u ) = 53u3-12 u2-132 u - 71 = 0 

fs ( 1 ) = 53-12-132-71 < 0 

fs ( 2 ) = 424-48-264-71 > 0 
ஆகவே , fs ( u ) இன் மூலம் 1 க்கும் 2 க்குமிடையேயுள்ளது . 


ஃ a4 = 1 


1 


1 


ஆகவே , f ( x ) = 0 இன் மூலம் = a1 + 


- 


a4 


ae + 
] 


= 3 + 


- 


1 
agt 

1 
1+ 

1 
1 + 1 


-- 


5+ 


1 


= 3 + 


= 3 + 


1 
5+ 
-1 
5 + / 

1 
11 
2 


= 3 + 


77 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


= 3 + 


2 
11 


35 
11 


- 


= 3.1818 . 


பயிற்சி 8 
இலக்ராஞ்சியின் முறையைப் பயன்படுத்திக் கீழ்க்கண்ட சமன்பாடுகளின் 
நேர் மூலங்களைத் தொடர் பின்னங்களாகக் காண்க . 

1. x + 2 x2-23x - 70 = 0 


2. x3 -2 x - 5 = 0 


3. x3 - 25 = 0 


4. x3-30 = 0 . 


என்பது 


2.13 காடனின் முறை ( Cardan s method ) 

முப்படிச் சமன்பாடுகளைத் தீர்க்க காடனின் முறையைப் பயன் 
படுத்தலாம் . f ( x ) = x3 + ax + b x + c = 0 

கொடுக்கப் 
பட்டுள்ள முப்படிச் சமன்பாடு எனக் கொள்வோம் . இச் சமன் 
பாட்டை x2 உறுப்பு இல்லாத சமன்பாடாக t3 - qt - r = 0 என்ற 
அமைப்பில் மாற்றலாம் . இதில் , t = y + z என்று பிரதியிட , 

( y + z ) 3 - q ( y + z ) -r = 0 , 
அதாவது , y: + z3 + 3 yz ( y + z ) –q ( y + z ) -r = 0 , 
அதாவது , y3 + z -r + (y + z ) ( 3 yz - q ) = 0 என்ற சமன்பாடு 
கிடைக்கிறது . 
இப்பொழுது , 3 yz - q = 0 எனக் கொள்வோமானால் , 
yz = 3. அல்லது , 23 என்று கிடைக்கும் . 

27y3 
எனவே , அச்சமன்பாடு y3 + z3_r = 0 என்று மாறுகிறது . 

q3 
அதாவது , y3 + 


* 


r = 0 


27y3 


அல்லது ( y3 ) 2 - ry : + 


g3 
27 


뾿 


= 0 என்ற சமன்பாடு கிடைக்கும் . 


இப்பொழுது y3 = U என்று பிரதியிடவும் . 


g3 


- 


ஆகவே , 


0 


ue - ru + 

27 


78 


எண்சார் கணிதவியல் 


1 


:: y3 = u = + + 


4 q3 ( நேர் மதிப்பு மட்டும் ) 
27 


--- --1, 


ஆகவே , z3 = r - y 

1 
2 2 

27 
இவைகளிலிருந்து y , z ஆகியவற்றின் மதிப்புக்களைப் பெறலாம் . 
ஆகவே t = y + z என்ற சமன்பாட்டிலிருந்து t- யின் மதிப்பைப் 
பெற்று , அதிலிருந்து கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் மூலங்களைப் 
பெறலாம் . 


மேற்கண்ட முறைக்குக் காடனின் முறை ( Cardan s method ) 
என்று பெயர் . ஆனால் இது முப்பாகுபாடு முறை ( Trisection 
method ) என்றும் அழைக்கப்படுகிறது . 


மாதிரி 35 

காடனின் முறையைப் பயன்படுத்தி x3 +3 x2 + 5x - 27 = 0 இன் 
மெய் மூலத்தை மூன்று தசம இடங்களுக்குக் காண்க . 

( சென்னை 68 ஏப் . , செப் . ) 
f ( x ) = xs + 3x2 + 5x - 27 = 0 . 
இச்சமன்பாட்டை x2 உறுப்பு இல்லாத சமன்பாடாக மாற்ற அதன் 
மூலங்களிலிருந்து h = - = - 1 ஐக் குறைக்க வேண்டும் . 


1 


7 


5 
-2 
3 


-27 
- 3 


- 


3 
1 
2 
-1 

1 
- 1 


-30 


2 


0 


1 


மாற்றப்பட்ட சமன்பாடு : t3 +2 t - 30 = 0 

இங்கு q = -2 , r = 30 
இப்பொழுது , t = y + z 

பிரதியிட்டு , 3 yz = q 
கொண்டால் , 


என்று 


எனக் 


1 


y = / + ) 


4q3 
27 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


79 


30 1 

+ 
2 2 


/ 


32 
900+ 

27 


= 15 + 30901.185185 
= 15 + 1 ( 30.01974 ) 
= 15 + 15.00987 

= 30.00987 
ஃ y = ( 30-00987 )1/3 = 3-1075 

1 
23 

43 
2 2 

27 
= 15-15-00987 

= -0.00987 

ஃ z = ( --0-00987 ) 1/3 = -0.21449 
ஆகவே , t = y + z = 3.1075-0-21449 = 2-89301 இதனுடன் - 1 ஐக் 
கூட்ட f ( x ) = 0 இன் மூலம் கிடைக்கும் . 
ஆகவே , f ( x ) = 0 இன் மெய் மூலம் = -1 + 2.89301 

= 1.89301 


- 


2.14 திரிகோணமிதி முறை ( Trigonometric method ) 
f ( x ) = x3 

qx 

- r = 0 என்ற சமன்பாட்டைக் கருதுக . 
சமன்பாட்டில் 27r2 < 4q3 ஆகயிருந்தால் எல்லா மூலங்களும் 
மெய்யாகயிருக்கும் . கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் எல்லா மூலங் 
களும் மெய்யாகயிருந்தால் மட்டுமே திரிகோணமிதி முறையைப் 
பயன்படுத்த முடியும் . ஆகவே இம் முறையைப் பயன்படுத்து முன் 

A = 27r2-4q3 s 0 
என்ற நிபந்தனை பூர்த்தியாகிறதா என்பதைத் தெரிந்து கொள்ள 
வேண்டும் . 
இப்பொழுது , f ( x ) = x3 

qx - r 
f ( 0 ) = 4 cos38 - 3 cost 

cos 30 0 
என்ற இரு சமன்பாடுகளைக் கருதுக . இவ்விரு சமன்பாடுகளின் 
ஒத்த உறுப்புக்கள் ஒரே விகித சமமாக யிருக்குமாறு 8 - இன் 
மதிப்பைக் காண்க . 


- 


- 


r 


அதாவது , 


x3 
4 cos38 


qx 
3 cosa 


cos38 


4 

q cos2 0 , 


qx cos 38 


x2 


3 cos 


80 


எண்சார் கணிதவியல் 


" 


3r cosa 


: . x = 2 


cos 8 , 


cos 30 


qx 
3r cos 0 


q - 2 


/ 3 


- 


30 3r 

1 எனக் 
2qVq 

கொள்க . 
q , r ஆகியவற்றின் மதிப்புக்கள் தெரியுமாதலால் , --இன் மதிப்பைக் 
காண்பது எளிது . ஆகவே , 

cos 3 0 = A-இலிருந்து 6 - இன் மதிப்பைப் பெறலாம் . 


0 = & என்பது 8 - இன் மிகச் சிறிய மதிப்பு என்றால் , 


8 = & , a + 


2 
3 


ex + 


4 
3 


என்பன 6 - இன் மூன்று மதிப்புக்களாகும் . இம் மூன்று மதிப்புக் 

q 
களையும் x = 2 cos 8 - இல் பிரதியிட்டால் , f ( x ) = 0 இன் 

3 
மூன்று மூலங்களும் கிடைக்கும் . 


/ 3 


மாதிரி 36 

திரிகோணமிதி முறையைப் பயன்படுத்தி x3 -3x - 1 = 0 இன் 
மூன்று மூலங்களையும் காண்க . 

( சென்னை 68 ஏப் . ) 
f ( x ) = x3 - 3x - 1 0 எனக் கொள்க . 
இங்கு, q 3 , r = 1 ஆகவே / = 27r2 -4q3 = 27-108 < 0 . 
ஆகவே , f ( x ) = 0 இன் மூன்று மூலங்களும் மெய் மூலங்களாகும் 
இப்பொழுது , f ( 8 ) = 4 cos3 0-3 cos 6 - cos 3 0 = 0 என்ற சமன் 
பாட்டை f (x ) = .0 - வுடன் ஒப்பிடுக . 

3x 

1 
4 cos 38 3 cos - cos 38 


x3 


-- 


x2 = 4 cos2 0 அல்லது x = 2 cos 8 . 


cos 


cos 8 


மேலும் , 


cos 38 = 


A 


1 

= COS 
2 


X 


2 cos 8 


3 


-- 
* 


T 


38 


ta 


அல்லது 0 


3 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


81 


ஆகவே , இன் மூன்று மதிப்புக்கள் : 

27 7 
81 82 

+ 
9 

9 3 9 


s 


* 


41 
+ 
9 3 


13 
9 


9 


f ( x ) 


= 0 இன் மூலங்களை x = 2 cos 8 என்ற தொடர்பிலிருந்து 
பெறலாம் . 


- 


2 cos 


- 


அதாவது X1 


2 cos 20 " 


த 


1.87938 , 


9 


பா 


- 
* 


X2 = 2 cos 

9 


2 cos 140 = 1.53208 , 


131 
xy = 2 cos = 2 cos 260 ° = -0.34730 

9 
என்பன f ( x ) = 0 இன் மூன்று மூலங்களாகும் . 


பயிற்சி 9 
காடனின் முறையைப் பயன்படுத்தி xs - 7x + 6 = () இன் மூலங்களைக் 
காண்க. 


2. x3-7x + 1 = 0 இன் மிகப் பெரிய மெய் மூலம் 2.57 என்று காட்டுக . 

3. x + 3x2 + 15x + 25 = 0 என்ற சமன்பாட்டின் மெய் மூலத்தைக் காடனின் 
முறையைப் பயன்படுத்திக் காண்க . 


3 


4 cos 


17 
4 cos . 


. 


17 


12 


TT 
4. x3-12x -- 812 = 0 இன் மூலங்கள் 4 cos 

12 

12 
என்று காட்டுக . 

2 . 
5. x3-3x + 1 = () என்ற சமன்பாட்டின் மூலங்கள் 2 cos 

9 


8 


* , 2 -cos 


g 


141 


2 cos 


என்று காட்டுக . 


9 


6. திரிகோணமிதி முறையைப் பயன்படுத்தி x * -7x - 7 = () என்ற சமன் 
பாட்டைத் தீர்க்கவும் . 

7. ஒரு மூன்றாம் படிச் சமன்பாட்டின் எல்லா மூலங்களையும் காணப் பயன் 
படும் திரிகோண மிதி முறையை விளக்குக . இம் முறையைப் பயன்படுத்தி 
x -27x - 17 = 0 இன் மூலங்களைக் காண்க . 

( சென்னை 67 ஏப் . ) 


2.15 வரைபட முறை ( Graphical method ) 

f ( x ) = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்களை , வரைபடத் தாளில் 
= f ( x ) இன் வளைவை வரைந்து அவ் வளைவு X- அச்சை வெட்டும் 
புள்ளிகளின் x- அச்சுத் தூரங்களிலிருந்து காணலாம் என்பதை 
முதல் 

அத்தியாயத்தில் கண்டோம் . ஆனால் மூன்றும் அதற்கு 


எ-6 


82 


எண்சார் கணிதவியல் 


மேற்பட்ட படிகளைப் பெற்ற சமன்பாடுகளைக் கீழ்க்கண்ட வரைபட 
முறைகளில் தீர்க்கலாம் . 


= 


f ( x ) = 0 

= 0 என்ற சமன்பாட்டை f ( x ) = f1 ( x ) - f2 ( x ) 0 
அல்லது f1 ( x ) = f2 ( x ) என்ற அமைப்பில் f1 ( x ) , fz ( x ) என்ற 
இரு தனிச் சார்புகளைக் கொண்டு அமைக்கவும் . பின்னர் , y = f1 ( x ) , 
y = fp ( x ) என்ற சமன்பாடுகளின் வளைவுகளை ஒரே வரைபடத் 
தாளில் வரையவும் . இவ்விரு வளைவுகளும் வெட்டும் புள்ளிகளின் 
X- அச்சுத்தூரங்கள் நிச்சயமாக f ( x ) = 0 என்ற சமன்பாட்டைப் 
பூர்த்தி செய்யுமாகையால் அவை f ( x ) = 0 இன் மூலங்களாகின்றன . 
இம் முறையில் , f ( x ) = 0 இன் எல்லா மூலங்களும் கிடைக்கப் பெறா 
விடில் , கிடைக்கப் பெற்ற மூலங்களுக்குரிய காரணிகளால் f ( x ) ஐ 
வகுத்த பின் கிடைக்கப் பெறும் சமன்பாட்டை வேறு முறையைப் 
பயன்படுத்தித் தீர்த்து எஞ்சிய மூலங்களைக் காணலாம் . 


மாதிரி 37 

x3-6x - 13 = 0 என்ற சமன்பாட்டின் நேர் மூலத்தை வரைபட 
முறையில் காண்க . 

f ( x ) = x3-6x - 13 = 0 எனக் கொள்க . 
இதை , f ( x) = x3 – ( 6x + 13 ) = 0 என்று எழுதலாம் . 
ஆகவே , f1 ( x ) = x3 , fz ( x ) = 6x + 13 எனக் கொள்க . 
இப்பொழுது , y = x3 , y = 6x + 13 என்ற சமன்பாடுகளின் வரை 
படங்களை ஒரே வரைபடத் தாளில் வரையவேண்டும் . 
முதலில் , f ( x) = x3 - 6x - 13 = 0 என்ற சமன்பாட்டைக் கருதுக . 

f ( 3 ) = 27-18-13 = -4 < 0 

= 64-24-13 = 27 > 0 . 
ஆகவே , f ( x ) = 0 இன் ஒரு மூலம் 3 க்கும் 4 க்குமிடையேயுள்ளது . 
அந்த மூலத்தைப் பட்டறி முறையில் ( trial and error method ) ஒரு 
தசம இடத்திற்குக் காண்க . 

f ( 3-1 ) = 29.791-18-6-13 = -1-809 < 0 

f ( 3.2 ) = 32.768-19.2- 13 = 0.568 > 0 
ஆகவே , அம் மூலம் 3-1க்கும் 3-2க்குமிடையே யுள்ளது . 

இப்பொழுது 3.1 க்கும் 3-2க்குமிடையேயுள்ள x இன் மதிப்புக் 
களுக்குரிய f1 ( x ) , f ) ( x ) ஆகியவற்றின் மதிப்புக்களைக் கீழ்க்கண்ட 
வாறு பட்டியல் படுத்தினால் y = f1 ( x ) , y = fp ( x ) என்பனவற்றின் 
வரைபடங்களை வரைய உதவியாயிருக்கும் . 


f ( 4 ) 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


83 


f1 ( x ) 


X 


f , ( x ) 
y = 6x + 13 


f ( x ) - f2 ( x ) 
x - ( 6x + 13 ) 


y = x 


3.12 


30.27 


31.72 


3.13 


31:78 


3-14 


30.66 
30-96 
31.26 


31.84 


3.15 


|||||++ 


3-16 


31.90 
31.96 
32-02 


31.55 


3.17 


3.18 


31-86 
32.16 
32-46 


32.08 
32.14 


3.19 


மேற்கண்ட பட்டியலிலிருந்து f ( x ) = f1 ( x ) - f2 ( x ) என்ற 
சார்பு 3.17 க்கும் 3.18 க்குமிடையே தன் அடையாளத்தை மாற்று 


32.50 


32.25 


32.00 


P 
1 = 3-476 ) 


31-75 


31-50 


31-25 


31.00 


30.75 


30.50 


30.25 


30.00 

3.12 


X 
3.20 


3-14 


3-16 


3.18 


படம் 5 


84 


எண்சார் கணிதவியல் 


வதைக் காணலாம் . ஆகவே , f ( x ) = 0 இன் மூலம் 3.17 க்கும் 
3.18 க்குமிடையே யிருப்பதை அறிகிறோம் . 

இப்பொழுது y = x , y = 6x + 13 என்ற சார்புகளின் வரை 
படங்களை ஒரே வரைபடத்தாளில் வரையவேண்டும் . x , y- அச்சுக் 
களில் பெரிய அளவைகளாக (large scales ) எடுத்துக் கொண்டால் 
இரு வரைபடங்களும் வெட்டும் புள்ளியின் x- அச்சுத் தூரத்தை 
மிகத் தெளிவாகக் கணக்கிடலாம் . 

படம் 5 இல் இவ்விரு வரைப்டங்களும் P என்ற புள்ளியில் 
வெட்டுகின்றன . P யின் X. அச்சுத்தூரம் = 0Q = 3.176 . ஆகவே , 
13-6x - 13 = 0 இன் நேர்மூலம் 3.176 ஆகும் . 


மாதிரி 38 

x3 – x2 + 5x - 3 = 0 என்ற சமன்பாட்டின் நேர் மூலத்தை 
வரைபட முறையில் காண்க . 

( சென்னை 61 செப் . ) 
இங்கு f ( x ) = x3 - x2 + 5x - 3 = 0 . 

= x3 – ( x2 - 5x +3 ) = 0 

= f1 ( x ) - f2 ( x ) = 0 எனக் கொள்க .. 
ஆகவே , f1 ( x ) = x3 , f ) ( x ) = x2 - 5x + 3 ஆகும் . 
இப்பொழுது , f ( 0 ) = - 3 < 0 

f ( 1 ) - 

2 > 0 
ஆகவே , f ( x ) = 0 இன் நேர் மூலம் 0 க்கும் 1 க்குமிடையேயுள்ளது . 
மேலும் f ( 0 • 6 ) 0.216 - 0.36 + 3.0 

0.36 + 3.0 - 3 < 0 
f (0.7 ) = 0.343 – 0.49 + 3-5 - 3 > 0 
ஆகவே , f ( x ) = 0 இன் நேர் மூலம் 0.6 க்கும் 0.7 க்குமிடையே 
யுள்ளது . ஆகவே , 0.6 க்கும் 0.7 க்குமிடையேயுள்ள x இன் சில 
மதிப்புக்களுக்குரிய f1 (x ) , f2 (x ) ஆகியவற்றின் மதிப்புக்களைக் கீழ்க் 
கண்டவாறு பட்டியல் படுத்தவும் . 


- 


f ) ( x ) = x3 


f2 ( x ) = ( x2-5x + 3 ) 


f , ( x ) -f , ( x ) 
( அடையாளம் மட்டும் ) 


0.61 


0.2269 


0.3221 


0.62 


0.2383 


0.2844 


0.63 


0.2500 


0.2469 


0.64 


0.2621 


0.2096 


++ 


0.65 


0.2746 


0.1725 


85 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


தகுந்த அளவு 

கோல்களின் உதவியால் X அச்சில் X- இன் 
மதிப்புக்களையும் , y- அச்சில் f1 ( x ) , f ( x ) ஆகியவற்றின் மதிப்புக் 
களையும் குறித்து y = f1 ( x ) , y = fp { x ) ஆகியவற்றின் வரை 
படங்களை வரைந்து அவை வெட்டும் புள்ளியின் x- அச்சுத் தூரத் 
தைக் கணக்கிடவும் . 


0.3300 


0-2900 


( x = 0-6283 ) 


y = f ( r ) 


0.2500 


0.2100 


1 


a 


0-1700 ) 

0.61 


.62 


63 


-64 


-65 


படம் 6 


படம் 6 இல் y = f1 ( x ) = x3 , y = fp ( x ) 5x + 3 ஆகிய 
வற்றின் வரைபடங்கள் P என்ற புள்ளியில் வெட்டுகின்றன . P யின் 
x . அச்சுத்தூரம் 0.6293 . ஆகவே f ( x ) = 0 இன் நேர் மூலம் 0-6293 
ஆகும் . 


குறிப்பு : f ( x) = x3 - x3 + 5x - 3 = 0 இன் மூலங்களிலிருந்து 
1 / 3 யைக் குறைத்தால் கிடைக்கப்பெறும் சமன்பாட்டில் x2 உறுப்பு 
இருக்காது . ஆகவே , மாற்றப்பட்ட சமன்பாடு மாதிரி 30 இல் 
கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டின் அமைப்பிலிருக்கும் . ஆகவே 
மாதிரி 30 இல் கொடுக்கப்பட்டுள்ள முறைப்படி சமன்பாட்டின் மெய் 
மூலத்தைக் காணலாம் . 


மாதிரி 39 

x3 + 3x2 - 3 = 0 இன் 
முறையில் காண்க , 


எல்லா. மூலங்களையும் 


வரைபட 


86 


எண்சார் கணிதவியல் 


= x3 


இங்கு f ( x ) = x3 + 3x2 - 3 = 0 

( 3 - 3x ? ) = 0 

= f1 ( x ) - f2 ( x ) = 0 
ஆகவே , f1 ( x ) = x3 , fz ( x ) = 3 - 3x2 ஆகும் . 
இப்பொழுது , f ( 0 ) = - 3 < 0 

f ( 1 ) = 1 > 0 
ஆகவே , f ( x ) = 0 இன் ஒரு மூலம் 0 க்கும் 1 க்குமிடையே யுள்ளது . 
மேலும் , f ( 0.8 ) 0.512 + 1.92 - 3 = 2.432 - 3 < 0 
f (0.9 ) = 0.729 + 2.43 - 3 = 

0.729+ 2.43 - 3 = 3.159 - 3 > 0 
ஆகவே , அந்த மூலம் 0.8 க்கும் () .9 க்குமிடையே யுள்ளது . 
இப்பொழுது , 0.8 க்கும் 0.9 க்கு மிடையேயுள்ள x இன் சில மதிப்புக் 
களுக்குரிய f1 (x ) , f 2 ( x ) ஆகியவற்றின் மதிப்புக்களைக் கீழ்க்கண்ட 
வாறு பட்டியல் படுத்தவும் . 


= 


f1 ( x ) = x3 


f2 ( x ) = 3-3x2 


f1 ( x ) - f ) ( x ) 


0.81 


05314 


0.82 


0.5514 


1.0317 
0.9828 
0.9333 
0.8832 


0-83 


0.5718 


(0.24 


0.5027 


0.85 


0.8325 


0.86 
0.87 


0.6141 
( 0.6361 
0.6585 
0.6815 


0.7812 
0.7293 


++|||| 


0.88 


0.6768 


0.89 


0.7049 


0.6237 


இவ் விவரங்களைக் கொண்டு y = f1 ( x ) , y = f2 ( x ) ஆகிய 
வற்றின் வரைபடங்களை ஒரே வரைபடத்தாளில் வரைந்து அவை 
வெட்டும் புள்ளியின் x அச்சுத்தூரத்தைக் கணக்கிடவும் . 

படம் 7 இலிருந்து y = x3 , y = 3 - 3x3 ஆகியவற்றின் வரை 
படங்கள் வெட்டும் புள்ளியாகிய P- யின் x- அச்சுத்தூரம் 0-87931 
என்று காண்கிறோம் . ஆகவே , f ( x ) = 0 இன் ஒரு மூலம் 0.8793 
ஆகும் . 


x = 0.8793 க்குரிய f ( x ) = 0 இன் காரணி x - 0.8793 ஆகும் . 
ஆகவே , f ( x ) ஐ x - 0-8793 ஆல் வகுத்துக் கிடைக்கும் ஈவைப் 


87 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


பூச்சியத்திற்குச் சமன்படுத்திக் கிடைக்கும் சமன்பாட்டைத் தீர்த்து 
மற்ற மூலங்களைக் கணக்கிடலாம் . 


4:00 


0.90 


0-80 


= r8783 ) 


0.70 


0.60 


0-50 

0-80 


• 82 


-84 


.86 


-88 


படம் 7 


- 


+0 


x - 0-8793 ) x3 + 3x2 

3 ( x2 + 3-8793x + 3.4104 
x3 

0.8793x2 
3.8793 x2 +0 
3.8793x2 3.4104x 

3.4104x - 3 
3.4104x.- 2.9992 

0.0008 


- 


மீதி மிகக் குறைவாகயிருப்பதால் புறக்கணித்து விடலாம் . ஆகவே , 
மற்ற இரு மூலங்களையும் 

x2 + 3.8793x + 3.4104 = 0 
என்ற இருபடிச் சமன்பாட்டைத் தீர்த்து காணலாம் . 
- 3.8793 = V ( 3.8193 )2-4( 3.4104 ) 

2 


X = 


88 


எண்சார் கணி தவியல் 


- 


-3.8793 + 15.0450-13-6416 

2 
-3.8793 = 4/ 1.4034 

2 


-3.8793 + 1.184-4 

2 


= -2.5318 . - 1.3474 


ஆகவே , f ( x ) = 0 இன் மூலங்கள் வருமாறு : 

2.5318 , -1.3474 , 0.8793 . 


x + 6 


- 


மாதிரி 40 

27 
ஒரே வரைபடத் தாளில் y = x2 - 2 x , y = என்ற வளைவு 
களை வரைந்து x3 + 4 x2 - 12 x - 27 = 0 என்ற சமன்பாட்டைத் 
தீர்க்கவும் . 

( சென்னை 68 ஏப் . ) 
y = f1 (x ) = x_2x 

27 
y = f ) ( x ) = எனக் கொள்க . 

x + 6 
ஃ f ( x ) = f1 ( x ) - f2 ( x ) = 0 

27 
= ( x3 - 2x ) - = 0 

x + 6 
= ( x + 6 ) (x2 - 2x ) -27 = 0 

= x3 + 4x2 - 12x - 27 = 0 
இப்பொழுது , f ( 3 ) = 27 + 36-36-27 = 0 

* x = 3 என்பது f (x ) = 0 இன் ஒரு மூலமாகும் . 
மேலும் , f ( - 1) = -1 + 4 + 12-27 = -12 < 0 

f ( -2) = -8 + 16 + 24-27 = 5 > 0 . 
ஆகவே , இன்னொரு மூலம் - 1 க்கும் - 2 க்குமிடையேயுள்ளது . 
மேலும் , f ( -1.6) = -4.096 + 10-24 + 19.2-27 

= -31.096 + 29.44 < 0 
f ( -1-7 ) = - 4.913 + 11.56 + 20.4--27 

= -31.913 + 31.96 > 0 


ஆகவே அந்த மூலம் -1-6 - க்கும் -1.7 - க்குமிடையேயுள்ளது . 
1.66 க்கும் - 1.71 க்கும் இடையேயுள்ள X- இன் மதிப்புக்களுக்குரிய 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


89 


மதிப்புக்கள் 


கீழே 


கொடுக்கப் 


f1 ( x ) , fz ( x ) ஆகியவற்றின் 
பட்டுள்ளன . 


27 


X 


f , ( x ) = x2-2x 


f , (x ) = x + 6 


f ) ( x ) -f , ( x ) 


6.0756 
6.1289 


-1-66 
-1.67 
-1-68 
-1-69 
-1.70 


6-1824 


6.2211 
6.2356 
6.2499 
6.2646 
6-2791 
6.2937 


++III-| 


6.2361 


6.2900 
6-3441 


-1.71 | 


இவ்விவரங்களைக் கொண்டு y = f1 ( x ) , y = f ) ( x ) ஆகியவற்றின் 
வரை படங்களை வரைந்து , அவை வெட்டும் புள்ளியின் x- அச்சுத் 
தூரத்தை - 1.6972 என்று ( படம் 8 ஐப் பார்க்க ) அறிகிறோம் . 


6.5 
9 


6-4 


Ple = -1-6912 ) 


6.3 


9 = f2 ) 


6.2 


s = f ) (x ) 


16.1 


xl 
-1-71 


-170 


-1-69 


-1.68 


-1.67 


-1.66 


6.00 
1.65 


படம் 8 


காரணி 


x = -1-6972 என்ற மூலத்திற்குரிய f (x) = 0 இன் 
x +1.6972 ஆகும் . ஆகவே , f ( x ) ஐ x + 1.6972- ஆல் வகுத்து , 
கிடைக்கும் ஈவைத் தீர்த்து மற்ற மூலங்களைக் காணவேண்டும் . 


90 


எண்சார் கணிதவியல் 


x + 1.6972 ) x3 + 4x2 -12x -27 ( x2 + 2.3028x - 15.9084 

x3 + 1.6972x2 

2.3027x2 - 12x 
2.3028x2 + 3.9084x 

15.9084x - 27 
- 15.9084x - 27.002 

0.002 


- 


மீதி 0.002 மிகவும் சிறியதாகையால் தள்ளிவிடத் தக்கது . மற்ற 
இரு மூலங்களையும் 

x2 + 2-3028x - 15.9084 = 0 
என்ற சமன்பாட்டைத் தீர்த்துக் காணலாம் . 
-2.3028+ N ( 2 • 3028 )2-4 ( -15-9084 ) 

2 
-2-3028 + N / 5-3039 + 63.6336 

2 
- 2-3028 = 1/68 . 9375 

2 
-2-3028 + 8.3023 

2 

= -5-3026 , 2.9998 . 
ஆகவே , f ( x ) = 0 இன் மூலங்கள் பின்வருமாறு : 

1.6972 , 2.9998 , -5.3026 . 
இவற்றுள் 2.9998 என்பது x = 3 என்ற மூலத்தின் தோராய மதிப் 
பாகும் . ஆகவே , f ( x ) = 0 இன் மூலங்கள் 
1.6972 , 3 , -5.3025 . 

. 


மாதிரி 41 

2 ex = 27x என்ற சமன்பாட்டிற்கு ஒரே ஒரு நேர் மூலம்தான் 
உண்டு என்று காட்டுக . அம்மூலத்தின் மதிப்பை ஏதாவது ஒரு 
பொருத்தமான முறையில் பெறுக . 

( சென்னை 68 ஏப் . ) 
f ( x) = 2ex - 27x = 0 


X- இன் மெய் மதிப்புக்களுக்கு ex- இன் மதிப்புக்களை ex- இன் 
பட்டியலிலிருந்து பெறலாம் . X- இன் மதிப்பு எதிரெண்ணாகயிருக்கும் 
போது ex- இன் மதிப்பு எப்போதும் 1 க்கும் குறைவாகவேயிருக்கும் ; 
மேலும் --27x நேரெண்ணாகயிருக்குமாதலால் 

X-இன் 

எந்த 
எதிரெண் மதிப்புக்கும் f ( x ) இன் மதிப்புப் பூச்சியமாகாது . ஆகவே 
f ( x ) = 0 க்கு எதிர் மூலம் கிடையாது . 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


91 


இப்பொழுது , f ( 3 ) = 2e3 - 81 = 40-171-81 < 0 

f ( 4 ) = 2e4-108 = 109.1964-108 > 0 


ஆகவே f ( x ) = 0 இன் ஒரு மூலம் 3 க்கும் 4 க்குமிடையேயுள்ளது . 
இது தவிர , X- இன் வேறு எந்த நேர் மதிப்புக்கும் f ( x ) . இன் 
அடையாளம் மாறாதாகையால் f ( x ) = 0 க்கு ஒரே ஒரு நேர் மூலம் 
தான் உண்டு . அம்மூலம் 3 க்கும் 4 க்குமிடையேயுள்ளது . 


மேலும் , f ( 3.9 ) = 2e3.9-27 ( 3.9 ) 

= 2 ( 49.4024 ) -105.3 
= 98.8048-105.3 < 


f (4 ) = 2e4 - 27 ( 4 ) 

= 2 (54.5982 ) - 108 
= 109.1964-108 > 0 


ஆகவே , அந்த மூலம் 3.9 க்கும் 4 க்குமிடையேயுள்ளது . இப்பொழுது 
f ( x ) = 2ex - 27x = f1 ( x) -f) ( x ) = 0 எனக் கொள்க . ஆகவே , 
f1 ( x ) = 2ex , f2 (x ) = 27x : 


3.9க்கும் 4 க்குமிடையேயுள்ள X- இன் சில மதிப்புக்களுக்குரிய 
f1 ( x ) , f2 ( x ) ஆகியவற்றின் மதிப்புக்கள் 

பட்டியலில் 
கொடுக்கப்பட்டுள்ளன . 


கீழே 


X 


ex 


f1 ( x ) = 2ex 


f2 ( x ) = 27x 


f1 ( x ) - f2 ( x ) 


3.96 


106.92 


3.97 


52-456 
52.990 
53.517 
54.074 


104.912 
105.980 
107-034 
108.148 


107. 19 
107.46 


3.98 


++||| 


3.99 


107.73 


4.00 


54.598 


109.196 


108.00 


மேலே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களைக் கொண்டு , y = f1 ( x ) , 
y = f ( x ) ஆகியவற்றின் வரைபடங்களை ஒரே வரைப்படத் தாளில் 
வரைந்து அவை வெட்டும் புள்ளியின் x- அச்சுத் தூரத்தைக் 
காண்க . 


படம் 9 - இலிருந்து y = f ] ( x ) = 2 ex , y = fz ( x ) = 27x ஆகிய 
வற்றின் வரைபடங்கள் வெட்டும் புள்ளியின் x - அச்சுத் தூரம் 


92 


எண்சார் கணிதவியல் 


3.9856 ஒன்று அறிகிறோம் . ஆகவே , 2 ex = 27x இன் நேர் மூலம் 
3.9856 ஆகும் . 


109 

19 


108 


e = 3.9856) P. 


y = 27x 


107 


x866 


106 


105 

3.96 


3.97 


3.98 


3.99 


4.00 


படம் 9 


2.15.1 நான்காம்படிச் சமன்பாட்டின் தீர்வுகள் 
f ( x ) = x4 + ax3 + b x2 + cx + d = 0 

என்ற நான்காம்படிச் 
சமன்பாட்டைத் தீர்க்க வேண்டுமெனக் கொள்வோம் . 
( x4 + a x3 ) + b x2 + cx + d = 0 

a2 
x2 + 

-x2 + bx2 + cx + d = 0 
2 

4 


(* + * * ) + ( 5 - * ) x + 


+ cx + d = 0 


aal 
இப்பொழுது , y = x2 + X எனக் கொள்க . 

2 


* y + ( b - ** + 4 + 


x2 + cx + d = 0 


93 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


அதாவது , x2 + y : + 

y ( b 


x2 + cx + d = 0 


* -1) 
** +y + (b - * -1) ( y - 5 ) x + a + d = 0 

**+y^ +( b- * -1):- (5- * -1 ) 
அதாவது , x + y ? - { 

- { ( -+ - 1)- } 

+ ( b- + -1 ) 


x + cx + d = 0 


1 ) y + d = 0 


x2 + 


a . 
2 


இச் சமன்பாடு ஒரு வட்டத்தைக் குறிக்கிறது . y 

x என்ற 
சமன்பாடு ஒரு பரவளையத்தைக் (Parabola ) குறிக்கிறது . இவ்விரு 
வளைவுகளையும் ஒரே வரைபடத்தில் வரைந்து , அவை வெட்டும் 
புள்ளிகளின் X- அச்சுத் தூரங்களிலிருந்து f ( x ) = 0 இன் மெய் 
மூலங்களைப் பெறலாம் . 


மாதிரி 42 

x4 + 4x3 – x2 - 14x +6 = 0 இன் மெய் மூலங்களை வரைபட 
முறையில் காண்க . 

( சென்னை 65 செப் . ) 
( x + 4x3 ) -x2-14x + 6 = 0 
( x2 + 2x )2-4x2 - x2-14x + 6 = 0 

( x2 + 2x ) - 5x2- 14x + 6 = 0 
இப்பொழுது , y = x2 + 2x எனக் கொள்க . ஃ x2 = y - 2x 
ஆகவே , y2 - 5x2 - 14x + 6 = 0 
அதாவது , x + y2-6x2-14x + 6 = 0 

x2 + y : -6 ( y - 2x ) -14x + 6 = 0 
x2 + y2-6y + 12x - 14x + 6 = 0 

x : + y2-2x - 6y + 6 = 0 
இப்பொழுது , y = x2 + 2x என்பது ஒரு பரவளையம் . 

x2 + ye -2x - 6y : + 6 = 0 என்பது ஒரு வட்டம் . 
இந்த வட்டத்தின் மையம் ( 1 , 3 ) . 

ஆரம் 11 + 9-6 = 2 
ஆகவே , ஒரே வரைபடத்தாளில் பரவளையத்தையும் வட்டத்தையும் 
வரையவேண்டும் . 


94 


எண்சார் கணிதவியல் 


படம் 10 இலிருந்து பரவளையமும் , வட்டமும் வெட்டும் புள்ளி 
களின் X. அச்சுத் தூரங்கள் 0.46 , 1-38 என்று காணலாம் . ஆகவே , 


916 


15 


Id ( x = 1• 38 ) 


4 


x+=R 


8 . 


3 


12 


IPc - 0 + ) 


1 


8 


| x 
-3 


2 


-1 


O 


11 


12 


IN 


-1 


படம் 10 


கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டின் மெய் மூலங்கள் 0.46 , 1.38 
ஆகும் . 


பயிற்சி 10 
கீழ்க்கண்ட சமன்பாடுகளின் மெய் மூலங்களை வரைபட முறையில் காண்க : 
1. x3 - 7x + 7 = 0 

( சென்னை 63 செப். ) 
2. x + 2x - 20 = 0 

( சென்னை 64 ஏப் . ) 
3. x + 3x - 35 = 0 

( சென்னை 65 ஏப் . ) 
4. x8 - x - 4 = 0 
5 , x8 + x - 34-16 = 0 

( சென்னை 66 ஏப் . ) 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


95 


6. x3 – x2 - 1 = 0 


7. x4 - 12x + 7 = 0 
8. x4 + 6xs + 10x2 - 2x - 8 = 0 
9. x4 - 3x2 + 3x - 4 = 0 


( சென்னை 164 செப் . ) 
( சென்னை 62 ஏப் . ) 
( சென்னை 55 செப் . ) 


2-16 மடக்கைப் படங்களின் மூலம் சமன்பாடுகளின் தீர்வுகள் 

( Solutions of Equations by Logarithmic Graphs ) 


2 • 16-1 மடக்கைத்தாள் வரைதல் ( Construction of logarithmic 

graphs ) 

x , y- அச்சுக்களில் 1 முதல் 100 அலகுகளைக் கொண்ட ஒரு 
மடக்கைத் தாள் வரைய வேண்டுமெனக் கொள்வோம் . முதலில் 
1 முதல் 100 வரையுள்ள சில குறிப்பிட்ட எண்களின் மடக்கை 
மதிப்புக்களைக் கீழ்க்கண்டவாறு எழுதிக் கொள்ளவேண்டும் . 


எண் 


1 
1.5 
2 
3 
4 
5 
6 
7 
8 
91 
10 
20 
30 
40 
50 
60 
70 
80 
90 
100 


மடக்கை மதிப்பு 

10.00 
0.18 
0.30 
0.48 
0.60 
0.70 
0.78 
0.85 
0.93 
0.95 
1.00 
1.30 
1.48 
1.60 
1.70 
1.78 
1.85 
1.90 
1.95 
2.00 


இப்பொழுது , x . அச்சில் 2 அலகு தூரத்தைக் குறித்துக் 
கொண்டு , ஆதியிலிருந்து 0.18 அலகு தூரத்தில் 1.5 என்றும் , 0.30 


96 


எண்சார் கணிதவியல் 


அலகு தூரத்தில் 2 என்றும் , 0.48 அலகு தூரத்தில் 3 என்றும் , 
இதுபோல் மேற்கண்ட மடக்கை மதிப்பு அலகு தூரங்களில் அவற்றிற் 
குரிய எண்களின் மதிப்புக்களைக் குறிக்க வேண்டும் . இவ்வாறு 
அளவுக் குறியிடப்பட்ட x - அச்சை மடக்கை 

அளவுகோல் 
(logarithmic scale ) என்று சொல்லுகிறோம் . இதுபோல் y- அச்சிலும் 
மேற்கூறப்பட்ட முறையில் மடக்கை யளவுக் குறிகளைக் குறிக்க 
வேண்டும் . எண் 1 - இன் மடக்கை மதிப்பு 0 ஆகையால் x , y- ஆகிய 
இரு அச்சுக்களிலும் ஆதியானது 1 - ஐக் குறிக்கும் . அதாவது , இரு 
அச்சுக்களிலும் 

அளவுக் 

குறிகள் 1 - இலிருந்து தொடங்கும் . 
இப்பொழுது x- அச்சிலுள்ள மடக்கை அளவுக் குறிகளிலிருந்து 
y- அச்சுக்கு இணையாக நேர்கோடுகள் வரையவேண்டும் . இதுபோல் , 
y - அச்சிலுள்ள மடக்கை அளவுக் குறிகளிலிருந்து x - அச்சுக்கு 
இணையாக நேர் கோடுகள் வரையவேண்டும் . இவ்வாறு கிடைக்கப் 
பெற்ற 

வரை படத்தாளுக்கு இருசார் மடக்கைத்தாள் 


100 
90 
80 
70 
50 
50 


40 


30 


20 


15 


ைைம*N 


2 


1-3 


1.52 


3 4 5 678910 


45 20 


3040 50 6070809010C 


படம் 11 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


97 


( Double - logarithmic paper ) என்று பெயர் . இதற்கு மாறாக , 
x - அச்சில் 1 , 2 , 3 , .... ஆகிய அலகு தூரங்களில் எண்கள் கூட்டுத் 
தொடர் ( Arithmetic series ) அமைப்பில் குறிப்பிடப்பட்டு , y- அச்சில் 
மடக்கை அளவுகளும் குறிப்பிடப்பட்டிருந்தால் அத்தகைய வரை 
படத்தாளுக்கு ஒருசார் மடக்கைத்தாள் (Semi -logarithmic paper ) 
என்று பெயர் . 


100 
90 
80 
70 
60 
50 


40 


30 


20 


15 


10 


ைைNDம+M 


5 


2 


1.5 


10 


20 


30 


40 


படம் 12 


2.16- 2 மடக்கைப் படங்களின் மூலம் சமன்பாடுகளின் தீர்வுகள் 

( Solutions of Equations by Logarithmic Graphs ) 


= axn 


என்ற சமன்பாட்டினைக் கருதுக . இச் சமன்பாட்டில் a , n ஆகியவை 
மாறிலிகள் ஆகும் . X- இன் சில மதிப்புக்களும் அம் மதிப்புக் 

எ -7 


98 


எண்சார் கணிதவியல் 


என்று 


களுக்குரிய y- இன் மதிப்புக்களும் கொடுக்கப்பட்டுள்ளன 
கொள்வோம் . இம் மதிப்புக்களிலிருந்து a , n ஆகிய மாறிலி 
களின் மதிப்புக்களைக் கீழ்க்காணும் மடக்கைப் பட முறையில் 
காணலாம் . 


y = axN . 

, 


logy 


log a + n log x 


= A 


ப்பொழுது , log y = Y என்றும் , log x = X என்றும் , log a = 
என்றும் கொண்டால் , 


Y = A + n X , 


அதாவது , 


Y = n x + A என்ற சமன்பாடு கிடைக்கிறது . 


இச் சமன்பாடு ஒரு நேர்கோட்டைக் குறிப்பதாலும் , X , Y , A 
என்பன மடக்கை மதிப்புக்களைக் குறிப்பதாலும் இச் சமன்பாட்டின் 
வரைபடத்தை ஒரு மடக்கைத் தாளில் வரைந்தால் ஒரு நேர்கோடு 
கிடைக்கும் . இந்த நேர்கோடு y- அச்சில் வெட்டுகின்ற வெட்டுத் 
துண்டு ( intercept ) A = log a யைக் குறிக்கும் . இந்த நேர்கோட்டின் 
மேல் தொடக்கத்திலும் இறுதியிலும் அமைந்துள்ள புள்ளிகளின் 
X , Y மதிப்புக்களை Y = n X + A என்ற சமன்பாட்டில் பிரதியிட்டுக் 
கிடைக்கும் சமன்பாடுகளைத் தீர்த்து a , n ஆகியவற்றின் மதிப்புக் 
களைப் பெறலாம் . கீழ்க்காணும் மாதிரிக் கணக்குகளின் மூலம் 
இம் முறை நன்கு விளக்கப்பட்டுள்ளது . 


மாதிரி 43 

கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணை மதிப்புக்களிலிருந்து 
y = ax ? என்ற சூத்திரத்தை அமைக்கவும் . 


10 


20 


30 


40 


50 


60 


70 


80 


y . 


1.06 


1.33 


1.52 1.68 

1.68 1.81 


1.91 2.01 


2.11 


y = axn 


. 


log y = log a + n log x 
இப்பொழுது , log x = X , log y = Y , log a = A என்று கொண்டால் , 

Y = A + n x 


என்ற சமன்பாடு கிடைக்கிறது . ஆகவே , மடக்கைப் படத்தாளில் 
( 10 , 1-06 ) , ( 20 , 1-33 ) , ( 30 , 1.52 ) , .......... ( 80 , 2.11 ) என்ற புள்ளி 


99 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


களைக் குறித்தால் , அப்புள்ளிகள் யாவும் ஒரு நேர்கோட்டின் மேல் 
அமைவதைக் காணலாம் . 


இப்பொழுது முதல் புள்ளியாகிய ( 10 , 1-06 ) இன் அச்சுத் தூரங் 
களாகிய (log 10 , log 1.06 ) ஆகியவற்றையும் , இறுதிப் புள்ளியாகிய 
( 80 , 2.11 ) இன் அச்சுத்தூரங்களாகிய (log 80 , log 2.11 ) ஆகிய 
வற்றையும் 


log y = log a + n log x 
என்ற சமன்பாட்டில் பிரதியிடவும் . 


49 


3 


2 


1.5 


r 


10 


20 


30 


40 


50 


60 70 80 90 100 


படம் 13 


log 1.06 


- 


log a + n log 10 = log a + n , 
log 2.11 = log a + n log 80 


அதாவது , 


- log a + n = 0.02531 


log a + 1.90309 n = 0.32428 


என்ற சமன்பாடுகள் கிடைக்கின்றன , இச் சமன்பாடுகளைத் தீர்த்து 
a , n ஆகியவற்றின் மதிப்புக்களைப் பெறலாம் . 


100 


எண்சார் கணிதவியல் 


n 


log a + 1.90309 n = 0.32428 
log a + 

n = 0.02531 
0.90309 n = 0.29897 

0.29897 

0.90309 

= 0.33105 
மேலும் , log a = 0.02531 

= 0.02531 0.33105 
= T.69426 . 


an 


. 


a = 0.49454 


என்பதுதான் 


தேவையான 


ஆகவே , y = 0.49454 x0-33105 
சூத்திரமாகும் . 


மாதிரி 44 

கீழ்க்காணும் அட்டவணை மதிப்புக்களுக்குப் பொருத்தமாக 
y = k emx என்ற அமைப்பில் ஒரு சூத்திரத்தை அமைக்கவும் 


1 


2 


3 


4 


5 


6 


7 


8 


y ...... 15.3 


15.3 20.5 
20.5 27.4 36.6 

36.6 49.1 


65.6 


87.8 


117.6 


கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணை மதிப்புக்களுக்குப் பொருத்த 
மான சூத்திரம் y = k emx எனக் கொள்வோம் . இச் சூத்திரத்தி 
லுள்ள k , m ஆகிய மாறிலிகளின் மதிப்புக்களைப் பெறவேண்டும் . 
இரு பக்கமும் மடக்கை மதிப்புக் காண்க . 

. log y log k + ( m log e ) x 
இப்பொழுது , log yy = Y , m log e = M , log k G என்று பிரதி 
யிட்டால் , 


- 


Y = C + Mx 


என்ற சமன்பாடு கிடைக்கும் . இச் சமன்பாடு ஒரு நேர்கோட்டின் 
சமன்பாடாகும் . இதில் M , C என்பன மாறிலிகளாகும் . Y என்பது 
y இன் மடக்கை மதிப்பைக் குறிக்கிறது . இச் சமன்பாட்டிலுள்ள 
x , Y ஆகிய மாறிகளுள் , Y மட்டுமே மடக்கை மதிப்புக்களைக் 
குறிப்பதால் இச் சமன்பாட்டின் வரைபடத்தை y - அச்சை மட்டும் 

யளவு கோலாகக் கொண்ட ஒரு சார் மடக்கைத் தாளில் 
(Semi -logarithmic paper ) வரைய வேண்டும் . இவ்வாறு வரையப் 
படும் வரைபடம் ஒரு நேர்கோடாக இருப்பதைக் காணலாம் . 


101 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


வரைபடத்திலிருந்து , Y = Mx + C யைக் குறிக்கும் நேர்கோடு 
( 0.4 , 13 ) , ( 8.6 , 140 ) ஆகிய புள்ளிகள் வழியே செல்லுவதைக் 
காணலாம் . ஆகவே , இம் மதிப்புக்களை மேற்கண்ட சமன்பாட்டில் 
பிரதியிடவும் . 


1000 


800 


600 


400 


200 


150 


100 
90 
80 
70 
60 
50 


40 


30 


20 


15 


10 


2 


3 


4 


5 


6 


7 


8 


9 


படம் 14 


13 = M ( 0.4 ) + C 

140 = M ( 8.6 ) + G 
ஆனால் Y = log y , C = log k , M = m logio e = 

Y = 13 என்பது log 13 ஆகும் . 
Y = 140 என்பது log 140 ஆகும் . 


( 0.43429 ) m . 


log 13 = ( 0.43429) m ( 0.4 ) + log k 

0.1737 m + log k 


( 1 ) 


102 


எண்சார் கணிதவியல் 


( 2 ) 


log 140 = ( 0.43429 ) m ( 8.6 ) + log k 

= 3.7349 m + log k 
இவ்விரு சமன்பாடுகளையும் தீர்க்கவும் . 

ஃ log 140 - log 13 = 3.5612 m 
2.14613-1.11394 3.5612 m 
1.03219 -- 3.5612 m 

1.03219 
.. m 

3.5612 


= 0.2898 


log k 


சமன்பாடு ( 1 ) - இலிருந்து , 

log 13-0.1737 m 
= 1.11394-0.1737 ( 0.2898 ) 
= 1.11394-0.05034 

1.06360 
. k = 11.577 
ஆகவே , y = 11.577 . 80.2898 என்பதுதான் கொடுக்கப்பட்டுள்ள 
அட்டவணை மதிப்புக்களுக்குப் பொருத்தமான சமன்பாடாகும் . 


2.17 ஏகபரிமாணமல்லாத சூத்திரங்கள் ( Non - Linear Formulas ) 

ரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாறிகளுக்கிடையேயுள்ள 
தொடர்பைக் குறிக்கின்ற சூத்திரம் இரண்டு அல்லது அதற்கு 
மேற்பட்ட மாறிகளைக் கொண்டு அமைந்திருக்கலாம் . இத்தகைய 
சூத்திரங்களிலுள்ள மாறிகளுக்கிடையே ஒரு தொடர்பு இருப்பதைக் 
காணலாம் . ஆனால் எல்லாச் சூத்திரங்களிலும் மாறிகளுக்கிடையே 
யுள்ள தொடர்பு நேர்கோட்டுக்குரிய தொடர்பாக ( linear relation ) 
இருக்குமென்று கூறமுடியாது . உதாரணமாக , t என்பது நீராவியின் 
வெப்பநிலை (temperature ) யையும் , p என்பது நீராவியின் அழுத் 
தத்தை ( pressure ) யும் குறிப்பிட்டால் , p , t ஆகிய மாறிகள் 

p = a ( 10 ) bs / ( c + t ) 
என்ற சூத்திரத்தின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக அறிகிறோம் . 
இச் சூத்திரத்தில் a , b , c என்பன மாறிலிகளாகும் . இந்த மாறிலி 
களுக்கிடையே நேர்கோட்டுக்குரிய தொடர்பு இல்லை யென்பதைக் 
காணலாம் . மேலும் , இச் சூத்திரத்தை எப்படி மாற்றினாலும் a , b , c 
என்ற மாறிலிகளை நேர்கோட்டுக்குரிய தொடர்பிலிருக்குமாறு செய்ய 
முடியாது . ஆகவே , a , b , c ஆகியவற்றின் மதிப்புக்களைச் சாதாரண 
வரைபட முறையிலோ , அல்லது ஒருசார் மடக்கைப் பட முறையிலோ , 


103 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


அல்லது இருசார் மடக்கைப் பட முறையிலோ பெறமுடியாது: 
இத்தகைய சூத்திரங்களிலுள்ள மாறிலிகளின் மதிப்புக்களைக் 
கீழ்க்காணும் முறையைப் பயன்படுத்தி மதிப்பிடலாம் . 

a , b , c என்ற மூன்று மாறிலிகளைக் கொண்ட x , y என்ற இரு 
மாறிகளின் தொடர்பைக் குறிக்கும் சூத்திரத்தை 
y = f (x , a , b , c) 

( 1 ) 
என்று கொள்வோம் . முதலில் இச் சார்பின் வரைபடத்தை வரைந்து 
அல்லது வேறு ஏதாவது ஒரு முறையில் a , b , c ஆகியவற்றின் 
தோராய மதிப்புக்களைப் பெறவேண்டும் . இவ்வாறு பெறப்பட்ட 
தோராய மதிப்புக்களை a ) , bo , co எனக் கொள்க . 

என்பன 
இத் தோராய மதிப்புக்களின் திருத்தங்கள் எனக் கொள்க . 


ae , 


B , 7 


a = ao + a 
b = bo + B 
c = co +7 


( 2 ) 


ஆகவே , y = f ( x , an , bo , co ) - இன் வரைபடம் y = f ( x , a , b , c ) -இன் 
வரைபடத்தை நெருங்கியிருக்கும் . எனவே , y = f ( x , an , bo , co ) 
என்ற சார்பை y = f ( x , a, b, c ) என்ற சார்பின் தோராயமான 
சார்பு எனக் கொள்ளலாம் . இத்தோராயமான சார்பிலிருந்து 
X1 , x2 , ... , xn ஆகிய X- இன் மதிப்புக்களுக்குரிய சார்பலன்களை 

Y1 = f ( x1 , ag , bo , co ) , ) 
ya = f ( xg , an , bo , co ) , 

( 3 ) 
yn = f ( xp , ag , bo , co ) ] 
என்று பெறலாம் . இப்பொழுது , Y1> Y2 , ... , Ya என்பன X1 , xg , ... , xn 
என்ற X- இன் மதிப்புக்களுக்குரிய 

கண்டறியப்பட்ட 
மதிப்புக்கள் ( Observed values) 

என்று 

கொள்க . ஆனால் , 
y = f ( x, a , b, c) என்ற சூத்திரத்தில் x = x] , xg , ... , xn என்ற மதிப்புக் 
களைப் பிரதியிடுவதால் கிடைக்கப்படும் y- இன் மதிப்புக்கள் 
முறையே f ( x1 , a , b , c ) , f ( xg , a , b , c ) , ... , f ( xp , a , b , c ) ஆகும் . 
X- இன் மதிப்பிற்குரிய y- இன் சூத்திர மதிப்பிற்கும் , கண்டறியப் 
பட்ட மதிப்பிற்குமுள்ள வித்தியாசம் எச்சம் ( Residual ) எனப்படும் . 
அதாவது , f ( x , a , b , c ) -- y1 
என்பது x க்குரிய எச்சமாகும் . இவ்வாறு , x , x2 , ... , xp ஆகிய 
X- இன் மதிப்புக்களுக்குரிய எச்சங்களை VI , V2 , ... , 

எனக் 
குறிப்பிடுக . 


y-இன் 


Vn 


104 


எண்சார் கணிதவியல் 


ஆகவே , 


ஃ v1 = " f ( xy , a , b , c ) - Y1 
vz = f ( x2 , a , b , c ) - ya 

( 4 ) 
vn = f ( xp , a , b , c ) - ya 
சமன்பாடுகள் ( 2 ) -இலிருந்து a , b , c ஆகியவற்றின் மதிப்புக்களைச் 
சமன்பாடுகள் ( 4 ) -இல் பிரதியிடவும் . 

v1 = f ( x1 , an + x , bo + p , co + 7 ) -y1 
அல்லது , v1 + y1 = f ( x1 , an + a , bo + s , co + 7 ) 

( 5 ) 
சமன்பாடு ( 5 ) -இன் வலப்பக்கச் சார்பை a, b , c என்பனவற்றின் 
சார்பாகக் கருதி , டெயிலரின் தேற்றத்தின்படி விரித்தெழுதவும் . 

af1 

a fi 
.. v1 + y1 = f ( xy , an , bo, co ) + u 

+ p 

+2 
aa 

abo 3c 
+ a , B , 7 - இன் உயர்படிகளையும் பெருக்கற் பலன்களையும் 
கொண்ட உறுப்புக்கள் 

( 6 ) 
af1 

af 
இங்கு , 

என்பது 

aa 

x = X1 
a = ao 
b = bo 


( 3 ) 


-ஐயும் , 


c = Co 


(35 ), 


என்பது 


( 25 ) , 


-ஐயும் , 


x = X1 


a = a0 
b = bo 
c = Co 


( 83 ) , 


( 85 ) 


-ஐயும் 


af 

என்பது 
ac 

ac x = X1 

a = ao 
b = bo 

c = co 
குறிக்கின்றன . 

சமன்பாடு ( 3 ) -இலிருந்து y1 = f (x1, aa , bo , co ) என்ற மதிப்பைச் 
சமன்பாடு ( 6 ) -இல் பிரதியிடவும் . 

af1 af1 

af1 
V1 + y1 = y1 + a 

+ p 

+ y 
aa 

ac 
+ 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


105 


இப்பொழுது , a , p , 7 - இன் உயர்படிகளையும் பெருக்கற் பலன்களையும் 
புறக்கணித்துவிட்டால் , 

af1 af1 

af 
Vi = a + B + ) 

y1 , 
aa 

ac 


+ y2 - y2, 


இதுபோல் , q == ( 3 )+ F ( 85 ).+7 ( 88 ), 

). - 
( 34 ) ,+r ( 35 ),+ 7 ( 35 ),+y!-> 


vr = & 


இப்பொழுது , 

ry = y1 - y1, rx = y2 – y2, .............., rx = ya - yn 
என்று எழுதினால் கீழ்க்கண்ட எச்சச் சமன்பாடுகளைப் ( Residual 
equations ) பெறுகிறோம் . 

of1 af1 

of1 
V1 = e + 

+ ri , 
aa 

3c 
af 

af2 
Va = 

+3 + ) 

+ r2, 
aa ab ac 

... ( 7 ) 


af . Ofn 

afn 
Vn : + B さり 

+ rn 
aa ab 

ac 

0 
இவ்வாறு கிடைக்கப்பெற்ற எச்சச் சமன்பாடுகள் a , p , 7 என்பன 
வற்றின் ஒன்றாம் படிகளைக் கொண்டமைந்த நேர்கோட்டுக்குரிய 
(linear ) சமன்பாடுகளாகும் . ஆகவே , இந்த எச்சச் சமன்பாடுகளி 
லிருந்து a , B , 7 என்ற திருத்த மதிப்புக்களைப் பின்வரும் மீச்சிறுபடி 
முறை ( Method of Least Squares ) யில் பெறலாம் . 

மீச்சிறுபடி முறையின்படி , & , p , 7 ஆகியவற்றின் மிகச் சிறந்த 
மதிப்புக்கள் எச்சங்களின் வர்க்கங்களின் கூட்டுத் தொகையாகிய 

L v2 = v12 + vz3 + .... + vn2 -ஐ 
மீச்சிறிதாக்கக் ( minimum ) கூடிய மதிப்புக்களாகும் . 
இப்பொழுது , 

af 

af1 
Ev2 = +9 

+ r1 
aa 
af , af , 

Of2 
+9 

+ ra 
aa 

3c 
+ 
af . 

afa 
+9 + Y 

+ r 
aa 

ac 


2 


= { - ( 32 ) , 


A 


( 3) 


ab 


} 
+2 ( 


ab 


0 


& 


(23 ), 


106 


எண்சார் கணிதவியல் 


ஆகவே , £ v ? என்பது மீச்சிறு மதிப்பைப் பெற வேண்டுமானால் 
а ( Ev2 ) а ( Ev2 ) а ( Ev ? ) 
= 0 , = 0 , 

= 0 
o a Әр 

Әу 
ஆகவேண்டும் . 
О (2v2 ) 

a fi 

aft 
= 2 

+ B 

+7 
да ab ас 

да 
a fo Әf, a f , 

Әf, 
+ B 

+ 
да 

Әс 

да 
+ 
of Әf afn 

o fa 
+ 

+ rn 
да ab 

Ос 


Ох 


அதாவது , 


{+ ( 21 ) + ( 26 ) , + » ( 26 ),+ }(21 ) , 
+{ ( 3 ) + ( % ) + ( 84 ) + }( 3 ) . 
+{ ( 2 ) , + в ( 86 ) +7 ( 2 )+ }( 2 ) = 0 ...(8) 


+ 


= 0 , 


а ( Ev ? ) О (Ev? ) 
இதுபோல் 

= 0 ஆகியவற்றிலிருந்து கீழ்க் 
ав 

ду 
கண்ட சமன்பாடுகள் கிடைக்கின்றன . 


+ 


+ 


{+ ( 21 ), ++ ( 26 ), + ( 36 ) + }( 86 
+ { 4 ( 21 ) , +2 ( 26 ) , + 7 ( 26 ), ++ }( 20 ) 
+{ ( 34 ) +P( 26 )+ ( 2 )+ ( 3 ) =0 (9 ) 

{ " ( 26 ),+ ( 25 ) , + 7 ( 20 ),+ }( ) 
+ { - ( 25 ) , + в ( 26 ) , + 7 ( *),+ }( 2 ) 
+ ( 84 ) + ( 36 ) + ( 3 ) + - }( a ) =0 ( 10 ) 


+ 


107 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


( 8 ) , ( 9 ) , ( 10 ) ஆகிய சமன்பாடுகளுக்கு மீச்சிறுபடி வழிச் சமன் 
பாடுகள் ( Normal Equations ) என்று பெயர் . இம் மூன்று மீச்சிறுபடி 
வழிச் சமன்பாடுகளையும் சாதாரண முறையில் தீர்த்து a , 8 , 7 ஆகிய 
வற்றின் மதிப்புக்களைப் பெறலாம் . பின்னர் , a , b , c ஆகியவற்றின் 
திருத்த மதிப்புக்களை 

a = ao + & , 
b = be + p , 

c = co +1 
என்ற சமன்பாடுகளிலிருந்து பெறலாம் . 


மாதிரி 45 


கீழ்க்காணும் அட்டவணை மதிப்புக்களுக்குப் பொருத்தமான 
y = mx + b என்ற சூத்திரத்தைப் பெறுக . 

27 33 40 45 68 

109.9 112.0 114.7 120.1 125.0 
முதலில் அட்டவணை மதிப்புக்களுக்குரிய புள்ளிகளை ஒரு 
சாதாரண வரைபடத்தில் குறிக்கவும் . இவ்வாறு குறிக்கப்பட்ட 
புள்ளிகள் யாவும் ஏறக்குறைய ஒரு நேர்கோட்டில் அமைந்திருப் 
பதைக் காணலாம் . இப்பொழுது y = mx + b என்பது ஒரு நேர் 
கோட்டைக் குறிக்கும் சமன்பாடாகும் . எனவே , m என்பது அந்த 
நேர்கோட்டின் சாய்வு விகிதம் ( Slope ) ஆகும் ; b என்பது அந்த 
நேர்கோடு y- அச்சில் வெட்டுகின்ற வெட்டுத் துண்டு (intercept) 
ஆகும் . ஆகவே , வரைபடத்திலிருந்து அந்த நேர்கோட்டின் சாய்வு 
விகிதத்தையும் , y- அச்சின் வெட்டுத் துண்டையும் கணக்கிடுக . 


+9 


150 


140 


130 


120 


[BC510 


1101 


18 


100 

IAL 


AB + 4d | 


3 


90 


40 


20 


30 


40 


50 


60 


70 


80 


90 


படம் 15 


108 


எண்சார் கணிதவியல் 


m = 


Bal 15 
சாய்வு விகிதம் = tan 8 = 

= 0.37 = m . 

AB 40 
b = y- அச்சின் வெட்டுத்துண்டு 

= 99.7 

bo 
mo = 0.37 , bol 

99.7 என்பன m , b ஆகியவற்றின் தோராய 
மதிப்புக்களாகும் . ஆகவே , கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணை 
மதிப்புக்களுக்குரிய தோராயச் சமன்பாடு 

y = 0.37x + 99.7 
ஆகும் . இச் சமன்பாட்டில் X இன் கண்டறியப்பட்ட மதிப்புக் 
களாகிய X1 = 27 , x2 = 33 , xg = 40 , x = 55 , x = 68 ஆகியவற்றைப் 
பிரதியிட்டு அவற்றிற்குரிய y- இன் மதிப்புக்களாகிய y1 , yz , y3 , 
y4 , y5 ஆகியவற்றைக் கணக்கிடவும் . 

y1 = 0.37 ( 27 ) + 99.7 = 9.99 + 99.7 = 109.69 
y2 = 0.37 ( 33 ) + 99.7 = 12-21 + 99.7 = 111.91 
y3 = 0.37 ( 40 ) + 99.7 = 14.80 + 99.7 = 114.50 
y / = 0.37 ( 55 ) + 99.7 = 20.35 + 99.7 = 120.05 

ys = 0.37 ( 68 ) + 99.7 = 25-16 + 99.7 = 124.86 
னால் , y- இன் கண்டறியப்பட்ட மதிப்புக்கள் 

Y1 = 109.9 , yz = 112.0 , y3 = 114.7 , y4 = 120.1 , y5 = 125.0 ஆகும் . 
ஆகவே , 

ri = y1 - y1 = 109.69-109.9 = -0.21 
re = yz -ye = 111.91-112.0 = -0.09 
rg = y3 - y3 = 114-50-114.7 = -0.20 
r4 = y - y4 = 120.05- 120.1 = -0.05 

ry = y5 - y5 = 124.86-125.0 = -0.14 
இப்பொழுது , f ( x , m , b ) = mx + b . 
Ô f 

of 
0 m 

0b 


- 


= 1 


- 


(85 ), 


( கே ) 


= 27 


af 
om / x = x ] = 27 

m = my = 0.37 
b = bo = 99.7 


X 
| x = 27 
m = 0.37 
b = 99.7 


( 95 ). = ( 3h )x=x = 33 


X 


= 33 


om / x = x2 = 33 

m = ms = 0.37 
b = bo = 99.7 


x = 27 
m = 0.37 
b = 99.7 


109 


சமன்பாடுகளின் எண்சார் தீர்வுகள் 


11 


= ( * ) x = 40 


- 


(94 ) 


a f₃ 
am 


40 


x = 40 
m = 0.37 
b -99.7 


of 
am Jx = xg = 40 

m = m / = 0.37 

b = b = 99.7 
of 

X4 

55 , 
ôm 
af ; 

= x = 68 . 
am 


- 


இதுபோல் , 


) . 


( 
(86 ). 
( 85 ), = ( 85 ) x = x = 27 = ( ) x = 27 


மேலும் , 


= 


1 


m = 0.37 


b = 99.7 


x = x = 27 
m = mo = 0.37 
b = bo = 99.7 

af4 
05 


இதுபோல் , ( 25 ), = (85 ). = ( 35 ) . = (83 ), 


1 . 


V1 - 


C 


( 31 


) 


+1 ) 


0 


-- 


- 


-- 


ஆகவே , m = m + a , b == bo + P 
ஆகியவற்றை m , b ஆகியவற்றின் திருத்த மதிப்புக்களாகக் 
கொண்டால் கீழ்க்கண்ட எச்சச் சமன்பாடுகள் கிடைக்கின்றன . 

af1 

+ 
0 m 

2b 
அதாவது , 

VI 

27x + 9 - 0.21 
இதுபோல் , vg = 338 + 8 - 0.09 

V3 400 + 3 - 0-20 
V4 = 55x + B 0.05 

vs = 68a + 3 10.14 
இச் சமன்பாடுகளிலிருந்து மீச்சிறுபடி வழிச் சமன்பாடுகளைக் கீழ்க் 
கண்டவாறு பெறலாம் . 

27v1 + 33v2 + 40v3 + 55v4 + 68vs = 0 . 
அதாவது , ( 272 + 332 + 402 + 552 +682 ) + (27 + 33 +40 + 55 + 68 ) B 

- ( 27X - 21 + 33X.09 + 40X.20 + 55X - 05 + 68X.14 ) = 0 
அதாவது , 
11067 + 2239 28.91 0 

( 1 ) 
மேலும் , 

( 27 + 33 + 40 + 55 + 68 ) a + ( 1 + 1 + 1 + 1 + 1 ) B 

( 21 + .09 + 20 + .05 + .14 ) 
அதாவது , 2238 + 58 0.69 0 

( 2 ) 


-- 


--- 


. 


... 


- 


- 


. 


110 


எண்சார் கணிதவியல் 


= 


- 


சமன்பாடு ( 1 ) ஐ 223 ஆல் வகுக்கவும் . 
49.62780 + 9 

= 0.1296 
சமன்பாடு ( 2 ) ஐ 5 ஆல் வகுக்கவும் . 

44.6000 a + B 0.1380 
5.02780 

= -0.0084 
0.0084 

0.0016 

5.0278 
ஃ . 44.6 ( -0.0016 ) + p 

= 0.1380 
-0.07136 + B 0.1380 

B 0.1380 + 0.07136 

0.20936 
ஃ m = mo + & 

0.37-0.0016 = 0.3684 
b = bo + B 99.7 + 0.20936 = 99.90936 

கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புக்களுக்குப் பொருத்தமான 
சூத்திரம் 

y = 0-3684 x + 99.90936 ஆகும் . 


= 


- 


ஆகவே 


பயிற்சி 11 
1. கீழ்க்காணும் பட்டியல் மதிப்புக்களை ஒரு மடக்கைத் தாளில் குறித்து 
அவற்றிற்குப் பொருத்தமாக y = ax " என்ற அமைப்பில் ஒரு சூத்திரம் 
அமைக்கவும் . 

280 295 312 330 355 370 
y ... 32.3 

37.6 44.9 53.3 67.2 76.1 


2. கீழ்க்காணும் பட்டியல் மதிப்புக்களுக்குப் பொருத்தமாக y = ax " என்ற 
சூத்திரம் அமைக்கவும் . 

55 25 14 7 - 

3 . 2 
15.6 28.9 - 60.4 110 149 230 


y ... 6.7 


3. கீழ்க்காணும் பட்டியல் மதிப்புக்களை ஒருசார் மடக்கைத் தாளில் 
குறித்து , அவற்றிற்குப் பொருத்தமாக y = aebx என்ற சூத்திரத்தைப் பெறுக . 

2.5 5.01 7.5 10.0 12.5 15.0 
y .... 

76 52 35 24 16 11 


3. குறியீட்டுச் செயலிகள் 

( Symbolic Operators ) 


3.1 சார்பின்மாறிகளும் சார்பலன்களும் ( Arguments and Entries ) 

x , y என்ற இரு மாறிகள் y = x2 என்ற கணிதத் தொடர்பின் 
மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாகக் கொள்வோம் . இச் சமன்பாட்டி 
லிருந்து , x எடுத்துக் கொள்ளும் ஒவ்வொரு மதிப்புக்கும் y க்கு ஒரு 
மதிப்பு உண்டு என்று தெரிகிறது . உதாரணமாக , 


X = 1 , 2 , 3 , 4 , 5 , 


என்றால் 


y = x2 = 1 , 4 , 9 , 16 , 25 , 


ஆகும் . 


இந்த இரு மாறிகளுள் சார்பற்ற மாறி (independent vairable ) யாகிய 
x இன் மதிப்பு “ சார்பின் மாறி ” ( argument ) என்றும் , அதற்குரிய 
y இன் மதிப்பு சார்பலன் ( entry ) என்றும் வழங்கப் 
படுகின்றன . 


3.2 வேறுபாடுகளின் இடைவெளி ( Interval of Differencing ) 

பொதுவாக x , y என்பவை y = f ( x ) என்ற கணிதத் தொடர்பின் 
மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாகக் கொள்வோம் . X இன் மதிப்புக்கள் 
a , a + h , a + 2h , a + 3h , ...... என்ற கூட்டுத் தொடரில் ( Arithmetic 
Progression ) இருப்பதாகக் கொள்வோம் . அவற்றிற்குரிய y இன் 
மதிப்புக்கள் f ( a ) , f ( a + h ) , f ( a + 2h ) , f ( a + 3h ) , ...... ஆகும் . y = f ( x ) 
என்று குறிப்பிடுவதற்குப் பதில் y = ux என்று குறிப்பிடுவோமே 
யானால் y இன் மதிப்புக்கள் ug , us + h , us + gh , us + 3h ...... என்று 
குறிப்பிடப்படும் . இவ்வாறு கிடைக்கப்பெற்ற சார்பின் மாறிகளையும் 
அவற்றிற்குரிய சார்பலன்களையும் கீழ்க்கண்டவாறு ஒரு பட்டியலில் 
எழுதலாம் . 


112 


எண்சார் கணிதவியல் 


சார்பின் மாறி 


சார்பலன் 
y = f ( x ) அல்லது y = Ux 


X 


aal 


* 


a + h 
a + 2h 


f ( a ) 
f( a + h ) 
f ( a + 2h ) 


Ua - 
Ua + n 
Ua + 2 


a + rh 


f ( a + nh ) 


Ua + nla 


இப்பட்டியலில் X இன் இரண்டு அடுத்தடுத்த மதிப்புக்களின் 
வித்தியாசங்கள் சமமாக யிருப்பதால் இப்பட்டியல் “ சம இடை 
வெளிப் பட்டியல் ” ( table of equal interval ) என்று அழைக்கப் 
படுகிறது . அச் சம இடைவெளியாகிய h என்பது “ இடைவெளி 
அலகு ” ( unit of interval ) அல்லது “ வேறுபாடுகளின் இடைவெளி ” 
( interval of differencing ) அல்லது “ பட்டியல் இடைவெளி ” 
( table interval ) என்று வழங்கப்படுகிறது . இந்த இடைவெளி Ax 
என்று குறிக்கப்படுகிறது . 


3.3 முன் வேக வேறுபாடுகளும் குறியீட்டுச் செயலிகளும் 

( Forward differences and Symbolic operators ) 

மேலே பட்டியலில் கொடுக்கப்பட்டுள்ள சார்பலன்களிலிருந்து 
f( a + h ) - f (a ) , f ( a + 2h ) - f ( a + h ) , f ( a + 3h ) - f ( a + 2h ) ...... 
என்ற வேறுபாடுகளைக் கணக்கிடலாம் . இவ்வாறு அடுத்தடுத்த 
இரண்டு சார்பலன்களின் வேறுபாடு / என்ற செயலி ( operator ) 
யால் குறிக்கப்படுகிறது . ஆகவே , 
Af ( a ) = f ( a + h ) 

- f ( a ) 
/ f ( a + h ) f ( a + 2h ) - f ( a + h ) 
/ f ( a + 2h ) f ( a + 3h ) - f ( a + 2h ) 


- 


- 


............ 


............ 


..................... 


பொதுவாக , 1 f ( x ) = f ( x + h ) - f ( x ) ஆகும் . 
சார்பலன்களை f ( x ) க்குப் பதிலாக Ux எனக் கொண்டால் மேற்கண்ட 
வேறுபாடுகளை 
AUA 

- UA 
AUe + h 

- Us + h 
AU + 2h = 


-- 


Uait - b 
Us + 2h 
Ua + sh 


Us + 2h 


AU . 


Usth 


- 


U. 


என்று 


என 


13 என்ற செயலியால் குறிக்கப்படுகின்றன . ஆகவே , 
குறியீட்டுச் செயலிகள் 

113 
எழுதலாம் . இவ் வேறுபாடுகள் யாவும் முதல் நிலை 
வேறுபாடுகள் ( First order differences ) என அழைக்கப்படுகின்றன . 
இவ்வாறு கிடைக்கப் பெற்ற முதல்நிலை வேறுபாடுகளின் தொடராகிய 
A f ( a ) , / f ( a + h ) , / f ( a + 2h ) , 

A f ( a + n.th ) , 
A f ( a + nh ) அல்லது , 1 U. , A Ua + h , A Ua + 2h , 
AUa + n - h , / Ua + nh இலிருந்து இரண்டு அடுத்தடுத்த முதல் 
நிலை வேறுபாடுகளின் வேறுபாடுகள் இரண்டாம் நிலை வேறுபாடுகள் 
( Second order differences ) அழைக்கப்படுகின்றன . இவ் 
விரண்டாம்நிலை வேறுபாடுகள் / 2 என்ற செயலியால் குறிக்கப் 
படுகின்றன . ஆகவே , 

A2 f ( a ) A f ( a + h ) A f (a ) , 
A2 f ( a + h ) A f (a + 2h ) A f ( a + h ) , 

/ 2 f ( a + 2h ) = / f ( a + 3h ) A f ( a + 2h ) , 
அல்லது , / 2U . AUa + 1 

AU 
AUa + 211 

= AU . + 3 
பொதுவாக , 2 f ( x ) / f ( x + h ) Af ( x ) 

A2UX = AUx + 1 - AUX 
இதேபோல் , இரண்டாம் நிலை வேறுபாடுகளின் வேறுபாடுகள் 
மூன்றாம் நிலை வேறுபாடுகள் என அழைக்கப்படுகின்றன . அவை 


- 


2 


- 


A2Ua + 11 
A2 U. + 21 


AUa + 211 
- 

AUa + 2b 


- 


23UX 
இதேபோல் , 24UX 

5U 


= 2 Ux + h 

43Ux + b 


- 2 US 
AUX 
A4U 


= 


/ 4Ux + h 


பொதுவாக , AnUx An- 1Ux + h / n- 1 

A f ( x) , A 2 f (x ) , A3 f ( x ), ........ r f ( x ) ஆகிய வேறுபாடு 
களும் / Ux , { \ 2UX , AUx , .......... AnUX ஆகிய வேறுபாடுகளும் 
முறையே f ( x ) , Ux ஆகிய சார்புகளின் முதல் , இரண்டாம் , மூன்றாம் , 

n- ஆம் நிலை முன்வேக வேறுபாடுகள் ( Forward differences ) 
என அழைக்கப்படுகின்றன . 


எ -8. 


114 


எண்சார் கணிதவியல் 


3.4 வேறுபாடுகளின் பட்டியல் ( Table of Differences ) 

a , a + h , a + 2h , a + 3h , ....... ஆகியவற்றைச் சார்பின் மாறி 
களாகக் கொண்ட y = f ( x ) இன் சார்பலன்களின் முதல் , இரண்டாம் , 
மூன்றாம் , நிலை முன்வேக வேறுபாடுகளைக் கீழ்க்கண்டவாறு 
ஒரு பட்டியலில் எழுதலாம் . 


சார்பின் மாறி 


சார்பலன் 
y = f ( x ) 


Af (x ) 


A2 f ( x ) 


A f ( x ) 


X 


aal 


f (a) 


Af ( a ) 


a + h 


f ( a + h ) 


A f ( a ) 


A f ( a + h ) 


A f ( a ) 


a + 21 


f (a + 2h ) 


/ 2 f ( a + h ) 


A f ( a + 2h ) 


As f ( a + h ) 


a + 3h 


A2 f ( a + h ) 


f ( a + 3h ) 
f ( a + 4h ) 


A f (a + 3h ) 


a + 4h 


ப்பட்டியலுக்கு முன்வேக வேறுபாடுகளின் பட்டியல் 
( Table of Forward Differences ) என்று பெயர் . இதை முன்வேக 
வேறுபாட்டுப் பட்டியல் என்றே அழைக்கலாம் . இதில் f ( a ) என்பது 
முன்னணி உறுப்பு ( leading term ) என்றும் , / f ( a ) , / 2f ( a ) , 3f ( a ) , 

என்பன முன்னணி வேறுபாடுகள் ( leading differences ) 
என்றும் அழைக்கப்படுகின்றன . 


இம்மாதிரி , 0 , 1 , 2 , 3 , 4 என்ற மதிப்புக்களைச் சார்பின் 
மாறிகளாகக் கொண்ட y = ux என்ற சார்பலன்களின் முன்வேக 
வேறுபாட்டுப் பட்டியல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 


சார்பின் மாறி 


சார்பலன் 


AUx 


A2 Ux 


AS Ux 


y = Ux 


0 


U. 


AU . 


UL 


A2 U. 


AUL 


ASU . 


2 


U. 


AUL 


AU . 


ASU 

, 


3 


Us 


A2U 


AU 


4 


Us 


இப்பட்டியலில் U. என்பது முன்னணி உறுப்பாகும் . AU . , 
A2US 3U ....... என்பன முன்னணி வேறுபாடுகளாகும் . 


குறியீட்டுச் செயலிகள் 


115 


மாதிரி 46 

y = x2 என்ற சார்பின் முன்வேக வேறுபாட்டுப் பட்டியலை 
அமைக்கவும் . 


X 


y = x2 


Ay 


Ally 


0 


1 


1 


1 


1 


2 


3 


0 


2 


2 


5 


0 


3 


9 


2 


7 


0 


4 


16 


2 


9 


5 


25 


ஆகவே , முன்னணி உறுப்பு y = 0 ஆகும் . / y = 1 , A2y = 2 , 
Aay . = 0 ஆகியவை முன்னணி வேறுபாடுகளாகும் . மேலும் , 
இரண்டாம் நிலை வேறுபாடுகள் யாவும் 2 என்ற மாறிலி ( constant ) 
யாகவும் , மூன்றாம் நிலை வேறுபாடுகள் யாவும் பூச்சியமாகவுமிருப் 
பதைக் கவனிக்கவும் . 


3.5 பின்முக வேறுபாடுகள் ( Backward Differences ) 

a , a + h , a + 2h , ...... என்ற சார்பின் மாறிகளைக் கொண்ட 
y = f ( x ) இன் முன்வேக வேறுபாடுகளை 

Af ( x ) = f ( x + h ) - f ( x ) -- 
என்ற சூத்திரத்தின் உதவியால் கணக்கிடுகிறோம் . அதாவது , 
f ( x ) இன் முன் வேக வேறுபாடு காண , f ( x ) க்கு வலப்பக்கமுள்ள 
f ( x + h ) இலிருந்து f ( x ) ஐக் கழிக்கிறோம் . இதேபோல் f ( x ) இலிருந்து 
அதற்கு இடப்பக்கமுள்ள f ( x - h ) ஐக் கழித்தும் வேறுபாடு காண 
லாம் . இவ்வேறுபாடு “ பின்முக வேறுபாடு (Backward difference ) 
என்று அழைக்கப்படுகிறது . இத்தகைய பின்முக வேறுபாட்டைக் 
குறிக்க 7 என்ற குறியீட்டுச் செயலியைப் பயன்படுத்துகிறோம் . 
ஆகவே , 

-- f ( x - h ) 
அதாவது , Vf ( a + h ) = f ( a + h ) - f ( a ) = f ( a ) 

Vf ( a + 2h ) = f ( a + 2h ) - f ( a + h ) = f (a + h ) 
Vf ( a + 3h ) = f ( a + 3h ) - f ( a + 2h ) = f ( a + 2h ) 


= f ( x ) 


- 


Vf ( a + nh ) = f ( a + nh ) - f (a + n - 1h ) = f ( a + n - 1h) 


116 


எண்சார் கணிதவியல் 


முன்வேக வேறுபாடுகளைப் போலவே , பின்முக வேறுபாடுகளின் 
முதல் , இரண்டாம் , மூன்றாம் , ........ n- ஆம் நிலைகள் முறையே 
V , V2 , 73 , ........ " என்று குறிக்கப்படுகின்றன . ஆகவே , 

72f (x ) = / f ( x ) -- V f ( x - h ) 
73f ( x ) = V2f ( x ) - V2f ( x - h ) 


- 


vn f ( x ) = Vn - 1 f ( x) --In - 1 f (x - h ) 
மேலும் , V2 f ( a + 2h ) = V f ( a + 2h ) -I f ( a + h ) 

== / f ( a --h ) - / f ( a ) 

= e f ( a ) 
V3 f ( a + 3h ) = 72 f (a + 3h ) - 72 f ( a + 2h ) 

= [ 7f ( a + 3h ) - If( a + 2h ) ] - A2f ( a) 
= f ( a + 2h ) - Alf ( a + h ) – Ae f ( a ) 
= / 2 f (a + h ) - / 2 f ( a ) 

= / 3 f ( a ) 
இதுபோலவே , 14 f ( a + 4h ) = / 4 f ( a ) 

V5f (a + 5h) = / 5 f ( a ) 


Vn f ( a + nh ) = Ar f ( a ) 
பொதுவாக , 

Tn f ( x + nh ) = / n f ( x ) 
அல்லது , In f (x ) = An f ( x - nh ) என்பது n- ஆம் நிலை 
பின்முக வேறுபாட்டிற்கும் , n- ஆம் நிலை முன்வேக வேறுபாட்டிற்கு 
முள்ள தொடர்பினைக் காட்டுகிறது . 


3.6 செயலி- E ( Operator - E ) 

a, a + h , a + 2h , .... என்ற சார்பின் மாறிகளைக் கொண்ட 
y = f ( x ) இன் சார்பலன்கள் f (a ), f ( a + h ) , f ( a + 2h ) , ...... ஆகும் . 
இவற்றுள் ஏதாவது ஒரு சார்பலனிலிருந்து அதற்கு அடுத்த 
சார்பலனைக் காண E என்ற செயலி பயன்படுத்தப்படுகிறது . 
தாரணமாக , 

= f ( a + h ) , 
E f ( a + h ) = f ( a + 2h ) , 
E f ( a + 2h ) = f ( a + 3h ) , 


Ef (a ) 


...... 


117 


குறியீட்டுச் செயலிகள் 


-- 


2 


3 . 


2 


பொதுவாக , 

E f ( x) = f ( x + h ) 
மேலும் , E" f (x ) = E [ E f (x )] = E [ f (x + h ) ] = f ( x + 2h ) 

E ° f ( x ) = E [ E * f (x) ] = E [f ( x + 2h ) ] = f ( x + 3h ) 
இதுபோல் , E f ( x) = f ( x + 4h ) 

E ° f ( x ) = f (x + 5h ) 


பொதுவாக , E " f ( x ) = f ( x + nh ) . 


. 


3.6.1 1 க்கும் E க்குமிடையேயுள்ள தொடர்பு : 
வரையறைப்படி , f ( x) = f ( x + h ) - f ( x ) 

ஆனால் , E f ( x ) = f ( x + h ) 
ஆகவே , f (x ) = E f (x ) - f ( x ) 

E f ( x ) = f ( x ) + f ( x ) 

= ( / + 1 ) f ( x ) 
இருபக்கமும் f ( x ) ஐ நீக்கிவிட , E = +1 என்ற குறியீட்டுத் 
தொடர்பு ( Symbolic relation ) அல்லது செயலிச் சமன்பாடு 
( Operator equation ) கிடைக்கிறது . 

அதாவது , A = E - 1 
A , E என்ற செயலிகளுக்குத் தனியே எந்தவிதமான பொருளும் 
கிடையாது . 

அவை ஏதாவது சார்பினைச் சார்ந்து செயல்படும் 
போதுதான் அவற்றின் சரியான பொருள் விளங்கும் . 
இதுபோல் , If ( x ) = f ( x ) - f ( x - h ) 

= E f ( x - h ) - f ( x - h ) 
= ( E - 1 ) f ( x - h ) ஆகும் . 


3.6.2 A , E என்ற செயலிகள் இயற்கணிதத்தின் மூன்று 

அடிப்படை விதிகளையும் பின்பற்றுகின்றன . 
( i ) பங்கீட்டு விதி ( Distributive Law ) 

A [ f1 ( x ) + f2 ( x ) + fg ( x ) + ...... ] = 4f1 ( x ) + Afg ( x ) + Afg ( x ) + 

E [f1 ( x ) + fg (x ) + fg ( x ) + ......] = E f1 (x) + E fg ( x ) + E fg ( x ) + ... 
நிரூபணம் : 
A [ f1(x) + fg ( x ) + fg ( x ) + ... ] = [ f1(x + h ) + fg ( x + h ) + fg ( x + h ) + ... ) 

- [ f1 ( x ) + f ? ( x ) + f ( x ) + ...... ) 
= [ f ] ( x + h ) - f1 (x]] + [f2 ( x + h ) - fg (x )] + [f9 ( x + h ) - fg( x)] + ... 
= Af ( x ) + Af2 ( x ) + Afg ( x ) + . 


118 


எண்சார் கணிதவியல் 


இதுபோல் , 
E [f1 ( x ) + fg ( x ) + fg ( x ) + ... ] = f1 ( x + h ) + f ? ( x + h ) + fg ( x + h ) + ... 

= E f1 ( x ) + E f2 ( x ) + E f3 ( x ) + ... 


( ii ) பரிமாற்று விதி ( மாறிலியைப் பொறுத்த மட்டும் ) 

( Commutative Law ) 
C என்பது மாறிலியானால் , 

A [ c f ( x )] = cAf (x ) ; 
E [ c f ( x ) ] = c E f ( x ) . 


நிரூபணம் : 
A [ c f ( x ) ] = c f ( x + h ) -c f ( x ) 

c [ fx + h ) - f ( x ) ] 

= c Af ( x ) 
E [ c f ( x ) ] = c f ( x + h ) 

= c E f ( x ) 


( iii) அடுக்குகளின் விதி ( Index Law ) 
m , n என்பன நேரெண்ணானால் , 

Am . r f ( x ) = { \ m + n f ( x ) ; 
E " . E " f ( x ) = E " + " f ( x ). 


நிரூபணம் : 
An Ar f ( x ) = [ A.A. ... m தடவைகள் ] [AA ...... n 

தடவைகள் ] f ( x ) 
= [ 1.11.1 .... ( m + n ) தடவைகள் ] f ( x ) 
= Am + n f ( x ) . 


- 


m 


m + n 


இதுபோலவே , E . E f (x ) = E 


f ( x ) என்று காட்டலாம் . 


குறிப்பு 1 . 


m 


m என்பது ஒரு நேரெண்ணானால் , 
-m , An f (x ) = f ( x ) ; 
E . E f ( x ) = f ( x ) . 
E f ( x - h ) = f ( x ) 

f ( x - h ) = E f ( x ) . 


குறிப்பு 2 . 





AE f ( x ) = [ f ( x - h )] 
குறியீட்டுச் செயலிகள் 

119 
குறிப்பு 3 . 

V f (x ) = ( E - 1 ) f ( x - h ) என்று நாம் அறிவோம் . 
* V f (x ) = ( E - 1 ) E f (x ) 

=( EE - E ) f ( x ) 

= 1 - E 
குறிப்பு 4 . 

E \ f (x ) = E [ f ( x + h ) - f ( x ) ] 
Af f 

= E f ( x + h ) -E f ( x ) 

= f ( x ) - f ( x - h ) 
மேலும், 

A f 

= f ( x ) - f ( x - h ) 
ஃ E Af ( x ) = AE f ( x ) 


V 


-1 


- 


E 


= / E 


AE 


- 


அல்லது , 


= AF = E 
E 


A. 


3.6.3 D- ஆம் நிலை வேறுபாட்டைச் சார்பலன்களின் கோவையாக 
மாற்றுதல் 

/ = E - 1 என்று அறிவோம் . 

if( x ) = ( E - 1 ) f (x ). 
இப்பொழுது , 2 f ( x ) = f ( x + h ) - f ( x ) 

= f ( x + 2h ) - f ( x + h ) - { f ( x + h ) - f ( x ) } 
= f ( x + 2h ) - 2 f ( x + h ) + f (x) 
= E " f ( x ) -2 E F (x) + f ( x ) 
= (E - 2 E + 1 ) f (x ) 

= ( E - 1) f ( x ) 
As f ( x ) = 1./2 f ( x ) 

= ( E - 1 ) ( E - 1 ) f ( x ) 

= ( E - 1 ) f ( x ). 
இதுபோல் , A4 f ( x ) = ( E - 1 ) f ( x ) , ..... 


- 


120 


எண்சார் கணிதவியல் 


-....... 


பொதுவாக , 
An f ( x ) = ( E - 1 )" f ( x ) 
= [ E " - " C, E "- " + " c, E " 

+ ( - 1 ) " ] f (x ) 
= E " f(x ) = " C,E" f (x) + "CE" " f( x )-... + ( - 1 ) " f( x ) 
= f ( x + nh )-C) f ( x + n - 1h ) + nce f ( x + n - 2h ) 

+ ( - 1 ) n f ( x ) 


குறிப்பு : 
An U . = ( E - 1 ) " . 

= EU.-- C, E " U. + C , E U . - ...... + ( - 1) U. 
= Ux - PC | Un- 1 + " C , Up-2 -......... + ( - 1) " U . 


n - 1 


n -2 


11 


தேற்றம் 

ஒரு n- ஆம்படிப் பல்லுறுப்புக் கோவையின் n- ஆம் நிலை வேறு 
பாடுகள் மாறிலியாகவும் , ( n + 1 ) - ஆம் நிலை வேறுபாடுகள் பூச்சிய 
மாகவும் இருக்கும். 


- 


நிரூபணம் : 

f ( x ) = ac xn + ay xe- 1 + al xn - 2 + ..... + an என்ற n- ஆம்படிப் 
பல்லுறுப்புக் கோவையைக் கருதுக . 
if ( x ) = f ( x + h ) - f ( x ) 
= [ao ( x + h ) n + a1 ( x + h ) n - 1 + .. + an ] 

[ a xn + aj xn - 1 + ....... + an ] 
= { ao ( xn + nxn - 1 h + ...... ) + a1 [xn- 1 + ( n - 1 ) xv- 2 h + ... ] 

+ ........ + an } - [an xn + ay xn -l + ... + an ] 
= ay n h xn - 1 + [ ay nce h ? + al ( n - 1 ) Cr h ] xn - 2 

+ ....... + [ as hr + al ha - 1 + ..... + ap-nh ] 
= by xn - 1 + bg xn - 2 + ...... + br எனக் கொள்க . 

. b = ao nh , bạ = ao nhỏ hº -tan- 1 C , h ,... 
ஆகவே , Af ( x ) என்பது ஒரு ( n - 1 ) - ஆம்படிப் பல்லுறுப்புக் 
கோவையென்பதைக் காண்கிறோம் . இதுபோல் , 
/ 2 f ( x ) = f ( x + h ) - Af ( x ) 
= [b1 ( x + h )n- 1 + b2 ( x + h ) a- 2 + .. + ba ] - 

[ by xn - 1 + be xn - 9 + ..... + b . ] 


- 


121 


குறியீட்டுச் செயலிகள் 


- 


= by ( xn - 1 + n - 1 C1 xv - 2 h + ...... + hx - 1 ) 
+ ba ( xn - 2 + 1-2 C1 xx - 3 h + ...... + hn - 2 ) 
+ 

+ bal 
- ( by xx - 1 + bg xn - 2 + ...... + ba ) 
bn- 1 C xi - 8 ht [ btn - 1 Cg hº + ban- 2 G , h ] xn - 3 

+ .......... + [ b ] hu - 1 + be hn - 2 + ... + ba - 1 h ] 
Ca xn-2 + Cs xn - 3 + ....... + 0 . எனக் கொள்க . 
ஃ C , = bi.n - 1 C ] h = ay nh ( n - 1 ) h = an ( n - 1 ) h2 . ஆகவே , 
A2 f ( x ) என்பது ஒரு ( n - 2 ) - ஆம்படிப் பல்லுறுப்புக் கோவை 
யென்பதைக் காண்கிறோம் . 

இவ்வாறு மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செய்தால் , f ( x ) இன் 
n- ஆம் நிலை வேறுபாடாகிய " f ( x ) என்பது ஒரு ( n - n ) = 0 படிப் 
பல்லுறுப்புக் கோவையென்பதைக் காணலாம் . அதாவது , f ( x ) 
இன் n- ஆம் நிலை வேறுபாடுகள் ஒரு மாறிலி யென்பதைக் 
காணலாம் . 


n 


3 


மேலும் , r f ( x ) = ac n ( n - 1 ) ( n - 2 ) ...... 2.1 . h 

= a n ! h " . 
மற்றும் n- ஆம் நிலை வேறுபாடுகள் யாவும் மாறிலியாகயிருப் 
பதால் , அதற்கடுத்த ( n + 1 ) - ஆம் நிலை வேறுபாடுகள் யாவும் 
பூச்சியமாகவும் . 

அதாவது , An + 1 f ( x ) = 0 . 
குறிப்பாக , f ( x ) = xr , h = 1 எனக் கொண்டால் , 

Anxn = n ! ஆகும் . 


மாதிரி 47 

வேறுபாட்டு இடைவெளி h என்றால் Us = x3 + 2x + 3 இன் 
இரண்டாம் நிலை வேறுபாட்டைக் காண்க . 

Ux = x3 + 2x + 3 . 
AUx = Ux + h - Ux 

= ( x + h ) +2 ( x + h ) + 3- ( x3 + 2 x + 3 ) 
= x3 + 2 hx + h + 2x + 2 h + 3 -- x3 - 2 x - 3 

= 2 hx + h + 2h 
A2Ux = AUx + h - AUx 

= 2 h ( x + h ) + ha + 2 h- ( 2 hx + ha + 2 h ) 
= 2h2 . 


122 


எண்சார் கணிதவியல் 


- 


- 


மாதிரி 48 

வேறுபாட்டு இடைவெளி 1 ஆனால் , Ux = x ( x - 1 ) ( x- 2 ) 
( x - 3 ) இன் நான்காம் நிலை வேறுபாட்டைக் காண்க . 

Ux = x ( x - 1 ) (x- 2 ) ( x - 3 ) 
AU : = Ux + 1 - Ux 

= ( x + 1 ) x ( x - 1 ) ( x- 2 ) - x ( x - 1 ) ( x - 2 ) ( x - 3 ) 
= x ( x - 1 ) ( x - 2 ) ( x + 1 - x + 3 ] 

= 4x ( x - 1 ) ( x - 2 ) 
/ 2Ux = AUx + 1- / Ux 

= 4 ( x + 1 ) x ( x - 1 ) -4 x ( x - 1 ) ( x - 2 ) 
= 4 x ( x - 1 ) [ x + 1 - x + 2 ] 

= 12X ( x - 1 ) 
AUx = / 2Ux + 1- 2 Ux 

= 12 ( x + 1 ) x - 12 x ( x - 1 ) 
= 12 x [ x + 1 - x -- 1 ] 

= 24X 
A4Ux = / 3Ux + 1 -- / 3U , 

= 24 ( x + 1 ) -24x 

= 24 . 
மாதிரி 49 

வேறுபாட்டு இடைவெளி 2 ஆனால் U = 2x3-7 x2 + x - 1 இன் 
மூன்றாம் நிலை வேறுபாட்டைக் காண்க . 

Ux = 2 x3-7x2 + x - 1 
AUx = Ux + 2 - Ux 

= 2 ( x + 2 ) 3-7 ( x + 2 ) + ( x + 2 ) -1- ( 2 x3 -7 x3 + x - 1 ) 
= ( 2 x3 + 5x2 - 3 x - 11 ) - ( 2x3-7x2 + x - 1 ) 

= 12x2 = 4 x - 10 
A2U == AUx + 2 - AUx 

12 ( x + 2 ) 2 -4 ( x + 2 ) -10- ( 12 x - 4x - 10 ) 
= ( 12 x2 + 44x + 30 ) - ( 12 x - 4x - 10 ) 
= 48x + 40 
A3Ux = \ 2Ux + 2 – { \ 2UX 

= 48 ( x + 2 ) + 40 ( 48x + 40 ) 


= 96 


குறியீட்டுச் செயலிகள் 


123 


மாதிரி 50 


என்று 


Af ( x ) g ( x ) f ( x ) Ag ( x ) + g ( x + h ) / f ( x ) 
நிரூபிக்கவும் . 

( சென்னை 61 செப் . ) 
A f ( x ) g ( x ) = f ( x + h ) g ( x + h ) - f ( x ) g ( x ) 

= g ( x + h ) [ f ( x + h ) -f ( x ) + f (x ) ] - f ( x ) g ( x ) 
= g ( x + h ) [f (x + h ) - f ( x)] + g ( x + h ) f ( x ) - 

f ( x ) g ( x ) 
= g ( x + h ) A f ( x ) + f ( x) [ g ( x + h ) -g ( x ) ] 

g ( x + h ) f ( x ) + f ( x ) / g ( x ) 


- 


மாதிரி 51 
Aex = ex + 1 - ex என்றால் / x ex- ஐக் காண்க . 

( சென்னை 69 செப் . ) 
இப்பொழுது , / ex = cx + 1_ex 

A2ex = A ex + 1- / ex 

( ex + 2_ ex + 1 ) - ( ex + 1 - cx ) 
= ex + 2-2 ex + 1 + ex 
= ex ( e2-2e + 1 ) 
= ex ( e - 1 ) 

2 
/ 3ex / 2 ex + 1- / 2ex 

= ex + 1 ( e - 1 ) 2 - ex ( e - 1 ) 2 
= ex (e - 1 ) 2 ( e - 1 ) 

= ex ( e - 1 ) 
இதுபோல் A4ex = ex ( e - 1 ) 4 

Aex = ex ( e - 1 ) 5 


பொதுவாக , 


/ * ex = ex ( e - 1 ) x . 


மாதிரி 52 

/ 2U . 
U. 

ஆகிய இரண்டுக்குமுள்ள வித்தியாசத்தை 
E 

EU , 
விளக்குக . Ux = x3 ஆனால் , அவற்றின் மதிப்புக்களைக் காண்க . 

( சென்னை 60 ஏப் . ) 


என்ற செயலியைச் 


(E ) U- இல் U , என்ற சார்பலனில் A 

AU : - இல் 0 % என்ற சார்பலனில் 


செயல் படுத்துகிறோம் . ஆனால் 

EU , 


124 


எண்சார் கணிதவியல் 


A2 , E என்ற செயலிகளைத் தனித் தனியே செயல்படுத்திக் கிடைக் 
கும் மதிப்புக்களின் விகிதத்தைக் காண்கிறோம் . 


இப்பொழுது 


( ¢ ) u 


U. 


( / 2E ) U. 

) 


- 


X 


ஆனால் / = E - 1 . 


(E ) u ; = (2-1)"E ". U , 

= (E "-2 E + 1 ) E U . 
= ( E - 2 + E " ) U , 
= EU : -2U : + E Us 

Ux + 1-2Ux + Ux - 1 
A2UX Ux + 2-2 Ux + 1 + Ux 

. 


- 


= 


ஆனால் , 


EU , 


Ux + 1 


X 


ஆகவே , (E ) 


Ux 


A2UX 

ஆகிய இரண்டும் சமனற்றவை என்று 
E U. 


X3 


காண்கிறோம் . 


இப்பொழுது Ux = x3 ஆனால் , 


Y - 1 


( E Jus = Ux + 1-2 Uz + U- 
( E ) 


x3 = ( x + 1 )3-2x3 + (x - 1 ) 


= 6x 


AUX 
EUX 


= 


A2 x3 
Ex3 


11 


Ux + 2-2Ux + 1 + UX 

Ux + 1 
( x + 2 )3-2 ( x + 1 ) } + x3 

( x + 1 ) 
6 ( x + 1 ) 
( x + 1 ) 3 

6 
( x + 1 ) 2 


= 


= 


ஆகவே , 


EU. 

என்று காண்கிறோம் . 
, 


குறியீட்டுச் செயலிகள் 


125 


மாதிரி 53 


- 


U. + xC1 / U1 + xC2 / 2U2 + .... = Ux + xC ] AUx - 1 + 
XC2 / 4Ux - 2 + என்று நிரூபிக்க . 

( சென்னை 66 ஏப் . , 69 ஏப் . ) 


.. 


இடப்பக்கம் 


-- 


- 


X 


Up + AC AE Uo + zCg A2 E ? Up + 
[ 1 + xC1 AE-- xC2 (LE ) 2 + ..... ] US 
( 1+ \ E ) US 
(1 + AE ) E * U , 

Ex 


Ux 


(I + AEL, 
= ( +25 ) , 
= [1+ 44 +A)]"u 
= [[I+ 4 + 2 ]" ப, 
= (F + )" ப , 
= ( 1 + = )"u , 
= (1+ At E } * U , 
= { 1 + * Q , A * E * + C; A + E + .... ) Us 
= u _ + * C , A * E U: + = C, A * E * U , + ..... 


Ux + xC1 / 2 Ux - 1 + xCz / 4Ux - 2 + 


மாதிரி ( 54 


U .- ! *U -1 + A + Us - 2-......... = Uz ++ 

- > AU +++ + + a Us + i 


என்று நிரூபிக்க . 


( சென்னை 67 ஏப் . , 69 ஏப் . ) 


126 


எண்சார் கணிதவியல் 


ஈருறுப்புத் தேற்றத்தின் ( Binomial theorem ) படி , 

-p / q 
( 1 + y ) = 1+ 


1+( 2) +1 ( 2 ) ( 2-1); 

+1 ( ? ) ( 2-1 ) ( * -2 )/ +..... 
1 -- > + }, {p+9 y * - 3 
-- ( 4 )+2212 ( 3 )* - PIP+ 9},{e+ 22)( A ) 


= 1 


1 p (p + q ) ( p + 2q ) 

y + ...... 
3 


= 1 


+ 


( 1 ) 


இப்பொழுது , கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டின் இடப்பக்கம் 


= U , - | A * Us - 1 + + + + U. 
= U ; - + A *E *us+ + % - AE* U . -...... 
- [ 1- + ( * ) + }; ( E ) -.........2 ) 


இதில் அடைப்புக்குள்ளிருக்கும் தொடரை சமன்பாடு ( 1 ) உடன் 
ஒப்பிட , 


p = 1 , q = 2 , 


y 
பு 


2 \ 2 E - 1 

8 


என்று காணலாம் . 


y 
2 


/ 2E 

8 


42 E1 


A 


அல்லது y = 

4 

4E 
P 

1 
மேலும் , 

q 

2 
ஆகவே , கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டின் இடப்பக்கம் 

( 1 + y ) P / q 

A 
1 + 

4E 


- 
( 15 ) 


( 4 E + A 

2-1 / 2 

U. 
4E 


11 


127 


குறியீட்டுச் செயலிகள் 


= 


- [ 4 ( +2) +49) " . 
- [ ( # )" ] " U 
= ( 2 + 4 ) * 7* v . 
- (1+ ) etun 
( 1- $ + $ - 4 +.... 

+ ..... ) . Ux + 218 
1- AUx+212+ 1 ° Ux +112- 


1 


Il 


ģ43 Ux + 1 / 2 + ..... 


A?U:-* + * -Us-1 


மாதிரி (55) 
2 ( Ux - Ux + 1 + U8 + 2 -- Ux + 3 + ......... ) 

1.3 1 
= U3-1- 

2 ! 

82 
என்று காட்டுக ( சென்னை 68 ஏப் . ) 

1.3 1 
வலப்பக்கம் = UL A ? U- + 

Us 
8 

2 ! 
1 -3/2 1.3 A 

-5/2 
. E Us + 

E 
1.8 

2! 82 
-1/2 1 

1.3 A 
U. 1 

+ 
8 E 2 ! 8 E 


-1/2 
= E 

U 


US 


= E 


- 1/2 


EE 


U 


( மாதிரி 44 இலிருந்து ) 


E 


UX 


4 EU42-1 /2 

4E 


-1/2 

U 


(1+ 4 ) 

29 ) 
= 44 +,(E –17 " 

U « [ ( E + 1)2.4. E ]" 

U , ( E + 1) . 4 
2 (1 + E ) U. 


-1/2 


-1 1-1 / 2 


112 


-1/2 
- E 


1/2 

E 


= 


128 


6T 600 # 11 5600f your 


= 2 (1 – E + Eº - E + .........) Us 
= 2:( UR - E Ux + E® Ux - E8 Uz + ..........) 
= 2 ( Us - Us + 1 + Us + 2 - Us + 8 + 


மாதிரி 56 


n 


A Sin x = Sin ( x + 1 ) – Sin x 6T 60T (1360 ASin x p . 51TGT . 

( சென்னை 69 ஏப் . ) 
A Sin x = Sin ( x + 1 ) -Sin x 
= 2 cos ( x + } ) · Sin i 

1 
= 2 Sin Sin 

+ 
2 

2 2 
A2 Sin x = A Sin ( x + 1 ) 
A Sin (x + 1 ) – A Sin x 

1 
= 2 Sin Sin x + 1 + + 
2 

2 2 


TT 


Sin 


1 

+ 
2 2 


] 


= 2 Sin 


2 cos 


Si 


l - ) 

( x + 
2 [ 2 ( x + 

+1+ 7 ) . sin ] 
( 2 Sin ) Sin (x + 1 + 5 + 7 ) 
(2 sin 1) . Sin 

{ x + 2 ( t + 7 )} 
@allura , Au Sin x = ( 2 sin )" sin{x+3 (3 + 3 )} 

( 2 in .)* sin (x+4($+ ) 
A + Sinx=( 2Sin )" sin(x += ({ +7 )} 


= 


A 4 Sin x = ( 2 Sin 


மாதிரி 57 

Uo = 2 , Ui = 7, Ug = 27, U ; = 49, U4 = 32, U5 = 0 67 68 (1360 A5U , 
ஐக் காண்க . 


குறியீட்டுச் செயலிகள் 


129 


3 


2 


இங்கு X- இன் மதிப்புக்கள் 0 , 1 , 2 , 3 , 4 , 5 ஆகும் . எனவே h = 1 . 
A5U . = (E - 1 )5U . 

= (E - 5C , E + 5C , E -5C, E + 5C, E - 1 ) U. 
= ( E" -5 E +10 E - 10 E + 5 E - 1 ) U , 
= , £ , 
= E U - 5 EUo + 10 EU ..- 10 EUo + 5EU - U . 
= U ; -5 U4 + 10 U : -10 Uz + 5UL - U . 
= 0-5 ( 32 ) + 10 ( 49 ) -10 ( 27 ) +5 ( 7 ) -2 
= 0- 160+ 490 - 270 + 35- 2 


= 93 . 


மாதிரி 58 


U = 2 , U ; = 4 , U = 10 , U ; = 22 என்றால் U , இன் மதிப்பென்ன ? 
மொத்தம் 

நான்கு மதிப்புக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன . 
ஆகவே , Ux ஐ மூன்றாம் படியுள்ள ஒரு பல்லுறுப்புக் கோவையாக 
வைத்துக் கொள்ளலாம் . 

ஃ . / \4Ux = 0 

ஃ / 4 U1 = 0 
அதாவது ( E - 1 ) 4 U1 = 0 


2 


E -4 E + 6E -4 E --1 ) U1 = 0 

E U , -4 Eur + 6E U , -4 EU1 + U ; = 0 
அதாவது , U5-4 U4 + 6 Us - 4 U , + U = 0 
கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புக்களை இதில் பிரதியிடவும் . 

22-4 ( 10 ) +6 ( 4 ) -4 Us + 2 = 0 
8-4Us = 0 

Uz = 2 . 


மாதிரி 59 

U. + Us = x , U1 + Ur = y , U , + Us = z , Us + U ; = t என்றால் US 
ஐக் காண்க . 

( சென்னை 64 ஏப் . ) 
U , ஐ ஒரு ஏழாம் படிப் பல்லுறுப்புக் கோவையெனக் கொள்க . 

ஃ . 18U. = 0 . 


பக 


எ -9 


130 


எண்சார் கணிதவியல் 


அதாவது , ( E - 1 ) 8 U. = 0 

(E ° _SC; E + &qzE° _S €€ E ° + SC%E _ SCHE ° + SCE ° _SC + E + 1 ) U , 


= 0 


8 . 


7 


6 


EU . - 8 E U . + 28 E J. - 56 EU . + 70 E U . - 56 EU . + 

28 E U. - 8 E U. + U. = 0 
அதாவது , Ug - 8U, +28 Us - 56 U ; +70 U4-56 U : + 

28Uz -- 801 + U. = 0 
( U. + Us) -8( U1 + UT ) +28( U2 + Us) -56 ( Us + U ; ) + 70U4 = 0 
இப்பொழுது , கொடுக்கப்பட்ட மதிப்புக்களைப் பிரதியிடவும் . 
x - 8 y + 28 2-56 t + 70 Us = 0 
56 t -28 z-+ 8y - x 

701 


பயிற்சி 12 
X(x + 1}(x+ 2) என்றால் AUx- ஐக் காண்க . 


1 


1. Ux = 


2. கீழ்க்கண்ட சார்புகளின் முதல் நிலை வேறுபாடுகளைக் காண்க : 


( i ) e 


( ii ) cos nx 


( iii ) x ( x - 1 ) 3 


என்று காட்டுக . 


3. A log Ux = log (1 + -U3) 

- [ ]= [s) A (a)-f (x) as(e) 
(E ) 


4. A 


g ( x ) g ( x + 1 ) 


5 . 


E ( ex ) 
ex . = ex என்று நிரூபிக்கவும் . 

A2ex 


6. U . = - 4 , U = -2 , U. = 220 , U ; = 546 , Us = 1148 என்றால் Uz , Us 
ஆகியவற்றின் மதிப்புக்களைக் காண்க . 

( 5U . = 0 , AU = 0 என்ற சமன்பாடுகளைத் தீர்க்கவும் . ) 


7 . 


A " Sin ( ax +b)= (2sins ) sin [ax + b + (a+ r) என்று காட்டுக 


( சென்னை 65 ஏப். ) 


8. 12 


[ * ]இன் மதிப்பைக் காண்க . ( சென்னை > 51 ஏப் . , 163 செப் ) 
U x > U + 

( 1 - x ) 


* 3 


9. UX + Uzx2 + Usx3 + ....... = 


x2 AU + 

UL 
( 1 - x ) 2 

( சென்னை 69 செப் . ) 


+ 


+ ............. என்று காட்டுக , 


131 


குறியீட்டுச் செயலிகள் 


+ A2a0 [1 + x ) 


Aan 

( 1 + x ) 2 


anx | 
10. anx - ayx2 + agx - agx4 + ...... = 

1 + X 
என்று காட்டுக. 


( 
( சென்னை 70 ஏப் . ) 


| ... 


11. e * { U0 + xAU.+ * A* U. + ..... } = U. + U ; x + U ; > + 


என்று காட்டுக . 


( சென்னை 69 செப் . ) 


12. f ( x ) என்பது X-இல் ஒரு பல்லுறுப்புக் கோவையென்றால் , 


w 


0 


x ! 


x 
r ! 


2 


2 f ( r ) 
r = 0 


Arf ( 0 ) என்று காட்டுக . 


r = 0 r! 


( சென்னை எம்.எஸ்ஸி . 69 ஏப் . ) 


3.7 பூச்சியத்தின் வேறுபாடுகள் ( Differences of Zero ) 

xP என்ற சார்பில் x = 0 , 1 , 2 , ...... என்று பிரதியிட 0p , 1 , 
2 ,........ என்ற சார்பலன்கள் கிடைக்கின்றன . இச்சார்பலன்களின் 
வேறுபாட்டுப் பட்டியல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 


AXP 


A2xy 


A3xp 


00 


-0 " = 10 


P 


1 


Al - 10 = * 


2 " -1 = AIP 


2 p 
A0 / 0 


2 


] 
2 


A2 ” - A1 - 11" 


3 p 


3 " -2 " = A2 


2 ) 
42 -A1 = / 1 


" * 


2 p 


3 3 


13-12 " = 2 


4 " -3 " . A3 


) 
4 -4 


மேற்கண்ட பட்டியலில் காணப்படும் 10 , 20 , 230 

, 
என்ற முன்வேக வேறுபாடுகள் யாவும் பூச்சியத்தின் வேறுபாடுகள் 
( differences of zero ) என்று அழைக்கப்படுகின்றன .. n ஒரு முழு 


132 


எண்சார் கணிதவியல் 


n p 


எண்ணாகயிருப்பின் / இன் பல்வேறு மதிப்புக்களைக் காணப் 
பயன்படும் வாய்பாடு கீழ்க்கண்டவாறு பெறப்படுகிறது . 


כן 


1 ] 


]] 


n -21) 


12 - 1 ) 


Ax = ( E - 1 ) : 
= E "x " _-CE " X " + » CgE" x -...... 

.. + (-1}nx " 
வேறுபாட்டு இடைவெளியை 1 எனக் கொண்டால் , 
AX = (x + n) "- " C1 (x + n - 1) + " C2( x + n - 2 ) -...... + ( -1 ) " X " 
இப்பொழுது x = 0 என்று பிரதியிட , 
A " 0 = n " - "C;(n - 1)" + Co (n - 2)"-...... + ( - 1) - Inc.-- (1)" 

+ ( - 1 ) " 0 " 
= n _ Ci(n - 1) + Cy ( n -2)" -........ ( - 1)" ni" 
இவ்வாய்பாட்டில் n = 1 , 2 , 3 , .... என்று பிரதியிட பூச்சியத்தின் 
பல்வேறு நிலை வேறுபாடுகளும் கிடைக்கின்றன . எடுத்துக்காட்டாக , 
n = 4 , p = 5 என்று கொண்டால் , 
A 40 " = 4 ° _ 4C , 3 + 46 , 2 " - 4a1 

= 1024-972 - 192-4 


= 240 


n + 1 
A 


குறிப்பு : n- இன் எல்லா முழு எண் மதிப்புக்களுக்கும் 

xn = 0 ஆகையால் n > p ஆகயிருப்பின் " = 0 " 
ஆகும் . p = n ஆனால் , 

A 0 = nv - nCi (n - 1 )" + C ,( n - 2 ) " .. + ( - 1 ) n.1 


n 


p 


3.7.1 பூச்சியத்தின் வேறுபாடுகளின் மடங்குத் தொடர்பு 

( Recurrence relation between differences of zero ) 


n p 


P 


AX = ( x + n )" - " Cl (x + n - 1 ) + rCg( x + n - 2)"-...... 
இப்பொழுது n- ஐ ( n - 1 ) ஆகவும் , P- ஐ ( p - 1 ) ஆகவும் மாற்றவும். 

n -1 p - 1 
AX (x + n = 1) Ju- C (x + n - 2) + 

n - 1C , (x + n - 3 ) 


A * = ( + - ) " 


133 


குறியீட்டுச் செயலிகள் 


இச்சமன்பாட்டில் x = 1 என்று பிரதியிடவும் . 


n - 1 


1-1 


p - 1 
1 


= n ; " - n- 1C1 ( n - 1 ) + n - 1C ) ( n - 2 ) 
= ny -1- ( n - 1 ) ( n - 1 ) -1+ 

- 

2 ! 
- P 

( n - 2) 

2 ! 
: nan -1 1- = n ^ _n (n - 1) n ( n - 2n– 

2( n - 2) 


2 ! 


nº_nC, ( n - 1) ^ + PC ( n - 2 ) ” . 


D 


- 


= / 10 


] ]- 1 


.. A " 0 = nA 

A 


n -1 

1 


= nA 


E0 


= nA ( 1 + A ) 0 

n -1 

= n ( ) + A ) 0 
அதாவது , A "0 " = n ( a 

0 + An ) ) 


-- + A ) 


இம் மடங்குத் தொடர்பு டீ மார்கனின் வாய்பாடு (De 
Morgan s formula ) என்று வழக்கப்படுகிறது . இவ் வாய்பாட்டைக் 
கீழ்க்கண்ட அமைப்பிலும் மாற்றி எழுதலாம் . 


n P 


AO 
n ! 


+ {\20 ) 


-n - 1 
n ( A 0 

n ! 
n - 1 ) -1 
A 0 

n A0 

+ 
( n - 1 ) ! n ! 


n 


r ( n- 1)(n - 2) - . 


3.7.2 A 0 இன் மதிப்புக்களின் பட்டியல் 
A " dº = nº_n ( n - 1 ) + 

2 ! 
n = 0 ஆயின் p- யின் எல்லா முழு எண் மதிப்புக்களுக்கும் 

Ano = A ° 0 = 0 ஆகும் . 
மேலும் , Ax = (x + 1 ) - X 
( 1) " என்ற தொடர்பில் x = 0 

என்று 
பிரதியிட , P- யின் எல்லா முழு எண் மதிப்புக்களுக்கும் 

A0 = 1 = 1 ஆகும் . 

" " 


134 


எண்சார் கணிதவியல் 


மேலும் , n > p ஆனால் An xP = 0 . 
ஆகவே , A = 0 = s 0 = A + = 


0 . 


மேற்கண்ட மதிப்புக்களின் உதவியால் , n , p ஆகியவற்றின் 
பல்வேறு மதிப்புக்களுக்குரிய / 0 - யின் மதிப்புக்களைப் பெறலாம் . 


-- 


3 


இப்பொழுது , A2 0 = n ( Ano " + An -11" ) என்ற மடங்குத் 
தொடர்பைக் கருதுக . 
n = 2, p = 2 ஆனால், A2 * = 2 (/ 20 + 20 

) 

2 ( 0 + 1 ) = 2 . 
n = 2 , p = 3 ஆனால் , 20 

= 2 / 
2 ( 20 + /10 

) 

2 ( 2 + 1 ) 
n = 3 , p = 2 ஆனால் , 130" 3 ( 150 + 20 ) 

= 3 ( 0 + 0 ) 
2 = 3 , p = 3 ஆனால் , 40 ° = 3 (A+ 0 + Ae 0 °) 

3 ( 0 + 2 ) = 6 


= 


= 


= 6 . 


2 


- 


இவ்வாறு 107 இன் எல்லா மதிப்புக்களையும் பெறலாம் . n , p 
ஆகியவற்றின் சில மதிப்புக்களுக்குரிய பூச்சியத்தின் வேறுபாடு 
களின் பட்டியல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 


p 


40" 


/ 20 " 


/ 30 


/140 


A50 " 


1 


1 


0 


0 


0 


0 


2 


1 


2 


0 


0 


0 


3 


1 


6 


6 


0 


0 


4 : 


1 


36 


0 


14 
30 
62 


24 
240 


5 


150 


120 


6 


1 


540 


1560 


1800 


7. 


1 


126 


1806 


8400 


16800 


8 


254 


5796 


40824 


126000 


பட்டியல் 


மதிப்புக்களைக் 


கீழ்க்கண்டவாறு 


மேற்கண்ட 
பெறலாம் . 


குறியீட்டுச் செயலிகள் 


135 


n = 2 , p = 4 க்குரிய வேறுபாடு 10 ஆகும் . இது 4 வது 
நிரையில் ( row ) 3 வது நிரலில் ( column ) உள்ளது . 

3 இதன் மதிப்பு 
14 ஆகும் . இம் மதிப்பைக் கீழ்க்கண்டவாறு பெறலாம் . 204 
இருக்கும் நிரைக்கு முந்திய 3 வது நிரையில் இரண்டாம் மூன்றாம் 
நிரல்களில் முறையே 1,6 என்ற மதிப்புக்கள் இருக்கின்றன . 
மதிப்புக்களின் மொத்தம் 1 + 6 = 7 ஆகும் . இந்த மொத்தமாகிய 
7 ஐ n = 2 ஆல் பெருக்கினால் 20 இன் மதிப்பு 7X2 = 14 என்று 
கிடைக்கும் . இவ்வாறு , 


இம் 


5 


6 


/ 20 = 2 ( 1 + 14 ) = 30 
A 20 = 2 ( 1 + 30 ) = 62 
230 ° = 3 ( 30 + 150 ) = 540 


7 


A40 = 4 (540 + 1560 ) = 8400 


8 


150 = 5 ( 8400+ 16800 ) = 126000 . 
இம் முறையைப் பின்பற்றி / "0" இன் எல்லா மதிப்புக்களையும் 
பெறலாம் . 


இன் 


3.7.3 . பூச்சியத்தின் வேறுபாடுகளின் பயன்கள் 

1. XP ஐப் பூச்சியத்தின் வேறுபாடுகளைப் பயப்படுத்தி 
அடுத்தடுத்த வேறுபாடுகளைக் கொண்ட தொடராக எழுதலாம் . 
எவ்வாறெனில் , 

f( x + nh ) = f ( x ) + " C1 / f ( x ) + " Cg / 2 f ( x ) + ... + r f ( x ) 
இச் சமன்பாட்டில் x = 0 , h = 1 எனப் பிரதியிட்டு n ஐ X ஆக மாற்ற , 

f ( x ) = f (0) + xC ] A f ( 0 ) + XC , e f (0) + ......... + AX f ( 0) . 
இப்பொழுது , f ( x ) = xP எனக் கொண்டால் , 
x = 0 " + xC ; A 0 + xCz_A 20"+ .......+ xc , " 0 , 

p + 1 P 
ஏனெனில் , x = n > p ஆனால் / 0 , 

". 
எல்லாம் பூச்சியமாகையால் மற்ற உறுப்புக்கள் யாவும் மறைந்து 
விடுகின்றன . 

2. பூச்சியத்தின் வேறுபாடுகள் n ! க்கு ஒரு வாய்ப்பாட்டை 
அளிக்கிறது . 
எவ்வாறெனில் , 

A0 " =n_ = C; ( n - 1 ) * " C) ( n - 2 ) " -... + ( -1)^~ n-1" 


p + 2 


136 


எண்சார் கணிதவியல் 


n 


n 


n 


மேலும் / x = n ! ஆகவே , 10 = n ! ஆகவே , 


n 


n 


......... 


n = -- n C1 ( n - 1 ) + a Ca ( n - 2) 

3. சில முடிவுள்ள தொடர்கள் ( finite series ) , முடிவிலாத் 
தொடர்கள் (infinite series ) ஆகியவற்றின் கூட்டுத் தொகைகளைப் 
பூச்சியத்தின் வேறுபாடுகளின் உதவியால் காணமுடியும் . 


4. பூச்சியத்தின் வேறுபாடுகளின் உதவியால் புள்ளியல் 
பரவல்களின் (Statistical distributions ) விலக்கப் பெருக்குத் தொகை 
களைக் ( moments ) காண முடியும் . 

எடுத்துக் காட்டாக , p , q என்பவற்றை முறையே வெற்றி , 
தோல்விகளின் நிகழ் தகவுகளாகக் (probabilities) கொண்ட 

f ( x ) = n Cx px q } -x 
என்ற ஈருறுப்புச் சேர்க்கைப் பரவலைக் ( Binomial distribution ) 
கருதுக . இங்கு p + q = 1 ஆகும் . இப்பரவலில் X இன் மதிப்புக்கள் 
0 , 1 , 2 , 3 , ...... n ஆகும் . இதன் r- ஆம் நிலை விலக்கப் பெருக்குத் 
தொகை ( r -th order moment ) யைக் கீழ்க்கண்டவாறு பெறலாம் . 


பூச்சியத்தை ஆதி ( origin ) யாகக் கொண்ட -ஆம் நிலை 
விலக்கப் பெருக்குத் தொகை 


- 


n 
t r -= 2xr f ( x ) 

0 
= o " f ( 0) +1 f ( 1 ) +2 f ( 2 ) + . + nr f ( n ) 
- 0 f( 0) + E0" f (1) + E " o" f (2)+ ...... + E" 0 "f (a ) 
= [ f ( 0 ) + E f(1 ) + E f( 2)+.....+ E" f ( a ) ] 0 " 

[ qn + E " C , p1 + E nC , (p . + ......E" p "] 0 
= [ qr + rC1 ( Ep ) q + " Cg (Ep) q + ...... (Ep ) ] 0 
= ( " 

( q + Ep ) 0 
= [ q + ( 1 + A ) p ] " / 
== ( q + p + Ap )" 

atpel 
( 1 + PA ) 0 , ஏனெனில் q + p = 1. 

. 


n 


n Y 


0 


1 . 


1 


= 


குறியீட்டுச் செயலிகள் 


137 


2 


இப்பொழுது r = 1 ஆனால் , 
பா ( 1 + p / a 0 
= ( 1 + 1C1 pA + nCr p2 / 2 + .... ) 0 

0 + nCi pA\0+ Ca p2 / 20 + . 
ஆனால் , 10 = 1 ; /20=/30=....= 0 . 
ஆகவே , 11 = 0 + nC1 p • 1 

np . 

. 
r = 2 ஆனால், 
" ) = (1 + pA ) 0 

= ( 1+ Ct_pA + Cap% A2 + -Cs p3 As + .... ) 0 * 
= nC1 p 

A0 + nCype / > 2 0 + » Cyp3 < 30 + ...... 
ஆனால் A 0 = 1 ; / 2 0 " = 2 ; 130 " = 1 + 0 

n ( n - 1 ) 
ஆகவே , ur , 

0 + n p + n . . 

2 ! 
np + n ( n - 1 ) pa 
இவ்வாறு 3 , 4 , 4 5 , .... ஆகியவற்றின் மதிப்புக்களைக் காணலாம் . 
அம் மதிப்புக்களிலிருந்து 12 , 13 , 14 , ......... முதலிய மைய விலக்கப் 
பெருக்குத் தொகைகளைப் ( central moments ) பெறலாம் . 


2 


2 


0 . 


= 


- 


மாதிரி 60 


nil 


n 


ni 


n - 1 


IN 


n ! 


0 + nci / 0 


+ nC , A O 


+ 


+ 


( n - m ) ! 


m + 1 


n + 1 
0 


என்று நிரூபிக்கவும் . 


m + 1 


.M 


m 


- 


இப்பொழுது Ax 

mm ! 
n ! n ! m ! 

nCur m 

m ! = nGM • / Mxm . 
( n - m ) ! m ! ( n - m ) ! 
ஆகவே , கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டின் இடப்பக்கம் 


- 


- 


ma 


n 


n - 1 


= [ / x + " C1 )/ xx + € Ca / x + 

+ nCm 2 


m 


x ] , x = 0 . 


m 


n 


n - 1 


m 


+ ° Can x ] , x = 0 . 


A [ x + IC X + nC, x + 
ஆனால் m > p என்றால் " x " = 0 . 


என்னால் " 


138 


எண்சார் கணிதவியல் 


ஆகவே , 4 


m -1 

n - 2 
= AM X = ...... = Am x = Am 1 = 0 . 


ஆகவே , கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டின் இடப்பக்கம் 


n-1 


n - 2 


n - m - 1 


= An [ xn + nC1 x + vC2 x + .. .. + nCn xm + 

nCm + 1 x + ........ + 1 ] , x = 0 . 
= Am ( x + 1 ) " , x = 0 
= An Exn , x = 0 
= m ( 1 + A ) xr , x = 0 
Am xn + Am + 1 xn , x = 0 

M + 1 
= AM 0 + A 0 

+1 
( m + 1 ) [ AmO + / 0 

m + 1 


n 


n 


n 


1/ 


m + 1 

n + 1 
A 0 


11-1 ) -1 


ஏனெனில் " 0 = n ( " " + A 


m + 1 


மாதிரி 61 


பூச்சியத்தின் வேறுபாடுகளைப் பயன்படுத்தி n க்கு முழு எண் 
மதிப்புக்களைக் கொண்ட n + nC1 ( n - 1 } + PC ? ( n - 2 ) + ... 
என்ற தொடரின் கூட்டுத் தொகையைக் காண்க . 


கொடுக்கப்பட்டுள்ள தொடரை 3 - க்குப் பூச்சிய மதிப்புக் 
கொண்ட கீழ்க்கண்ட தொடராக மாற்றி எழுதவும் . 


n - 1 


n -2 


............... 


n - 1 


n - 2 


( x + n ) + " C1 { x + n - 1 ) 2 + nC ) ( x + n - 2 ) 2 + .......... x = 0 . 
= E " x2 + 2C E " x2 + nC , E x2 + ... 
( E " + = C ; E 

+ ncy E 

+ .......... ) x2 
( E + 1 ) n x2 
= ( 1 + 1 + 1 ) n x2 
= ( 2 + A ) n x2 


= 


n 


n - 1 


1-3) 


= ( 2 + C 2 / + C22 12 + .........) x2 

= 2 " x2 + = C , 2 " -1 / x2 + nc , 2"-2 / 2 x2 + ray 2 A3x2 + ... 
ஆனால் x = 0 ஆகவே , 102 = 1 ; A 20-2 ; A30 = 2+ 0 = 0...... 


குறியீட்டுச் செயலிகள் 


139 


ஆகவே , கொடுக்கப்பட்டுள்ள தொடர் 


n - 1 


n -2 
1+ nC , 2 


= 0 + 1C ) 2 


- 


2 


. 


n-1 
= n . 2 

+ 


n (n - 1) 22 


n -2 


2 


n - 2 
= 2 


[ 2n + n ( n - 1 ) ] 


n- 2 
= 2 


[ n ? + n] 
= n (n + 1 ) 2" 


மாதிரி 62 


1) 


நிரூபிக்க : ( i ) 4 


1 + 1 
0 


n ( n + 1 ) 

2 


/ O 


n 


n 


2 


I n 


( ii ) A0 


( A 


0 + / 

10 )( சென்னை 68 செப். ) 


n + 1 


y 


n - 1 


( i ) / " 0 " = n (A0 

கருதுக . 


] ] -- 1 

+ / 


0 ) என்ற மடங்குத் தொடரைக் 


n + 1 
ஃ 40 


= n ( A "0 " + " 0") 


n - n 


ஆனால் / 0 = n ! 

n + 1 
A " 0 " = n (n ! + / 


n 


n - 1 


0 ) 


n 


= n.n ! + n . 0 
= n.n ! + n ( n - 1 ) [ z () 


n -1 


1-2 -1 
ta 0 ) 


Y - 2 


n-1 
0 


= n.n ! + n ( n = 1 ) [ ( n - 1 ) + / 0 ] 
= n.n ! + n ( n - 1 ) ( n - 1 ) ! + n ( n - 1 ) - 
= n.n ! + n ( n - 1 ) ( n - 1 ) ! + 

n - 3 
n ( n - 1 ) ( n - 2 ) [ A 0 + 0 ] 
= n.n ! + n ( n - 1 ) ( n - 1 ) ! + n ( n - 1 ) ( n - 2 ) ( n - 2 ) ! 


n-2 


* 


n - 3 n - 2 


+ n ( n - 1 ) ( n - 2 ) / 
= n.n ! + n ( n - 1 ) ( n - 1 ) ! + n ( n - 1 ) ( n - 2 ) ( n - 2 ) ! 

+ ....... + n ( n - 1 ) ( n - 2 ) ...... 2.2 ! + n ! 


140 


எண்சார் கணிதவியல் 


= n ! [ n + ( n - 1 ) + ( n - 2 ) + ...... + 2 + 1 ] 

[ n ( n + 1) 
= n ! 

2 
n ( n + 1 ) 

2 


[ 2 ] 


- 


= / 10" n (n + 1) 


2 


n 


n 


n 


n n + 1 

n - 1 
(ii ) / 0 = n [ 1-0 + / 0 ] 

n + 1 

n (n + 1 ) 
ஆனால் ( i ) இலிருந்து - 0 

2 
n ( n + 1 ) n n 

n - 1 n 
ஆகவே , 

A 0 = nA 0 + n / 0 
2 


n n 


1 


n + 1 

n_n 

n -1 

nn ) 
A 0 = A 0 + / 0 
2 

2 
n 

n - 1 
0 

(0 ] 


nn ) 


n 


n + 1 [ / > 0 + / 





3.8 காரணீயப் பெருக்கற் பல்லுறுப்புக் கோவை ( Factorial 
Polynomial ) 

x ( x - h ) ( x - 2 h ) .......... (x- ( p - 1 ) h ] 
என்ற தொடர் பெருக்கற் பலனைக் கருதுக . இதில் p காரணிகள் 
உள்ளன . இந்த P காரணிகளும் h வித்தியாசத்தில் ஒரே சீராக 
( uniformly ) குறைந்துகொண்டே செல்லுகின்றன . இப் பெருக்கற் 
பலனை விரித்தெழுத p- படி பெற்ற ஒரு பல்லுறுப்புக் கோவை 
கிடைக்கும் . இத்தகைய ஒரு கோவை p- படி பெற்ற காரணீயப் 
பெருக்கற் பல்லுறுப்புக் கோவை (Factorial polynomial of degree n ) 
என்று அழைக்கப்படுகிறது . குறிப்பாக h = 1 எனக் கொண்டால் , 

x ( x - 1 ) ( x - 2 )......... [x- ( p - 1 ) ] 
என்ற காரணீயப் பெருக்கற் பலன் கிடைக்கிறது . p காரணிகளைக் 

( p ) 
கொண்ட இப் பெருக்கற் பலன் [x] " அல்லது x என்று குறிக்கப் 
படுகிறது . இவற்றுள் [ x ] என்ற குறியீட்டையே நாம் இங்கு பயன் 
படுத்துகிறோம் . ஆகவே ,, 


[x ] " = x ( x - 1 ) ( x - 2 ) ......... ( x - p + 1 ) 
குறிப்பாக p = 0 எனில் , [ x ] ° = 1 என வரையறுக்கப்படுகிறது . மேற் 
கூறப்பட்ட காரணீயப் பெருக்கத்தின் காரணிகள் குறைந்து 


குறியீட்டுச் செயலிகள் 


141 


கொண்டே செல்வதால் அது “ இறங்குகின்ற காரணீயப் பெருக்கம் 
( descending factorial ) என்று அழைக்கப்படுகிறது . இதைபோல் , 

x ( x + 1 ) ( x + 2 ) ........... ( x + p - 1 ) 
என்ற காரணீயப் பெருக்கம் ‘ ஏறுகின்ற காரணீயப் பெருக்கம் ” 
( ascending factorial ) என்று அழைக்கப்படுகிறது . x- இல் p- படி 
பெற்ற ஏறுகின்ற காரணீயப் பெருக்கம் ( x | " அல்லது X 

| p | 
குறிக்கப்படுகிறது . ஆகவே , 

| p | 

== x ( x + 1 ) ( x + 2 ) .......... ( x + p - 1 ) 


כן 


என்று 


] ] 


3.8.1 [ x] -இன் வேறுபாடுகள் 
வேறுபாட்டு இடைவெளியை 1 எனக் கொண்டால் , 
A [ x ) = [ x + 1] - [ x ) " 
= [ [ x + 1 ) ( x ) ( x - 1 )......... ( x - p + 2)] - 

[ x ( x - 1 ) ( x - 2 ) .......... ( x - P + 1 ) ] 
= x ( x - 1 ) ( x - 2 ) ...... ( x - p + 2 ) 

[ ( x - 1 ) - ( x - p + 1 )] 
= x ( x - 1 ) ( x - 2 ) ......... ( x - P + 2 ) .p 


= P [ x ] 


அதாவது , 


A [ x ] = p [x ]" | 
A2 [x ] = p ( p - 1 ) [ x] 
A * [x ]" = p { p - 1 ) ( p - 2 ) (x ) * 


ஆகவே , 


AY [x ] = p ( p - 1 ) ( p - 2 ) ......... 3.2.1 [x] = 

P ( p - 1 ) ( p - 2 ) .......... 3.2.1 
: A [x ] " = p ! 
3.8.2 [x ] ” - இன் வேறுபாடுகளின் மடங்குத் தொடர்பு 

A [ x ]"= p [x]" - Pi, [x)" 
> [ x]" [ x ] 
pp ! F ( p - 1) ! 


142 


எண்சார் கணிதவியல் 


p -1 


[x+1] [x] - (s)" 


அதாவது , 


p ! 


( p - 1 ) ! 


p - 1 


[ x + 1] [x ] [ x ] | 

+ 
p ! 

( p - 1 ) ! 


p ! 


3.8.3 தலை கீழ்க் காரணீயப் பெருக்கம் ( Reciprocal Factorial ) 


p 


[ x ] = x ( x - 1 ) ( x - 2 ) ...... ( x - P + 1 ) 
என்ற காரணீயப் பெருக்கத்தைக் கருதுக . 


1 ) -1 


- 


: [x ] = x 
[ x ] = x ( x - 1 ) ( x - 2 )........ ( x - p + 2 ) - ( x - p + 1 ) 

= [x ] - ( x - p + 1 ) 
இதில் p = 0 என்று பிரதியிட , 

[ x ] = [ x ] ( x + 1 ) 
அதாவது , 1 = [x ] ( x + 1 ) 


0 


-1 


- [s ] = + 


p = -1 என்று பிரதியிட , 

-1 
[ x ] = [ x ] . ( x + 2 ) 


-2 


1 


அதாவது , 


= [ x ] . ( x + 2 ) 


x + 1 


ஃ [ x ] 


- *+ +2 
இதுபோல் [s]*- * + y ( +2)(x +3) 


பொதுவாக , [ x ] 


1 
( x + 1 ) ( x + 2 ) ...... ( x + p ) 


( + 


1 
[ x + 1 ] P 


இவ்வாறு [ x] " என்பது (x + 1 ] " என்ற காரணீயப் பெருக்கத்தின் 
தலைகீழ் விகிதமாகயிருப்பதால் இது தலைகீழ்க் காரணீயப் பெருக்கம் 
(reciprocal factorial ) என்று அழைக்கப்படுகிறது . இதை எதிர் 


குறியீட்டுச் செயலிகள் 


143 


காரணீயப் பெருக்கம் ( negative factorial ) என்றும் அழைப்பதுண்டு . 
தலைகீழ்க் காரணீயப் பெருக்கத்தின் வேறுபாடுகள் : -- 


- 


A [ x] " = [ x + 1] - ( x) " 
1 

1 
( x + 2 ) ( x + 3 ) .... (x + P + 1 ) ( x + 1) ( x + 2) ......( x + p ) 

( x + 1 ) - ( x + P + 1 ) 
( x + 1 ) ( x + 2 ) ..... ( x + P + 1 ) 

-P 
( x + 1 ) ( x + 2 ) ...... ( x + P + 1 ) 

- ( p + 1 ) 
= -p [ x ] = -p [ x ] 


இதுபோல் , 12 [x] 


-- 


-p ( -p - 1 ) [ x ] 


A3 [x ] 


--- 


-P ( -p - 1 ) ( -p - 2 ) [ x ] 


-) 


குறிப்பு : / [ x ] = -p ( -p - 1 ) ( -p -- 2 ) ...... ( - 2p + 1 ) [ x ] 
ஆகவே , A " [x ] " ஒரு மாறிலியல்ல என்பதைக் கவனிக்கவும் . 


3.8.4 பல்லுறுப்புக் கோவையைக் காரணீயப் பெருக்கமாக 

மாற்றுதல் 
[ x] " என்பது p- படி பெற்ற ஒரு பல்லுறுப்புக் கோவையென்று 
கண்டோம் . ஆகவே , [x ] "- ; [ x ] 27 , என்பன முறையே 
( p - 1 ) , ( p - 2 ) , ....... படிகளைப் பெற்ற பல்லுறுப்புக் கோவை 
களாகும் . ஆகவே , n-படி பெற்ற f (x ) என்ற ஒரு பல்லுறுப்புக் 
கோவையை பல காரணீயப் பெருக்கங்களைக் கொண்டு அமையப் 
பெற்ற ஒரு கோவையாகக் கீழ்க்கண்டவாறு எழுதலாம் . 

f (x) = a + b [ x ] + c [x] + d [x ] + + k [x ] ( 1 ) 
எனக் கொள்க . 


2 


-n - 1 
* A f ( x ) = b + 2c [ x ] + 3d [ x ] + 

+ nk [ x ] 
/ 2f (x ) = 

2c + 3 + 2d [x ] + ......... + n ( n - 1 ) k [ x ] 
A3f ( x ) . = 

3.2d + .......... + n ( n - 1 ) ( n - 2 ) k [ x ] " 


n 3 


144 


எண்சார் கணிதவியல் 


n 


0 


" 


A f ( x ) = k n ( n - 1 ) ( n - 2 ) .......... 3.2.1. [ x] 

= k . n ! 


மேற்கண்ட சமன்பாடுகளில் x = 0 எனப் பிரதியிட , 

f ( 0 ) 
A f ( 0 ) b 

A2f ( 0 ) 
A2 f ( 0 ) = 2 ! C 

* . C = 

2 ! 


A f ( 0 ) - 

= 3 ! d 


. d 


| 


3f ( 0 ) 
3 ! 


A " f ( 0 ) = n ! k 


. k 


Al f ( 0 ) 

n ! 


இம் மதிப்புக்களைச் சமன்பாடு ( 1 ) இல் பிரதியிட f ( x ) இன் கீழ்க் 
கண்ட காரணீயப் பெருக்கற் கோவை கிடைக்கிறது . 

Af ( 0 ) / 2 f ( 0 ) / \ 3 f ( 0 ) , 
f ( x ) = f ( 0 ) + 

[ x ] + [ x ] + 

2(x) 
1 ! 2 ! 

3 ! 

An f ( 0 ) 
+ ...... + 

. 
n ! 


மாதிரி 63 


10x4 + 9x3 + 5x2 + 7x - 18 என்ற கோவையையும் அதன் 
அடுத்தடுத்த வேறுபாடுகளையும் காரணீயப் பெருக்கின் குறியீட்டில் 
எழுதுக . 

( சென்னை 65 ஏப் . ) 
f ( x ) = 10x4 + 9x3 + 5x2 + 7x - 18 . 


ஒரு நான்காம் படிப் பல்லுறுப்புக் கோவையாகையால் , 

Af ( 0 ) 2 
f ( x ) = f ( 0 ) + [ x ] + 

[ 
2 ! 

3 ! 


3 . 


A + f (0) [ x ] 


+ 


4 ! 


ஆகும் . ஆகவே , f ( 0 ) , / f ( 0 ) , 2 f ( 0 ) , / > 3f ( 0 ) , / 4 f ( 0 ) ஆகிய 
முன்னணி வேறுபாடுகளின் மதிப்புக்களைப் பெறவேண்டும் . இம் 
மதிப்புக்களை , x = 0 , 1 , 2 , 3 , 4 ஆகிய மதிப்புக்களுக்குரிய f ( x ) இன் 

வை 


குறியீட்டுச் செயலிகள் 


145 


மதிப்புக்களின் வேறுபாட்டுப் பட்டியல் அமைத்துக் கீழ்க்கண்டவாறு 
பெறலாம் . 


இப்பொழுது , f ( 0) = -18 

f ( 1 ) = 10 + 9 + 5 + 7-18 = 13 
f( 2 ) = 160 + 72 + 20 + 14-18 = 248 
f ( 3) = 810 + 243 + 45 + 21-18 = 1101 
f ( 4 ) = 2560 + 576 + 80 + 28-18 = 3226 . 


X 


f ( x ) 


Af (x ) 


A f ( x ) 


A8f ( x ) 


/ + f ( x ) 


0 


-18 


31 


1 


13 


204 


235 


414 


2 


248 


618 


240 


853 


654 


3 


11011 


1272 


2125 


4 


3226 


ஆகவே , f ( 0 ) = 18 , Af ( 0 ) = 31 , A2 f ( 0 ) = 204 , 43 f ( 0 ) = 414 , 
A4 f ( 0 ) = 240 . 

Af ( 0 ) 
ஃ . f ( x ) = f ( 0 ) + 

[ x ] + 

( 0) 

[ 
2 ! 

3 ! 


2 


A fO [x]+ A*f(0) 


A +f (0)[x] - 


4 ! 


= -18 + 31 [ x ] + 29+ [x] + +1+ [x)" + 240 [x ) 


3 


2 . 


-18 + 31 [ x ] + 102 [ x ] + 69 [ x ] + 10 [x]*. 
அதாவது , f( x ) = 10 [x] * + 69 [x] + 102 [x] + 31 [ x ] - 18 . 

இக் கோவையின் அடுத்தடுத்த வேறுபாடுகளை / [ x] ° = p [ x ] 
என்ற வாய்பாட்டின் துணைகொண்டு கீழ்க்கண்டவாறு பெறலாம் . 


3 


8 


A f( x ) = 40[ x] +207[ x] +204 [x ] +31 

A2 f(x) = 120 [ x ] +414 [ x ] +204 
எ -- 10 


2 


146 


எண்சார் கணிதவியல் 


/ f ( x ) = 240[ x ] +414 
A4 f ( x ) = 240 

A5f (x ) - அதற்கு மேற்பட்ட நிலை வேறுபாடுகளும் பூச்சிய 
மாகின்றன . 


மாற்று முறை : 


4 


[ x ] இல் X , ( x - 1 ) , ( x - 2 ) , ( x - 3 ) என்ற காரணிகள் 

ணிகள் அடங்கி 
யிருப்பதால் f ( x ) ஐ இக் காரணிகளால் அடுத்தடுத்து தொகு 
முறையில் வகுத்தால் பல்வேறு காரணீயப் 

பெருக்கங்களின் 
குணகங்கள் கிடைக்கின்றன . 


0 


1-0 


9 
O 


5 
0 


7 
0 


-18 

0 


1 


10 


50 
- 


-18 


9 
10 


5 
19 


7 
24 


2 


10 


31 


191 
20 


24 
78 


3 


10 


59 
30 


102 


10 


69 


10 


மேற்கண்ட வகுத்தலில் கிடைக்கப் பெற்ற 10 , 69 , 102 , 31 , - 18 
என்பன முறையே [ x ] 4, [ x ] 3, [ x ] 2, [ x ] 1 , [ x ] ° ஆகியவற்றின் 
குணகங்களாகும் . ஆகவே , 


3 


2 


f ( x ) = 10 [x ] + 69 [ x] + 102 [x ] + 31 [ x ] - 18 . 
இம்முறை முந்திய முறையை விட எளிதான முறையாகும் . 


மாதிரி 64 

p ( x ) என்ற ஒரு மூன்றாம் படிப் பல்லுறுப்புக் கோவை ( 0 , -1 ) , 
( 1 , 1 ) , ( 2 , 1 ) , ( 3 , -2 ) என்ற புள்ளிகளின் வழியே செல்லுகிறது . 
P ( 1-2 ) இன் மதிப்பைக் காண்க . 

( சென்னை 69 ஏப் . ) 


X இன் மதிப்பு 0 , 1 , 2 , 3 என்றால் p ( x ) இன் மதிப்புக்கள் 
முறையே -1 , 1 , 1 , -2 என்று கொடுக்கப்பட்டுள்ளது . ஆகவே , 


குறியீட்டுச் செயலிகள் 


147 


p ( x ) இன் வேறுபாட்டுப் பட்டியல் அமைத்து அதன் உதவியால் 
p ( x ) ஐ ஒரு காரணீயப் பெருக்கற் கோவையாக எழுதலாம் . 


x 


P ( x ) 


/ p ( x ) 


/ 2p ( x ) 


13p ( x ) 


0 


- 1 


2 


1 


1 


1 


-2 


0 


- 1 


2 


1 


- 3 


3 


-2 


p ( x ) ஒரு மூன்றாம் படிப் பல்லுறுப்புக் கோவையாகையால் , 
p ( x ) = p ( 0 ) + 

(0 ) 
[ x ] + 

( 0) / p ( 0 ) 

[ x ] + 
1 ! 2 ! 

3 ! 
( -2 ) 

( 
= -1 + 2 [ x ] + " 

] 
2 

( 
= -1 + 2x- [ x] - ! [x )". 
p ( 1-2 ) = - 1 + 2x ( 1-2 ) -[ 1•2] -1 [1-2 ] 

= -1 + 2.4- ( 1 • 2 ) ( 1-2-1 ) -1 ( 1-2 ) ( 1-2-1 ) ( 1 • 2-2 ) 
= -1 + 2-4- ( 1-2 ) ( 0 • 2 ) -1 ( 1-2 ) ( 0 • 2 ) ( -0.8 ) 
= -1 + 2.4-0.24 + 0.032 

1.192 


? 


3 


மாதிரி 65 

9x2 - 13x + 1 என்பது ஒரு பல்லுறுப்புக் கோவையின் முதல் நிலை 
வேறுபாடு என்றால் அக் கோவையைக் காண்க . 


முதலில் 9x2 - 13x + 1 ஐ காரணீயப் பெருக்கின் குறியீட்டில் 
எழுதவும் . ஆகவே , X , X - 1 , ஆல் தொகு முறையில் வகுக்கவும் . 


0 


9 


-13 

0 


1 
0 


1 


9 


-13 


1 


9 


9 


9 


148 


எண்சார் கணிதவியல் 


2 


2 


9x - 13x + 1 = 9 [ x ] -4 [ x ] +1 
இது f ( x ) இன் முதல் நிலை வேறுபாடு எனக் கொள்க . 


2 


அதாவது , A f ( x ) = 9[ x ] -4 [ x ] +1 


= 


+ 


9 :" _ 4F\ + F1 +4 ( k ஒரு மாறிலி ) 
[ 

. 
குறிப்பு : A [x] = (p + 1) [ x) ". 


31 


= 3 [ x ] - 2 [ x ] + [ x ] + k . 


+1 


ஃ [ " ] 


(x ) = 4 / x ) " + 


p + 1 


பயிற்சி 13 
1. y = 2x3 - x + 3x + 1 என்றால் x = 0 , 1 , 2 , 3 , 4 , 5 க்குரிய y- இன் மதிப்புக் 
களைக் கணக்கிட்டு வேறுபாட்டுப் பட்டியல் அமைக்கவும் . -இன் இரண்டாம் 
நிலை வேறுபாடு 12x + 10 என்று காட்டவும் . 


2. f ( x ) = 3x3 + x2 + x + 1 ஐ ax ( x - 1 ) ( x - 2 } + bx ( x -- 1 ) + cx + d என்ற 
அமைப்பில் எழுதுக . x = 0 , 1 , 2 , 3 , 4 , 5 க்குரிய f ( x ) இன் மதிப்புக்களை எழுதி 
வேறுபாட்டுப் பட்டியலை அமைத்து நான்காம் நிலை வேறுபாடுகள் யாவும் 
மறைகின்றன எனக் காட்டுக . 


n 


3. [ x ] = x ( x - 1 ) ( x - 2 ) ..... { x -- n + 1) ஆனால் ஓரோர் அலகு மாறுதல் 
களுக்கு - [ x ] = n [ x ] என நிறுவுக . அதையொட்டி , Ux = x3 + 3x + 5 என்ற 
சார்புக்கு x = 2 என்ற மதிப்பிற்குரிய A UK , A PUR, AUX காண்க . U ஜ்க்கு x = 0 
முதல் x = 4 வரை வேறுபாட்டுப் பட்டியல் எழுதிச் சரிபார்க்க . 

( மதுரை 71 ஏப் . ) 


4. 3 , 14 , 39 , 84 , 155 , 258 என்ற தொடரின் வேறுபாட்டுப் பட்டியலை 
அமைத்து அத்தொடரின் 10 - வது உறுப்பினைக் காண்க . 


5. x4-12x3 + 42x2 - 30x + 9 என்ற சார்பினைக் காரணீயப் பெருக்கின் 
குறியீட்டில் எழுதுக . 

( சென்னை 34 ஏப் . , 66 செப் . ) 
6. கீழ்க்கண்ட சார்புகளைக் காரணீயப் பெருக்கின் குறியீட்டில் எழுதுக . 

( i ) x4-3x2 + 2x + 6 
( ii ) 11x4 + 5x + 2x2 + x -- 15 


7. f ( 0 ) = - 3 , f ( 1 ) = 6 , f ( 2 ) = X , f ( 3 ) = 12 என்றால் f ( x ) இன் மூன்றாம் நிலை 
வேறுபாடுகள் மாறிலி எனக் கருதி f ( 6 ) ஐக் காண்க . 

8. A (5x4 + 6x + x? -x + 7) = 20 [ x ] +108 [ x ] ? + 108 [x ] +11 எனக் காட்டுக 


149 


குறியீட்டுச் செயலிகள் 


9. ஒரு சார்பின் முதல் நிலை வேறுபாடு x + 3x2 + 5x + 12 என்றால் அச் 
சார்பினைக் காண்க . 


n r 

n r- ! 

n - 1 r - 1 
10. A x = ( x + n ) A x + n A 

என நிரூபிக்க . 

( சென்னை 234 செப் . ) 
n ] +1 

n - 1 P 
11. A 1 = ( n + 1 ) / 1 +1 / 1 என நிறுவுக . 


r 


1 


12 . 


2 [ x + i ]" = 


{ [x +r + 1]"* [x]"+ } என்று நிரூபிக்க . 


i = 0 


n + 


( சென்னை 30 செப் . ) 


4. சம இடைச் செருகல் 
( Interpolation with equal intervals ) 


4.1 இடைச் செருகல் ( Interpolation ) 

பொதுவாக x- ஐச் சார்பின் மாறியாகவுடைய y = f ( x ) என்ற 
சார்பலன் கூட்டல் , கழித்தல் , பெருக்கல் , வகுத்தல் , வர்க்கப் 
படுத்தல் , ....... போன்ற செயலிகளை ( operators ) யுடைய இயற் 
கணிதச் சார்பாகயிருப்பின் x- இன் மதிப்புக்களுக்குரிய y- இன் 
மதிப்புக்களை இச் செயலிகளைச் செயல்படுத்துவதன் மூலம் மிகச் 
சரியாகப் பெறலாம் . ஆனால் , y = log x போன்ற சார்பலன்களில் 
X- இன் மதிப்புக்களுக்குரிய y- இன் மதிப்புக்களைச் சாதாரண எண் 
கணிதச் செயலிகளின் மூலம் காண இயலாது . எனவே இத்தகைய 
சார்பலன்களின் மதிப்புக்களைக் காண , X- இன் சில குறிப்பிட்ட 
மதிப்புக்களுக்குரிய 

y-இன் 

மதிப்புக்களடங்கிய பட்டியலின் 
உதவியை நாம் நாடவேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது . 
உதாரணமாக , 

y = log10 x 
2.0 

0.30103 
2.1 

0.32222 
2.2 

0.34242 
2.3 

0.36173 
2.4 

0.38021 
2.5 

0-39794 
2.6 

0.41497 
என்ற மடக்கைப் பட்டியலைக் ( logarithmic table ) கருதுக . இப் 
பட்டியலிலிருந்து , அதில் கொடுக்கப்பட்டுள்ள X- இன் மதிப்புக்களுக் 
குரிய y- இன் மதிப்புக்களைப் பெறலாம் . ஆனால் பட்டியலில் 
கொடுக்கப்பட்டுள்ள X- இன் ஏதாவது இரண்டு அடுத்தடுத்த 
மதிப்புக்களுக்கிடையிலுள்ள ஏதாவது ஒரு மதிப்புக்குரிய y-இன் 


சம இடைச் செருகல் 


151 


மதிப்பைப் பட்டியலிலிருந்து 

பெற இயலாது . 

உதாரணமாக 
x = 2-34 க்குரிய y- இன் மதிப்பை இப்பட்டியலிலிருந்து பெற முடியாது . 
இத்தகைய இடை மதிப்புக்களை இடைச் செருகல் கொள்கை ( Theory 
of interpolation ) யின் மூலம் பெற முடிகிறது . இவ்வாறு சில 
குறிப்பிட்ட சார்பின் மாறிகளும் , அவற்றிற்குரிய சார்பலன்களும் 
கொடுக்கப்பட்டுள்ள . ஒரு பட்டியலிலிருந்து ஏதாவது இரண்டு 
அடுத்தடுத்த சார்பின் மாறிகளுக்கிடையிலுள்ள ஏதாவது ஒரு 
மதிப்புக்குரிய சார்பலனின் மதிப்பைப் பெறும் முறைக்கு இடைச் 
செருகல் ( Interpolation ) என்று பெயர் . அந்த இடை மதிப்பைப் 
பெறப் பயன்படும் சூத்திரத்திற்கு இடைச் செருகல் வாய்பாடு 
(Interpolation Formula ) என்று பெயர் . இதுபோன்று , பட்டியலில் 
கொடுக்கப்பட்டுள்ள X-இன் மதிப்புக்களுக்கு வெளியேயுள்ள 
( 2.7 , 2-8 , ...... போன்ற ) ஏதாவது ஒரு மதிப்புக்குரிய y- இன் 
மதிப்பையும் இடைச் செருகல் முறையில் காணலாம் . இவ்வாறு 
பட்டியல் வரிசைக்கு வெளியேயுள்ள மதிப்புக்களைக் காணும் 
முறைக்கு புறச் செருகல் ” ( Extrapolation ) என்று பெயர் . 
குறிப்பாக , வெவ்வேறு காலங்களை X- இன் மதிப்புக்களாகவும் அக் 
காலங்களுக்குரிய மதிப்புக்களை y- இன் மதிப்புக்களாகவும் கொண்ட 
ஒரு காலத் தொடரில் ( Time - Series ) X- இன் வருங்கால மதிப்புக் 
களுக்குரிய y- இன் மதிப்புக்களைப் புறச் செருகல் மூலம் மதிப்பிடலாம் 
உதாரணமாக , 1931 , 1941 , 1951 , 1961 , 1971 - ம் ஆண்டுகளில் நம் 
நாட்டின் மக்கட் தொகையின் மதிப்புக்களடங்கிய பட்டியலிலிருந்து 
1972 , 1973 , 1981 ஆகிய ஆண்டுகளின் மக்கட் தொகைகளைப் புறச் 
செருகல் மூலம் மதிப்பிடலாம் . இவ்வாறு வருங்கால மதிப்புக்களை 
முன்னதாக மதிப்பிடப் பயன்படுவதால் புறச் செருகல் முறை 
முன் கணிப்பு ( Forecasting ) என்றும் வழங்கப்படுகிறது . 


4.2 இடைச் செருகலில் மேற்கொள்ளப்படும் தற்கோள்கள் 

( Assumptions in Interpolation ) 

( i ) x- இன் ஏதாவது இரண்டு மதிப்புக்களுக்கிடையே f ( x ) இன் 
மதிப்புக்களில் திடீர் ஏற்றமோ அல்லது திடீர் இறக்கமோ இல்லை 
என்று கொள்ளப்படுகிறது . 


( ii ) f ( x ) இன் ஏற்ற இறக்கங்கள் ஒழுங்காகவும் , ஒரே சீராகவும் 
இருப்பதாகக் கொள்ளப்படுகிறது . 


மேற்கண்ட தற்கோள்களின் அடிப்படையில் இடை மதிப்புக் 
களைக் காணப் பயன்படும் இடைச் செருகல் வாய்பாடுகள் பல உள . 
அவற்றை இரு வகையாகப் பிரிக்கலாம் . ( i ) சம இடைச் செருகல் 
வாய்பாடுகள் (ii ) அசம இடைச் செருகல் வாய்பாடுகள் . இவற்றுள் 


152 


எண்சார் கணிதவியல் 


சம இடைச் செருகல் வாய்பாடுகளுள் சில வாய்பாடுகள் மட்டும் 
இங்கு விளக்கப்பட்டுள்ளன , 


4.3 நியூட்டனின் முன் வேக வேறுபாட்டு வாய்பாடு ( Newton s 

formula for forward differences) 
n-இன் எல்லா நேர் முழு எண் மதிப்புக்களுக்கும் f ( x + nh ) 


= f (x) + ( H ) af (x)+ (2 ) a®f(x)+........+4" f ( x ) 


நிரூபணம் : 

நியூட்டனின் வாய்பாடு n = m என்ற முழு எண் மதிப்புக்கு 
மெய்யாகிறது எனக் கொள்வோம் . ஆகவே , 


F ( x + mh ) = f (s)+ ( ] } af ( x ) + ( z ) a f(x )+ 


+ Am f ( x ) 


s . f ( x + m + 1h ) = f ( x + mh ) + f ( x + mh ) 


=[ r(s)+( 1 ) ar(s)+ ( 2 )a *f(s) .......+A+ f (s)] 
+2 [ f ( x ) + ( 1 ) af ( x ) + ( 2 ) a *f (x)......+ A + f (x)] 
= [ f ( x ) + ( T ) ar ( s ) + ( 2 ) a ? f(x).......... " 

+ 2 = f ( x ) ] 
+ [af(x)+( T ) 2*f(s)+( 2 )] X•r(s)..... 
= f (x )+ [[ T )+1 ]af(x)+ [(z )+ ( T )] d*f(x)....... 


( x ) + ..... + / m + 1 f( x ) 


m 


in 


+ 


+ 


A f ( x ) + ......... + 4m + 1 f ( x ) 


r 


m 


ஆனால் , ( P ) + ( 1) = ( " + ) என அறிவோம் . 

) ) = ("+ ) 
( 2 ) + ( 1 ) = ( " ) , 


m 
1 


+ 


- 


in 
O 


மெய்யாகிறது 


2 A2U . + X ( x - 1 ) ( x - 2 ) 
சம இடைச் செருகல் 

153 
m + Af 

m + 1 
1 

2 
m + 1 
+ 

Lrf ( x ) + ..... .... + Am + 1 f ( x ) 
ஆகவே , நியூட்டனின் வாய்பாடு n = m + 1 க்கும் மெய்யாகிறது 

ன்று காண்கிறோம் . 
ஆனால் , n = 1 என்றால் f ( x + h ) = f ( x ) -- Af ( x ) 
n = 2 என்றால் f ( x + 2h ) = f ( x - h )-+ f ( x + h ) 

= f ( x ) + f ( x ) + A [ f ( x ) + f ( x ) ] 
= f ( x ) + Af ( x ) + Alf ( x ) + / 2 f ( x ) 
= f ( x ) +2 Af ( x ) + 12 f ( x ) 
= f ( x ) + 

2 

f ( x ) --A2 f ( x ) 
ஆகவே , நியூட்டனின் 

வாய்பாடு n = 2 க்கு 
என்பதைக் காண்கிறோம் . எனவே , மேலே காட்டப்பட்டிருக்கும் 
நிரூபணத்தின்படி , நியூட்டனின் வாய்பாடு n = 2 + 1 = 3 க்கும் 
மெய்யாகும் . ஆகவே n = 3 + 1 = 4 க்கும் மெய்யாகும் . இவ்வாறு 
n = 5 , 6 , 7, ..... ஆகிய எல்லா நேர் முழு எண் மதிப்புக்களுக்கும் 
வாய்பாடு மெய்யாகும் . 

குறிப்பு 1. f ( x )க்குப் பதிலாக Ux என்று எழுதினால் , நியூட் 
டனின் வாய்பாடு கீழ்க்கண்ட வடிவில் அமையும் . 
Ux + nh = Ux + nC1 AUx + nce / PUx + ....... + nC ,. / rUx + ... 

........ + ARUR 
குறிப்பு 2 .. பட்டியல் இடைவெளியாகிய -h சிறியதாகவும் 
y = f ( x ) இன் வளைவு பட்டியலின் தொடக்க மதிப்புக்களுக்குப் 
பக்கத்தில் வழவழப்பாகவும் இருந்தால் இவ் வாய்பாட்டை ( a - h , a ) 
என்ற இடைவெளியிலுள்ள x இன் மதிப்புக்களுக்குரிய f ( x ) இன் 
மதிப்புக்களைக் காணப் பயன்படும் புறச் செருகல் வாய்பாடாகவும் 
பயன்படுத்தலாம் . 

குறிப்பு 3. இவ் வாய்பாட்டில் x = 0 , h = 1 என்று பிரதியிட்டு 
n ஐ x ஆகமாற்றினால் கீழ்க்கண்ட மிகவும் பயன்படத்தக்க 
அமைப்பில் நியூட்டனின் வாய்பாடு மாறுகிறது . 


- 


- 


= U. . x - 1) 


2 ! 


3 ! 


A3U + 
... + AXU.. 


154 


எண்சார் கணிதவியல் 


இந்த வாய்பாடு நியூட்டன் கிரிகோரி ( Newton - Gregory ) வாய்பாடு 
என்று அழைக்கப்படுகிறது . 


மாதிரி 66 


U . = - 8 , U = -2 , Uz = 6 , U : = 40 , U4 = 148 என்றால் UK , UA0 
ஆகியவற்றைக் காண்க . 


U. இலிருந்து UA வரை மதிப்புக்கள் கொடுக்கப்பட்டிருப்பதால் 
Ux ஐ ஒரு நான்காம் படிப்பல்லுறுப்புக் கோவையாகக் கொள்ளலாம் . 
கொடுக்கப்பட்டுள்ள 

விவரங்களைக் 

கொண்டு வேறுபாட்டுப் 
பட்டியலை அமைக்கவும் . 


X 


UN 


AUX 


/ 2UK 


AUN 


A4UX 


0 


-8 


6 . 


1 


- 2 


2 


8 


24 


2 


6 


26 


24 


34 


48 


3 


40 


74 


108 


4 


148 


இப்பட்டியலிலிருந்து U. என்ற முன்னணி உறுப்பின் மதிப்பை 
யும் , / U0 , 2\ 2 U. , 300 , A4U . என்ற முன்னணி வேறுபாடு 
களின் மதிப்புக்களையும் எழுதிக் கொள்க . 

U . = - 8 , U. = 6 , / 2 U. = 2 , 3U . = 24 , /4U.=24 . 
நியூட்டன் - கிரிகோரி வாய்பாட்டில் இம் மதிப்புக்களைப் பிரதியிடவும் . 
Ux = U. + xAU . + X( x - 1) /2U.+ ) 
2 ! 

3 ! 
x ( x - 1) ( x - 2 )( x - 3 ) + U .. 
+ 

4 ! 

x ( x - 1 ) ( x - 2 ) 
= -8 + x ( 6 ) + 

- 

( 24 ) 
2 

6 
x (x - 1) (x - 2) (x - 3 ) ( 24 ) 
+ 

24 
- 8 + 6x + x2 - x + 4 ( x3 – 3x2 + 2x ) + ( x4-6x3 + 11x2 - 6x ) 
= x4- 2x3 + 7x - 8 


சம இடைச் செருகல் 


155 


இதையே வாய்பாடாகக் கொண்டு x = 10 என்று பிரதியிட்டால் 
U10 இன் மதிப்பு கிடைக்கும் . 
U10 = 104-2 ( 103 ) + 70-8 

10000-2000 + 70-8 
= 8062 


- 


மாதிரி 67 

கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களிலிருந்து U , இன் மதிப் 
பைக் காண்க . 


U. 


UL 


U , 


U , 


UA 


1 


11 


21 


28 


29 


( சென்னை 69 ஏப் . ) 


முன் வேக வேறுபாட்டுப் பட்டியலை அமைக்கவும் . 


UX 


AUS 


A2UX 


AUX 


A4UX 


0 


1 


10 


1 


11 


0 


10 


-3 


2 


21 


-3 


0 


7 


-3 


3 


28 


--6 


1 


4 


29 


U. = 1 , / U. = 10 , A2 U. = 0 , /3U.=-3 , A4U . = 0 
நியூட்டன் - கிரிகோரி முன் வேக வாய்பாட்டில் இம் மதிப்புக்களைப் 
பிரதியிடவும் . 

1 
U . 

x ( x - 1 ) ( x - 2 ) 

AU . 
2 ! 

3 ! 
x 1 ( 2 
= 1 + x ( 10 ) + ( 0 ) + 

) 
2 
= 1 + 10x- } x ( x - 1 ) ( x - 2 ) 
இதில் x = 9 என்று பிரதியிடுக . 
U9 = 1 + 90- ) ( 8 ) ( 7 ) = - 161 


156 


/ 6 


எண்சார் கணிதவியல் 


மாதிரி 68 
x , U , இன் பட்டியல் பின் வருமாறு : 

1 2 3 4 . 5 
375 414 451 498 546 


Us : 


Us , U25 ஆகியவற்றின் மதிப்புக்களைக் கணக்கிடுக . 

( மதுரை 70 செப் . ) 


X 


AU , 


A2 UN 


AUN 


24UX 


1 


375 


39 


2 


414 


- 2 


37 


12 


3 


451 


10 


- 21 


47 


-9 


4 


498 


1 


48 


5 


546 


இங்கு X இன் மதிப்பு 1 இலிருந்து தொடங்குவதால் U. + ni = U . 
+ nCI AUA + 11 C , / 2UA + n C / 3U + n CA / 4U . +- .......... என்ற 
வாய்பாட்டைப் பயன்படுத்த வேண்டும் . 

a = x இன் முதல் மதிப்பு = 1 
U. ஐக் கணக்கிட , a + nh = 6 எனக் கொள்ளவேண்டும் . 
இங்கு a = 1 , h = 1 .. 1 + n = 6 . n = 5 . 
ஃ Us = U1 + 5C1 AU1 + 5Cg / U1 + 5C , ASU1 + * C , A4U1 

5.4 5.4.3 

5.4.3.2 
375 + 5 ( 39 ) + --2 ) + ( 12 ) + 

1.2 1.2.3 

( -21 ) 

1.2.3.4 
375 + 195-20 + 120--105 
= 575 . 


- 


இதேபோல் U2.5 ஐக் கணக்கிட , 1 + n = 2.5 : n = 1.5 என்று 4 
பிரதியிட வேண்டும் . 

( 
* U2.5 = U1 + 1.5AU1 + 

( 1.5 )( 0.5 ) ( - 0-5 ) ASU 
1.2 . 

1.2.3 
( 1.5 ) ( 0.5 ) ( - 0.5 ) ( - 1-5 ) 
+ 

A4U 
1.2.3.4 


சம இடைச் செருகல் 


157 


( 1.5 ) ( 0.5 ) ( -2 ) + 


- 


( 1.5 ) ( 0-5 ) ( -0.5 ) (12 ) 
= 375 + ( 1.5 ) ( 39) + 

) 
2 

6 
( 1.5 ) ( 0.5) ( -0.5 ) ( -1.5 ) 

( -21 ) 

24 
= 375 + 58.5-0.75-0.75-0.4922 
-- 431.5078 


+ 


மாதிரி 69 

y = 2x3 - x2 + 3x + 1 என்பது ஒரு சார்பு ; x = 0 , 1 , 2 , 3 , 4 , 5 க் 
குரிய y இன் மதிப்புக்களைக் கண்டு , வேறுபாடு பட்டியல் அமைத்துக் 
காட்டுக . அவ் வழியாக , இடைச் செருகல் வாய்பாடு கொண்டு 
x = 8 க்குரிய y இன் மதிப்பைக் காண்க . 

( மதுரை 70 ஏப் . ) 


X 


y = f ( x ) 


Af ( x ) 


A2 f ( x ) 


/ 3 f ( x ) 


A4 f ( x ) 


0 


1 


4 


1 


5 


10 


14 


12 


2 


19 


22 


0 


36 


12 


3 


55 


34 


0 


70 


12 


4 


125 


46 


116 


5 


241 


if ( x ) = f ( 0 ) + x Af ( 0 ) +2 (x - 1) f ( 0 ) + x (x - 1)( x- 2) 

18 f ( 0 ) 
3 ! 

+ .... 
x = 8 , f (0) = 1 , Af ( 0) = 4 , 42 f ( 0 ) = 10 , 13 f ( 0 ) = 12 . 

8.7 8.7.6 
* f (8) = 1 + 8 (4 ) + - 2 ( 10 ) + 

6 
= 1 + 32 + 280 + 672 
= 985 


( 12 ) 


158 


எண்சார் கணிதவியல் 


மாதிரி 70 

கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களிலிருந்து 29 வயதிற்கான 
ஆண்டுப் பிரிமியத்தை மதிப்பிடுக . 


வயது : 


24 


28 


32 


36 


ஆண்டுப் பிரிமியம் : 


1427 1580 1772 1996 

( மதுரை 69 ஏப் . ) 


வயது 


பிரிமியம் 

U 


AUx 


/ 2UX 


/ 3Ux 


24 


1427 


153 


28 


1580 


39 


192 


-7 


32 


1772 


32 


224 


36 


1996 


Us + rh = Ua + n AUe + 


1 ( IA* U.+ = (n-1)(a-2) - U. 


+ 


என்ற வாய்பாட்டில் , a = 24 , h = 4 , a + nh = 29 எனப் பிரதியிடவும் . 
ஃ . 24 + 4n = 29 ஃ n = 5 / 4 = 1-25 

( 1.25 ) ( 0 • 25 ) 
ஃ U2 = 1427 + 1.25 ( 153 ) + 

(39 ) + 
2 
( 1-25 )(0-25 ) ( -0-75) ( -7 ) 

6 


= 1427 + 191.25 + 6.09375 + 1.640625 
= 1625.984375 


மாதிரி 71 

கீழே பட்டியலில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களிலிருந்து 
1896 ஆம் ஆண்டின் மக்கட் தொகையை மதிப்பிடுக . 

ஆண்டு : 1881 1891 1901 1911 
மக்கட் தொகை : 25974 29003 32528 36070 


சம இடைச் செருகல் 


159 


அமைத்து முன்னணி 


முதலில் வேறுபாட்டுப் பட்டியல் 
வேறுபாடுகளைக் காணவும் . 


ஆண்டு 


மக்கள் தொகை 

Ux 


AUX 


AUN 


As Us 


X 


1881 


25974 


3029 


1891 


29003 


496 


3525 


- 479 


1901 


32528 


17 - 


3542 


1911 


36070 


இங்கு a = 1881 , h = 10 , a + nh = 1896 

1881 + 10n = 1896 

* n = 1.5 
U. = 25974 , / \ UA = 3029 , 2U . = 496 , 13 UA = -479 
Us + nh = Ux + nAUS + n (n - 1)/ 2 U. + r (n - 1) (n - 2) 

3U . 
2 ! 

3 ! 
ஃ U1896 = 25974 + ( 1.5 ) ( 3029 ) + 

( 1.5 ) (0.5 ) 

( 496 ) + 
2 
(1-5 ) ( 0.5 ) (-0.5 ) ( -479 ) 

6 
= 25974 + 4543-5 + 186 + 29.94 
= 30733.44 


மாதிரி 72 

கீழ்க்கண்ட பட்டியல் விவரங்களிலிருந்து இரண்டாம் நிலை 
வேறுபாடுகளை மாறிலியாகக் கொண்டு 

மாறிலியாகக் கொண்டு Tx மீச்சிறு ( minimum ) 
மதிப்பாகயிருக்கும்போது X- இன் மதிப்பைக் காண்க . 

1.45 1.46 

1.47 
( 10 + log rx ) : 9.9472677 9.9472397 9.9472539 
x = ( x - 1.45 ) 100 , 


X : 


-- 


Ux = ( 10 + log Tx ) 10 ° 99472000 எனக்கொண்டு , கொடுக்கப் 
பட்டுள்ள 

மதிப்புக்களைச் சுருக்கி எழுதி , கீழ்க்கண்டவாறு 
வேறுபாட்டுப் பட்டியல் அமைக்கவும் . இரண்டாம் நிலை வேறு 


160 


எண்சார் கணிதவியல் 


பாடுகள் மாறிலியென்று கொடுக்கப்பட்டுள்ளதால் மூன்றாம் நிலை 
வேறுபாடுகள் பூச்சியமாகும் . 


X 


Ux 


AUX 


A2UX 


0 


677 


- 280 


1 


397 


422 


142 


2 


539 


x ( x - 1) 


Ux = U. + x AU . + A2 U. 

2 ! 
= 677 + x ( -280 ) + 

x ( x - 1 ) 

( 422) 

2 
= 677-280 x + 211 x2- 211 x 

= 211x2 - 491 x + 677 
ஆனால் வகை நுண் கணிதத்திலிருந்து ( Differential Calculus ) , U. 
என்பது மீச்சிறு மதிப்பைக் கொள்ள வேண்டுமானால் 

OU 
ax 


. 
x = 0 


82UX 


Ox2 


ஆகவும் , ஒரு நேரெண்ணாகவுமிருக்க வேண்டுமென நாம் 
அறிவோம் . ( 9-1ஐப் பார்க்கவும் ) 
இங்கு , 

aux = 422 x - 491 = 0 என்றால் , 
2x 

491 

= 1.163 

422 
02 Ux 
மேலும் 

= 422 = + 


- 


ax? 


ஆகவே x = 1-163 ஆகயிருக்கும்போது UX இன் மதிப்பு மீச்சிறிதாக 
யிருக்கும் . 

ஆனால் x = ( x -- 1.45 ) 100 


100 + 1.45 


= 


1.163 

+1.45 
100 
-0.01163 + 1.45 
= 1.46163 


சம இடைச் செருகல் 


161 


Ux இன் மீச்சிறு மதிப்பு = 211 x2 - 491 x + 677 

= 211 (1.163 )2 - 491 ( 1.163 ) +677 
= 285.392-571-033 + 677 

= 391.359 . 
ஃ ( 10 + log Tx) இன் மீச்சிறு மதிப்பு = 9.9472391359 


பயிற்சி 14 


1. U. = 1 , U1 = 0 , U , = 3 , U = 16 என்றால் U10 இன் மதிப்பென்ன ? 

2. U- = 10 , U = 8 , U , = 10 , U , = 50 என்றால் U. , U ; ஆகியவற்றின் 
மதிப்புக்களைக் காண்க . 

3. U. = 1718 , U ; = 1743 , U , 0 = 1780 , Uz = 1837 என்றால் U , ஐக் கணக்கிடுக . 

4. கீழ்க்கண்ட பட்டியல் மதிப்புக்களிலிருந்து நியூட்டன்- கிரிகோரி வாய்ப் 
பாட்டைப் பயன்படுத்தி y- இன் மதிப்பை X- இல் ஒரு பல்லுறுப்புக் கோவையாகக் 
காண்க . 
-2 -1 0 

1 
y : 

7 4 1 

8 
5. கீழே கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புக்களிலிருந்து U..3 இன் மதிப்பைப் 
பெறுக . 

1 2 3 4 

5 


X : 


- 3 


16 


மாலை 2 


Ux : 10 50 70 80 100 

( சென்னை பி.காம் . " 57 ஏப் . ) 
6. ஒரு குறிப்பிட்ட நாளில் வெவ்வேறு நேரங்களில் எடுக்கப்பட்ட வெப்ப 
நிலை அளவுகள் கீழே தரப்பட்டுள்ளன . அவற்றிலிருந்து காலை 3 மணிக்கும் 
காலை 5 மணிக்குமுள்ள வெப்ப நிலை அளவுகளைக் காண்க , 
நேரம் ( மணி ) : காலை 2 

6 10 
வெப்பநிலை ( ° C ) : 40.2 42.4 51-0 72 : 4 

( சென்னை பி.காம் . 67 செப் , மதுரை பி.காம் . 39 செப் . ) 
7. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலில் X என்பது ஈயமும் துத்தநாகமும் 
கலந்த ஒரு உலோகத்தில் ஈயத்தின் 

ஈயத்தின் சதவீதத்தையும் , 8 என்பது அவ் 
வுலோகத்தின் உருகும் நிலையை ( ° C ) யும் குறிக்கின்றன. 

40 50 60 70 80 90 

184 204 226 250 276 304 
x = 43 ஆக யிருக்கும்போது - இன் மதிப்பைக் கணக்கிடுக . 

( சென்னை 154 செப் . ) 
8. ஒரு வட்டத்தின் விட்டத்தின் ( d ) மதிப்புக்களும் அவற்றிற்குரிய வட்டங் 
களின் பரப்பு ( A ) களும் கீழே பட்டியலில் கொடுக்கப்பட்டுள்ளன . 
d ; 80 

85 90 95 

100 
A : 5026 5674 

6362 7088 7854 
விட்டத்தின் மதிப்பு 82 ஆகயிருக்கும்போது வட்டத்தின் பரப்பைக் காண்க . 

( சென்னை 65 ஏப் . ) 


. 


எ -1 


162 


எண்சார் கணிதவியல் 


9. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் மதிப்புக்களிலிருந்து 28 வயதுக் 
குரிய வருடப் பிரிமியத்தை மதிப்பிடுக . 
வயது : 25 

30 35 40 45 50 
வருடப் பிரிமியம் : 23 

26 30 

35 42 51 
( ரூபாய் ) 


10. கீழ்க்காணும் பட்டியலில் இந்தியாவின் ஒரு மாகாணத்தின் 1901 , 1911 , 
1921 , 1931 ஆகிய ஆண்டுகளின் மக்கட் தொகைகள் கொடுக்கப்பட்டுள்ளன . 
அவற்றிலிருந்து 1924 ஆம் ஆண்டின் மக்கட் தொகையை மதிப்பிடுக . 

1911 
வருடம் : 1901 

! 

1921 1931 . 
மக்கட் தொகை : 2797 2935 3047 3354 
( ஆயிரங்களில் ) 


11. கீழே கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புக்களிலிருந்து நியூட்டனின் இடைச் 
செருகல் வாய்பாட்டைப் பயன்படுத்தி 22 வயதுக்குரிய வாழ்நாளின் எதிர்பார்ப் 
பைக் காண்க . 
வயது 

10 15 20 25 30 35 
வாழ் நாளின் 
எதிர்ப்பார்ப்பு : 35.4 32-2 29.1 26.0 23.1 20.4 
( வருடங்களில் ) 

12. கீழே பட்டியல் படுத்தப்பட்டுள்ள மதிப்புக்களிருந்து log 57.4 இன் 
மதிப்பைக் காண்க . 

log x 
55 1.7404 


56 


1-7482 


57 


1.7559 


58 


1.7634 


cos 21 ° 301 இன் 


13. கீழே 

கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புக்களிலிருந்து 
மதிப்பைக் காண்க . 


cos x 


20 


(0.9397 


22 


0.9272 


24 


0.9135 
0.8988 


26 


14. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் மதிப்புக்களிலிருந்து Sin 52 இன் 
மதிப்பைக் காண்க . 

x ° Sin xº 
45 0.7071 
50 0-7660 
55 0.8192 


60 


0.8660 


சம இடைச் செருகல் 


163 


X 


15. கீழ்க்காணும் பட்டியல் மதிப்புக்களிலிருந்து log 3.442 இன் மதிப்பைக் 
காண்க . 

log x 
3.43 0-5353 
3.44 0-5366 
3.45 0.5378 
3.45 0.5391 


16. கீழ்க்கண்ட விவரங்களைக் கொண்டு f ( 8 ) , f ( 24 ) ஆகியவற்றை 
மதிப்பிடுக . 

6 11 

21 

26 31 
f ( x ) : 25.1 31-8 40.1- 46-8 53.2 63.8 


16 


X : 


x8 


என்ற 

சார்பின் 


x2 
17. y = J . ( x ) = 1 + 

+ 

22 22.42 22,42,62 
மதிப்புக்கள் கீழ்க்கண்ட பட்டியலில் கொடுக்கப்பட்டுள்ளன . 


x | 


0-3 . 


Y 
0.2 

0.9900 

0.9776 
0.4 0.9604 
0.5 

0.9385 : 

0.6 0.9120 
நியூட்டனின் வாய்பாடு மூலம் J. ( 0-1 ) இன் மதிப்பைக் கணக்கிட்டு , அம் மதிப் 
பைக் கொடுக்கப்பட்டுள்ள தொடரிலிருந்து கிடைக்கும் மதிப்புடன் ஒப்பிடுக . 

( சென்னை 167 ஏப் . ) 
18. கீழ்க்கண்ட பட்டியலிலிருந்து x = 1-25 , x = 1-75க்குரிய f ( x ) இன் 
மதிப்புக்களைக் காண்க . 

f ( x ) 

0.198369 
2 0.237702 
3 0.276355 
4 0.314556 
5 0-352274 


-4 


19 கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் விவரங்களிலிருந்து x = 21 க்குரிய 
சார்பலனைக் காண்க . 


20 
22 
24 
26 


y 
0.2293149 
0.2300167 
012307190 
0-2314220 
(0.2321255 
0.2328296 


28 


30 


20. கீழ்க்கண்ட பட்டியலில் 1 ( x ) = Te- 82 ds இன் மதிப்புக்கள் கொடுக்கப் 


متر 


பட்டுள்ளன . 


164 


எண்சார் கணிதவியல் 


M 


I ( x ) 
0.00 0.88622692 
0.01 0.87622724 
0-02 0.86622957 
0.03 0.85623590 
0.04 0.84624822 

0.05 0.83626853 
இடைத் செருகல் முறையில் x = 0 025 க்குரிய 1 ( x ) இன் மதிப்பைக் கணக்கிட்டுக் 
கிடைக்கும் மதிப்பை 
I ( 0 ) -1 ( x ) = x 

+ 

+ .... என்ற 
3 

5.21 7.3 ! 
தொடரிலிருந்து கிடைக்கும் மதிப்புடன் ஒப்பிடுக . 


4.4 . நியூட்டன் - கிரிகோரியின் பின் முக இடைச் செருகல் 

வாய்பாடு ( Newton - Gregory formula for backward interpola 
tion )) 

நியூட்டன் - கிரிகோரியின் முன்வேக வாய்பாட்டில் வேறுபாடுப் 
பட்டியலிலுள்ள முன்னணி உறுப்பும் , முன்னணி வேறுபாடுகளும் 
மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன . எனவே இவ் வாய்பாட்டின் 
மூலம் பட்டியலின் இறுதிச் சார்பலனை அடுத்துள்ள சார்பலன்களின் 
மதிப்புக்களை அவ்வளவு சரியாகக் கணக்கிட முடியாது . இத்தகைய 
மதிப்புக்களை மிகச் சரியாகக் கணக்கிடப் 

பயன்படுவதுதான் 
நியூட்டன் கிரிகோரியின் பின்முக வாய்பாடு . 


a , a + h , a + 2h , .... ... , a + nh ஆகியவற்றை X இன் மதிப்புக் 
களாகக் கொண்ட f ( x ) என்ற சார்பைக் கருதுக . f ( x ) இன் மதிப்புக் 
களைக் கீழ்க்கண்டவாறு பட்டியல் படுத்தலாம் . 


f ( x ) 


a 


a + h 


f ( a ) 
f ( a + h ) 
f ( a + 2h ) 


a + 2h 


a + ( n - 1 ) h 


f ( a + n - 1 h ) 
f ( a + nh ) 


a + nh 


165 


சம இடைச் செருகல் 


இடைச் செருகல் மதிப்புக்களைக் காணப் பயன்படும் f ( x ) இன் 
கோவை X இல் n படி பெற்ற ஒரு பல்லுறுப்புக் கோவையாக யிருக்கும் . 
a க்கும் a + nh க்கும் இடையேயுள்ள X இன் எல்லா மதிப்புக்களுக்கும் 
உரிய f ( x ) இன் மதிப்புக்களை அக் கோவையினின்றும் பெறமுடியும் . 
அக்கோவையை 
f( x ) = A0 + A1 [x- ( a + nh ) ] + A2 [ x- ( a + nh ) ] [x- (a + n- 1 h ] 

+ ....... + An [x- ( a + nh ] ] [x- ( a + n - 1h ] ...... [x - a - h ] 
என்று எழுதலாம் . 
இதில் x = a + nh என்று பிரதியிட , f ( a + nh ) = A ) . 
இப்பொழுது , x = ( a + n - 1 h ) என்று பிரதியிட , 
f (a + n - 1 h ) = A0 + A1 [ a + n - Th- (a + nh )] 

= f ( a + nh ) - A1 h . 

f( a + nh ) - f ( a + n - 1h ) 
A1 

h 





1 


= 


V f ( a + nh ) 


h 


- 


x = (a + n - 2h ) என்று பிரதியிட , 
f ( a + n - 2h) = A0 + A1 [a + n - 2h- ( a + nh ) ] 
+ A2 [a + n - 2h- (a + nh ) ] 

[ a + n - 2h- ( a + n- 1h )] 
f ( a + nh ) + A1 ( -2h ) + A2 ( -2h ) ( -h ) 

f ( a + nh ) - 2A1 h + Az • 2 ! ha 
* 2 ! A2 h2 f (a + n - 2h ) -- f ( a + nh ) + 2A1 h 
= f ( a + n - 2h ) - f ( a + nh ) + 

2 [ f ( a + nh ) - f (a + n - 1h ] 
= f ( a + nh ) - 2 f ( a + n - th ) + f ( a + n- 2h ) 
V2 f ( a + nh ) 

1 
ஃ . A , 

V2 f ( a + nh ) 

2 ! hy 
x = (a + n - 3h ) என்று பிரதியிட , 
f (a + n - 3h ) = A0 + A1 ( -3h ) + A , ( -3h ) { -2h ) + 

A3 ( - 3h ) ( -2h ) ( --h ) 
== A0-3A1 h + 6A , h? - 3 ! Ash . 


- 


எண்சார் கணிதவியல் 


166 


3 ! As h3 = A0-3Azh + 6Azh2 - f ( a + n- 3h ) 

= f ( a + nh ) -3 [ f ( a + nh ) - f ( a + n - 1h )] 
+3 [ f ( a + nh ) - 2 f (a + n -- 1h ) + f ( a + n - 2h )] 

- f (a + n - 3h ) 
= 73 f ( a + nh ) 


ஃ . A3 


= * * f ( a + nh ) 


1 


ஆகவே , An 


7 " f ( a + nh ) 


n 


n ! h 


இம் மதிப்புக்களைப் பிரதியிட நாம் கீழ்க்கண்ட வாய்பாட்டைப் 
பெறுகிறோம் . 


f ( x ) = f ( a + nh ) + 


1 
h . 


V f ( a + nh ) [ x- ( a + nh ) ] 


1 
+ V2 f (a + nh )[x- (a + nh ]] [x- {a + n- ] h] 

2 ! h2 


+ 


- 


1 
+ 

n ! ht 


n 


V " f (a + nh ) [x- (a + nh ] ] [ x- ( a + n - 1h] 

... [x- ( a + h ) ] 


இவ் வாய்பாடு நியூட்டன் கிரிகோரியின் பின்முக இடைச் செருகல் 
வாய்பாடு என்றழைக்கப்படுகிறது . 

x- ( a + nh ) 
இவ்வாய்பாட்டில் 

= t , அதாவது x == a + ( n + h ) t 

h 
என்று பிரதியிட்டால் , வாய்பாடு கீழ்க்கண்ட அமைப்பைப் பெறு 


கிறது . 


1 


-- 


f [ a + n + t ] h ] = f ( a + nh ) + V f ( a + nh ) th 

h 
1 

V2 f (a + nh ) [ th ] [ [ t + 1 ] h ] + 
2 ! hy 


+ 


to 


1 
+ 
n ! he 


V " f (a + nh ) [th ] [ [ t + 1 } h ] ............ 

[ (t + n - 1h) 


சம இடைச் செருகல் 


167 


அதாவது , 

t ( t + 1 ) 
f [ a + ( n + t ] h ] = f(a + nh ) + V f ( a + nh ) + V2 f ( a + nh ) 

1 ! 

21 
t ( t + 1 ) ( t + 2 ) 

73 f ( a + nh ) + 
3 ! 
t ( t + 1 ) (t + 2 ) ...... (t + n - 1) 
--- 

7 " f ( a + nh ) . 
n ! 


+ 


y = f ( x ) இன் வளைவு பட்டியலின் இறுதி மதிப்புக்களுக்குப் 
பக்கத்தில் வழ வழப்பாக இருந்தால் இவ்வாய்பாட்டை ( a + nh ) க்கும் 
[ a + ( n + 1 ) h ] க்கும் இடைப்பட்ட மதிப்புக்களைக் காணப் பயன்படும் 
புறச் செருகல் வாய்பாடாகவும் பயன் படுத்தலாம் . 


மாதிரி 73 

கீழ்க்காணும் பட்டியல் மதிப்புக்களிலிருந்து Us இன் மதிப்பைக் 
காண்க . 


Uo 


U1 


U , 


Us 


U. 


U4 
15 


25 


25 


22 


18 


15 


( சென்னை 69 செப் . ) 


U ; என்பது பட்டியலின் இறுதி மதிப்புக்கு அடுத்த மதிப்பாகும் . 
U ; இன் பக்கத்தில் UA இன் வளைவு வழவழப்பாக யிருப்பதாகக் 
கொண்டு , நியூட்டன் கிரிகோரியின் பின் முக வாய்பாட்டைப் புறச் 
செருகல் வாய்பாடாகப் பயன்படுத்தி U இன் மதிப்பைப் பெறலாம் . 
ஆகவே , கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் மதிப்புக்களுக்குப் பின் முக 
வேறுபாட்டுப் பட்டியல் அமைக்கவும் , 


UN 


AUN 


VUR 


T3Ux 


V4UX 


0 


25 


0 


1 


25 


3 


3 


2 


2 


22 


- 1 


0 


- 4 


2 


3 


18 


1 


0 


-3 


2 


4 


15 


3 


Q 


5 


15. 


168 


எண்சார் கணிதவியல் 


இங்கு U5 = 15 , TU ; = 0 , 72U5 = 3 , 73U5 = 2 . நியூட்டன் 
கிரிகோரியின் பின்முக வாய்பாடு வருமாறு : 

t (t + 1 ) 
f [ a + ( n + t} h ] =f (a + nh) ++ v f ( a + nh ) + 

12 f ( a + nh ) 

2 ! 
+ 

+ (c+ 1)[E +2 ) 7 > f ( a + ah ) 
இங்கு a + nh = 5 , h = 1 , 
காணவேண்டிய மதிப்பு U. ஆகையால் a + ( n + t ) h = 5 

a + nh + th = 6 

5 -- t = 6 


t = 1 


:: Uz =U;+ + rus + 1+ 2 = U ,+ 


1.2.3 

V3U ; 
3 ! 


= 


= 15 + 0 + 3 + 2 
20 . 


- 


மாதிரி 74 

கீழ்க்காணும் பட்டியல் மதிப்புக்களிலிருந்து 63 வயதுக்குரிய 
பிரிமியத்தை மதிப்பிடுக . 


50 


55 


60 


65 


வயது ... 
பிரிமியம் .... 


45 
114.84 


96.16 


83-32 


74.48 


68.48 


காணவேண்டிய மதிப்பு பட்டியலின் இறுதி மதிப்பாகிய 65 க்குப் 
பக்கத்திலிருப்பதால் நியூட்டன் .கிரிகோரியின் பின்முக வாய்பாட் 
டைப் பயன்படுத்த வேண்டும் . வேறுபாட்டுப் பட்டியல் கீழே 
கொடுக்கப்பட்டுள்ளது . 


வயது 
X 


பிரிமியம் 

Us 


VUX 


72UX 


TSUx 


V4UX 


4 : 5 


111.84 


151 68 


-சு 


50 


96.16 


5.84 


- 12.84 


-1.84 


55 


83.32 


4.00 


0.68 


8.84 


- 1.16 


60 


74.48 


2.84 


-- 


6.00 


65 


68,48 


சம இடைச் செருகல் 


169 


இங்கு a + nh = 65 , Us = 68.48 , TU ; = - 6.00 , 72Us = 2 • 84 , 

73Us = -1-16 , 74U ; = 0.68 , h = 5 
a + ( n + t } h = 63 
a + nh + th = 63 

65 + 5t = 63 


t = --- 


0.4 .. 


நியூட்டன்.கிரிகோரியின் பின்முச வாய்பாட்டைக் கருதுக . 

t ( t + 1 ) 
t 

PU , + nh + ......... 
1 ! 

2 ! 
t ( t + 1 ) 
V2U65 + 

t ( + 1 
1 ! 2 ! 

3 ! 
t (t + 1 ) (t + 2 ) (t + 3) 74Us 
+ 

4 ! 
0.4 ) 
= 68.48 + 

( -0.4 ) ( 0.6 ) 
( -6 ) + 

( 2.84 ) + 


- 


| 


2 


( -0.4 ) ( 0.6 ) ( 1-6 ) 

( -1-16 ) 
6 


- 


( 0.4 ) ( 0.6 ) ( 1-6 ) ( 2.6 ) 
+ 

24 


(0-68 ) 


= 68.48 + 2.4-0.3403 + 0.07424-0.028238 
= 70.535152 . 


பயிற்சி 15 


1. X இன் மதிப்புக்களுக்குக்கேற்ப y இன் மதிப்புக்கள் கீழ்க்கண்ட பட்டி 
யலில் கொடுக்கப்பட்டுள்ளன . அவற்றிலிருந்து x = 5 க்குச் சரியான y இன் 
மதிப்பைப் பெறுக . 


0 


1 


2 


3 


4 


y 


79 


91 


105 


116 


127 


( சென்னை 67 ஏப் . ) 


2. ஒரு விற்பனை நிலையத்தின் விற்பனைப் பட்டியல் கீழே கொடுக்கப் 
பட்டுள்ளது . 

வருடம் 1915 1920 1925 1930 1935 
துணியின் விற்பனை 125 163 204 238 282 
( இலட்சம் கெஜங்கள் ) 
மேற்கண்ட விவரங்களிலிருந்து 1940 - ஆம் வருட விற்பனையை மதிப்பிடுக . 


170 


எண்சார் கணிதவியல் 


வாழ்வோரின் 


3. கீழ்க்கண்ட உயிர்ப் பட்டியலிலிருந்து 47 வயதில் 
எண்ணிக்கையை மதிப்பிடுக . 

வயது ( வருடங்களில் ) 20 30 40 
வாழ்வோரின் எண்ணிக்கை 51 44 35 

( இலட்சங்களில் ) 


50 


24 


4. ஒரு உயிர்ப் பட்டியலில் 1x என்பது x வயதில் வாழ்ந்து கொண்டிருப் 
போரின் எண்ணிக்கையைக் குறிக்கிறது . 

120 = 512 , !so = 439 , lao = 34f , 150 = 243 
என்றால் , x = 47 க்குரிய 13 இன் மதிப்பைக் காண்க . 


5. ஒரு 

ஒரு வட்டத்தின் விட்டத்தின் ( d ) மதிப்புக்களும் , அவற்றிற்குரிய 
வட்டத்தின் பரப்பின் ( A ) மதிப்புக்களும் கீழே பட்டியலில் கொடுக்கப் 
பட்டுள்ளன . 

d : 80 85 91) 95 

100 
A : 5026 5674 6362 7088 7854 
இவற்றிலிருந்து விட்டம் 96 ஆகயிருக்கும்போது வட்டத்தின் பரப்பைக் காண்க . 


Sin .33 13 30 * இன் 


6. கீழ்க்கண்ட பட்டியல் 

பட்டியல் மதிப்புக்களிலிருந்து 
மதிப்பைக் காண்க . 

Sin xº 

0.5000 
31 

0.5150 
32 

0.5299 
33 

0-5446 
34 

0.5592 


30 


x 


7. ஒரு பொருத்தமான இடைச் செருகல் வாய்பாட்டைப் பயன்படுத்தி , 
கீழ்க்காணும் பட்டியலிலிருந்து log10 98.8 இன் மதிப்பைக் காண்க . 

log10 x 
95 

1.97772361 
96 

1.9822712 
97 

1.9867717 
98 

1.9912261 
99 

1.9956352 


X 


8. கீழ்க்கண்ட பட்டியல் மதிப்புக்களிலிருந்து x = 25 : 5 க்குரிய f ( x ) இன் 
மதிப்பைத் தகுந்த இடைச் செருகல் வாய்பாட்டின் மூலம் மதிப்பிடுக , 

f (x ) 
19 

91.00 
20 

100.25 
21 

110.00 
22 

120.25 
23 131.00 
24 

142.25 
25 

154.00 . 


சம இடைச் செருகல் 


171 


9. கீழ்க்காணும் பட்டியலிலிருந்து 1 33.25 இன் மதிப்பைக் காண்க . 

RX 


X 


29 


3-07232 


30 


31 


32 


3.10723 
3.14318 
3.17480 
3.20753 
3.23961 


33 


34 


10. நியூட்டனின் இடைச் செருகல் வாய்பாடு மூலம் f (2-0305 ) இன் 
மதிப்பைக் காண்க . 

f ( x ) 
2.00 

0.0540 
2.01 

0.0529 
2.02 

0.0519 
2.03 

0.0508. 
2.04 

0.0498 


4.5 விடுபட்ட உறுப்பினை மதிப்பிடல் ( Evaluation of missing term ) 

சம் இடைவெளியுள்ள சார்பின் மாறிகளையும் அவற்றின் சார் 
பலன்களையும் கொண்ட ஒரு பட்டியலில் ஒன்று அதற்கு மேற்பட்ட 
சார்பலன்கள் விடுபட்டிருந்தால் அவைகளை மதிப்பிட கீழே விளக்கப் 
பட்டுள்ள முறையைக் கையாளலாம் . 


a , a + h , a + 2h , .......... , a + nh என்பவை மாறி x- இன் ( n + 1 ) 
மதிப்புக்கள் எனக்கொள்க . y = f (x ) என்பது சார்பலனைக் குறித்தால் 
இந்த ( n + 1 ) சார்பின் மாறிகளுக்குரிய சார்பலன்களின் மதிப்புக்கள் 
f ( a ) , f ( a + h ) , f ( a + 2h ) , f ( a + nh ) ஆகும் . 
இப்பொழுது A = E - 1 என்று அறிவோம் . 
ஆகவே , / " f ( a ) = ( E - 1 ) f ( a ) 

= [ E" --C E + =CgE ........ + ( -1 ) 1 ] f (a ) 
= E " f ( a ) -- " C , E " f ( a ) + C E " f ( a ) - 

+ ( - 1 ) " f (a ) 
= f ( a + nh ) - vC ] f [ a + ( n - 1 ) h ] + 

= Cg f ( a + (n - 2)h] -......... + ( - 1 ) " f (a ). 
வகை (i ) ஒரு சார்பலன் விடுபட்டிருப்பதாகக் கொள்க . 


1-1 


n- 1 


172 


எண்சார் கணிதவியல் 


ஆகவே n சார்பலன்களின் மதிப்புக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன . 
எனவே f ( x ) என்பது ( n - 1 ) படி பெற்ற ஒரு பல்லுறுப்புக் கோவை 
யாகயிருக்கும் . 

. / " f ( a ) = 0 . அதாவது , 
f ( a + nh ) - nCi f [ a + ( n - 1 ) h ] + vCz f [ a + ( n - 2 ) h ] -...... + 
( -1 ) " f (a) = 0 . இச்சமன்பாட்டில் ஒரு உறுப்பின் மதிப்பைத் தவிர 
மற்ற எல்லா உறுப்புக்களின் மதிப்புக்களும் தெரியுமாதலால் , தெரிந்த 
மதிப்புக்களை இச்சமன்பாட்டில் பிரதியிட்டு விடுபட்ட மதிப்பினைக் 
கண்டுபிடிக்கலாம் . 
வகை ( ii ) இரண்டு சார்பலன்களின் மதிப்புக்கள் விடுபட்டுள்ள 

தாகக் கொள்க . 

ஆகவே , ( n - 1 ) சார்பலன்களின் மதிப்புக்கள் கொடுக்கப் 
பட்டிருக்கும் . எனவே f ( x ) ஐ ( n - 2 ) படி பெற்ற ஒரு பல்லுறுப்புக் 
கோவையாகக் கொள்ள வேண்டும் . 


n - 1 


f ( a ) = 0 
. f [ a + ( n - 1 } h ] -n - 1C1 f [ a + ( n - 2 ) h ] + r - 1C , f [ a + ( n - 3 ] h ] - 
.... + ( - 1 ) f ( a ) = 0 

( 1 ) 


m - 1 


n 


... 


மேலும் / f ( a ) = 0 ஆகையால் / f ( a ) = 0 ஆகும் . 
ஃ f ( a + nh ) --ncy f [ a + ( n - 1 ) h ] + rce f [ a + ( n - 2 ) h ] - 

+ ( - 1 ) n f (a ) = () ( 2 ) 
மேலே கிடைக்கப்பெற்ற ( 1 ) , ( 2 ) ஆகிய ஒருங்கமைச் சமன் 
பாடுகளைத் தீர்த்து விடுபட்டுள்ள இரண்டு சார்பலன்களின் மதிப்புக் 
களையும் பெறலாம் . மேற்கண்ட வாய்பாடு ( y - 1 ) n என்ற ஈருறுப்புத் 
தேற்ற விரிவை யொத்திருப்பதால் , இந்த இடைச் செருகல் முறை 
ஈருறுப்புத்தேற்ற விரிவு முறை ( Binomial expansion method ) என்று 
அழைக்கப்படுகிறது . 


மாதிரி 75 
கீழ்க்கண்ட பட்டியலில் விடுபட்டுள்ள உறுப்பினை மதிப்பிடுக . 

f ( x ) 
1 

216000 
2 

226981 
3 
4 

250047 
252144 

( சென்னை பி.காம் . 63 செப் . ) 


5 


173 


சம இடைச் செருகல் 


f ( x ) இன் நான்கு மதிப்புக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன . 
ஆகவே , f ( x ) ஒரு மூன்றாம் படிப் பல்லுறுப்புக் கோவையெனக் 
கொள்க . 


2 . 


ஃ / 4 f ( x ) = 0 . 
x = 1 எனக் கொண்டால் , / 4 f ( 1 ) = 0 ஆகும் . 
அதாவது , ( E - 1) f ( 1 ) = 0 . 

E f( 1 ) _4C , E f (1)++Cz E F ( 1 ) -4Cg E f ( 1 ) + f ( 1 ) = 0 
f ( 5 ) -4 f ( 4 ) +6 f ( 3 ) -4 f ( 2 ) + f ( 1 ) = 0 
( 262144 ) -4 ( 250047 ) +6 f ( 3 ) -4 ( 226981 ) + 216000 = 0 
478144-1938113 + 6 f ( 3 ) = 0 

ஃ 6 f ( 3 ) = 1429969 

f ( 3 ) = 238323.1 


மாதிரி 76 
கீழ்க்கண்ட பட்டியலில் விடுபட்டுள்ள மதிப்புக்களைக் காண்க . 
0 1 2 . 3 4 

5 6 
U , : 0 3 10 34 

209 


X : 


U : -இன் 5 மதிப்புக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன . ஆகவே , Ux 
ஒரு நான்காம் படிப் பல்லுறுப்புக் கோவையெனக் கொள்க . 

: /*U.=0 


அதாவது ( E - 1 ) U. = 0 

EU._5G , EU . + 5C , E U. - 50 , E U. + 5C4E U .-- U. = 0 

U ; -5 U4 + 10 Us - 10 Uz + 5U1 - U . = 0 
பட்டியலிலிருந்து மதிப்புக்களைப் பிரதியிடவும் . 

209-5 U4 + 10 ( 34 ) -10 ( 10 ) +5 ( 3 ) -0 = 0 
209-5 U4 + 340-100 + 15 = 0 
-5 U : + 464 = 0 

464 
ஃ 

= 92.8 


. 


மேலும் AU . = 0 எனக்கொண்டால் , 

( E - 1 ) ° U . = 0 


174 


எண்சார் கணிதவியல் 


அதாவது , E ° U. - 6G , E ° U. + 6C , E U . - GCg E U. + 5CyE US 

- 6C ; EU . + Us = 0 
Us - 6 Us + 15U4-20 U : +15 U : -6 U1 + Us = 0 
பட்டியலிலிருந்து மதிப்புக்களைப் பிரதியிடவும் . 

Us - 6 ( 209 ) +15 ( 92.8 ) -20 ( 34 ) +15 ( 10 ) -6 ( 3 ) + 0 = 0 
U - 1254 + 1392 - 680 + 150-18 = 0 
Us - 1952 + 1542 = 0 

ஃ Us = 410 . 


மாதிரி 77 
கீழ்க்காணும் பட்டியலிலிருந்து log 212 - இன் மதிப்பைக் காண்க . 

log x 
210 

2.3222193 
211 

2.3242825 
212 
213 

2.3283796 
214 

2.3301138 


- 


X 


210 - ஐ X-இன் ஆதியாகக் கொண்டு , X = x - 210 என்றும் 
Ux = log ( X + 210 ) என்றும் எழுதுக . ஆகவே , மாற்றப்பட்ட பட்டியல் 
வருமாறு . 

X 

UU 
0 

2.3222193 
1 

2.3242825 
2 
3 

2-3283796 
2.3304138 


ACONHOX 


Ux- இன் 4 மதிப்புக்கள் கொடுக்கப்பட்டுள்ளதால் , 

A4U . = 0 
அதாவது , ( E - 1) U. = 0 
அதாவது , E U0- 401 E U. + 4Cg E U. - 4Cg EU . + U. = 0 

° * 
U4-4U : +6 U. - 4 U1 + U . = 0 . 
( 2.3304138 ) -4 ( 2-3283796 ) +6 U. - 4 ( 2.3242825 ) 

+ 2-3222193 = 0 
2-3304138-9.3135184 + 6 U , -9.2971300 + 2-3222193 . = 0 
4-6526331 - 18-6106484 + 6Uz = 0 

6 U. = 13.9580153 
Us = 2.3263359 . 


சம இடைச் செருகல் 


175 


1 


பயிற்சி 16 
கீழ்க்காணும் பட்டியலில் விடுபட்ட மதிப்பைக் காண்க . 

0 1 2 3 

4 
f ( x ) : 150 192 241 

374 


2. கீழ்க்காணும் பட்டியலில் x = 4 க்குரிய y- இன் மதிப்பைக் காண்க . 

2 3 4 5 

6 
144 172.8 

248-8 298-5 


X , 


. 


3. கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் பட்டியல் மதிப்புக்களிலிருந்து x = 25 க்குரிய 
y- ன் மதிப்பைக் காண்க. 

5 

10 15 20 25 30 
6 10 12 17 

28 
( சென்னை II பி.இ. 65 செப் . ) 


y : 


4. U. = 580 , U = 556 , U , = 520 , U = 335 ஆயின் பாயின் மதிப்பைக் 
காண்க . 


5. கீழ்க்காணும் பட்டியலில் விடுபட்ட மதிப்பைக் காண்க . 

1 6 11 16 

21 
f ( x ) : 3.84 12- 59 

26.30 32-67 


6. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களைக் கொண்டு 1931 ஆம் வருட 
தின் மக்கட் தொகையை மதிப்பிடுக . 
வருடம் 1911 1921 1941 

1951 
மக்கட் தொகை 

134 139 2391 

362 
( ஆயிரங்களில் ) 

7. ஒரு பொருத்தமான இடைச்செருகல் வாய்பாட்டைப் பயன்படுத் 
கீழ்க்காணும் பட்டியலில் விடுபட்ட மதிப்பைக் காண்க . 
வருடம் 

1950 1955 1960 1965 ) 1970 
துணிகளின் விற்பனை 
250 285 328 

444 
( இலட்சம் கெஜங்கள் ) 

( சென்னை 66 செட் 
8. கீழே கொடுக்கப்பட்டுள்ள புள்ளி விவரங்களிலிருந்து 1911 ஆம் ஆண்டி 
மக்கட் தொகையை மதிப்பிடுக . 
வருடம் 

1881 1891 1901 1921 1931 
மக்கட் தொகை 

363 391 421 467 501 
( இலட்சங்களில் ) 


". 


9. ஒரு பொருத்தமான இடைச்செருகல் வாய்பாட்டின் மூலம் கீழ்க்கண் 
பட்டியலில் விடுபட்டுள்ள மதிப்பைக் காண்க . 

1911 1912 1913 1914 1915 1916 1917 
y : 1331 1728 2197 

3375 4096 

4913 


X : 


10. கீழ்க்கண்ட பட்டியலில் விடுபட்டுள்ள -இன் மதிப்புக்களைக் காண்க 

51 52 53 54 

55 
y :) 3.864 

3.756 3.780 3.803 

3 . 


50 


176 


எண்சார் கணிதவியல் 


11. கீழே பட்டியலில் விடுபட்ட மதிப்புக்களைக் காண்க . 

வருடம் ... 1911 1912 1913 1914 1915 1916 1917 1918 1919 
நிலப் பரப்பு 78.6 78.7 77.7 78.7 

80.6 77-6 78.7 " 
( மில்லியன் ஏக்கர் ) " 


.. 


12. கீழே விடுபட்டிருக்கும் மதிப்புக்களைக் காண்க . 
x : 2.0 2.1 2.2 2.3 

2.4 
y : 0.135 

0.111 

0-100 


2.5 


2.5 


0.082 


0.074 


13. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் விவரங்களைக் கொண்டு 30-34 
வயதுடைய ஒரு தாய்க்குப் பிறக்கும் குழந்தைகளின் சராசரி எண்ணிக்கையை 
மதிப்பிடுக . 
தாயின் வயது 

15-19 20-24 25-29 3i ) -- 34 35-39 40-44 
( வருடத்தில் ) 
குழந்தைகளின் 
எண்ணிக்கை 0.7 2.1 3.5 

5-7 5.8 


14. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களிலிருந்து 1937 - 38 ஆம் ஆண்டில் 
இந்தியாவின் ஏற்றுமதிப் பொருட்களின் மதிப்பைக் காண்க . 

ஏற்றுமதி 
வருடம் 

( ரூபாய் ) 
1933-34 

89 56 32 418 
1934-35 

52 53 74 607 
1935-36 

37 35.58 955 
1936- 37 

27 84 61 129 
1938-39 

23 26 02 668 


15. U. + Us = 1-9243 , 0 , + Ur = 1.9590,0 , + Us = 1.9823 , U : + U ; = 1-9956 
என்றால் U- இன் மதிப்பென்ன ? 

( சென்னை 32 செப் . ) 
16 . U. + Us = 2-37 , UI + U; = 2.92 , U , + U = 3-01 என்றால் U.- இன் மதிப் 
பைக் காண்க . 


5. அசம இடைச் செருகல் 
( Interpolation with unequal intervals ) 


நாம் இதுவரை படித்த இடைச் செருகல் முறைகளில் சம 
இடைவெளிகளில் அமைந்த X இன் மதிப்புக்களுக்குரிய f ( x ) இன் 
மதிப்புக்கள் கொடுக்கப்பட்டிருந்தன ; அவற்றிலிருந்து X இன் 
ஏதாவது ஒரு இடை மதிப்புக்குரிய f ( x ) இன் மதிப்பைக் கணக் 
கிட்டோம் . ஆனால் , கண்டறியப்படும் விவரங்கள் எப்பொழுதும் 
சம இடைவெளிச் சார்பின் மாறிகளுக்குரியானவாக யிருப்பதில்லை . 
எனவே , அசம் இடைவெளிகளில் அமைந்த x இன் மதிப்புக்களுக் 
குரிய f ( x ) இன் மதிப்புக்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் f ( x ) இன் 
ஏதாவது ஒரு இடை மதிப்பைக் காணவேண்டிய தேவை ஏற்படலாம் . 
இவ்வாறு அசம இடைவெளிகளில் அமைந்த விவரங்களிலிருந்து 
f ( x ) இன் இடை மதிப்புக்களைக் காணப் பயன்படும் அசம இடைச் 
செருகல் முறைகளை இங்கு ஆராய்வோம் . 


5.1 . வகுபட்ட வேறுபாடுகள் ( Divided differences ) 

a ) , aj , az , ........ , an என்ற X இன் அசம இடைவெளி மதிப்புக் 
களைச் சார்பின் மாறிகளாகக் கொண்ட f ( x ) என்ற சார்பினைக் 
கருதுக . இங்கு ( ai - an ) , ( ag - ay ) , (as - as ) ,...... , ( an - ax - 1) என்ற 
இடைவெளிகள் சமனற்றவையாகும் . மேற்கூறப்பட்ட சார்பின் 
மாறிகளுக்குரிய சார்பலன்கள் f ( as ) , f ( a ] ) , f ( ag ) , ........ f ( an ) 
ஆகும் . இத்தகைய விவரங்களைப் பட்டியல் படுத்திக் கீழ்க்கண்ட 
வாறு வேறுபாடுகள் காணலாம் . 

அதாவது , இரண்டு அடுத்தடுத்த 
சார்பலன்களின் வேறுபாட்டை , அச் சார்பலன்களுக்குரிய சார்பின் 
மாறிகளின் இடைவெளியால் வகுத்து பட்டியல் வேறுபாடு 
காணலாம் . இவ்வாறு வகுக்கப்பட்ட வேறுபாடு முதல் நிலை 
வகுபட்ட வேறுபாடு ( divided difference of first order ) TOT DJ 
அழைக்கப்படுகிறது . மேலே கொடுக்கப்பட்ட விவரங்களின் 


எ -12 


178 


எண்சார் கணிதவியல் 


. 


வகுப்பட்ட முதல்நிலை வேறுபாடுகள் 
f ( al ) -f( a ) f ( az ) -f ( ai ) 

f ( an ) -f ( an - 1 ) 

ஆகும் . 
ai - an an - al 

an - an - 1 
இவ்வகுபட்ட வேறுபாடுகள் முறையே f ( a ] , al ) , f ( ag , a1 ) , ......... , 
f ( an , an - 1 ) என்று குறிக்கப்படுகின்றன . ஆகவே , 

f ( ai ) - f ( an ) 
f( al , aa ) = 

al - ao 

f ( az ) - f ( ai ) 
f ( ag , al ) = 

agai 
f ( ag, al ) 

f ( ag ) - f ( az ) , 

as - a2 


f ( ax , ax - 1) 


f ( an ) - f (ax - 1 ) 

an - an - 1 


இவ்வகுபட்ட வேறுபாடுகளைக் குறிக்க / என்ற செயலியைப் பயன் 
படுத்துகிறோம் . 


இரண்டு அடுத்தடுத்த முதல்நிலை வகுபட்ட வேறுபாடுகளின் 
வகுபட்ட வேறுபாடு இரண்டாம்நிலை வகுபட்ட வேறுபாடு என்று 
அழைக்கப்படுகிறது . உதாரணமாக , f (al , al ) , f ( ag , ay ) ஆகிய 
வகுபட்ட வேறுபாடுகளின் வகுபட்ட வேறுபாடு காண f ( ag , ay ) 
f ( al , ay ) ஐ ( ag - al ) ஆல் வகுக்கவேண்டும் . இவ்வாறு கண்டு 
பிடிக்கப்பட்ட வகுப்பட்ட வேறுபாடு இரண்டாம் நிலை வகுபட்ட 
வேறுபாடு ( divided difference of second order ) என்று அழைக்கப் 
படுகிறது . இந்த இரண்டாம் நிலை வகுபட்ட வேறுபாடு f ( ag , a1 , al ) 
என்று குறிக்கப்படுகிறது . ஆகவே , 

f ( az , al ) - f( a1 , ay) 
f ( ap , a1 , al ) = 

a2 - an 


f ( ag , ag ) -f ( ag, al ) 
இதுபோன்று , f ( as, ag , al ) == 

as - a1 


f( ay , as ) -f( as, aa ) 
f ( ay , ag , az ) = 

a4 - ag 
இதுபோலவே , மூன்றாம் நிலை வேறுபாடுகள் கீழ்க்கண்டவாறு 
எழுதப்படுகின்றன . 


அசம இடைச் செருகல் 


179 


f ( as, ay , aj , ay ) = f( as , ag, ay ) - f( ag ,ay , al ) 


, 


as - ao 


f ( a4 , as , az , al ) = 


f ( a4 , ag , az ) - f ( ay, az , al ) 

a4 - a1 


வகுபட்ட வேறுபாடுகளின் முதல் , இரண்டாம் , மூன்றாம் , ........ 
முதலிய நிலைகள் முறையே 1 , A2 , A , ..... என்ற செயலிகளால் 
குறிக்கப்படுகின்றன . 


எல்லா நிலை வகுபட்ட வேறுபாடுகளையும் கீழ்க்கண்டவாறு ஒரே 
சீராக எழுதலாம் . 

f ( ai ) -f ( an ) 
f ( ai , a ) 

al -- a ) 
f ( al ) f ( aa ) 
ai - ao al - an 
f ( a ) 

+ 
ao - al al - ao 


= 


f (ai ) . 


f ( at) 


இதுபோல் , f ( a ) , ay ) 


f ( a ) ) 
+ 

ao - al 


al - ao 


ஆகவே , f ( al , aa ) = f ( an , ay ) ஆகும் . 

f ( ag, al ) -f ( a1 , a ) 
f ( ag , ai , a ) = 

ae - ao 
f ( a ) , ay ) f ( al, aa ) 

ag - an a2 - ao 
f ( al , a ) f ( ag , ay ) 

+ 
an - ag 

ap - ao 
1 f ( an ) f ( al ) 

1 f ( ai ) 

f ( az ) 
-- 

+ 
an - a2 [ ao - al al - an a2 - ao | al - ag ag - a1 


|| 


+ 


f ( a ) 
( as - al ) ( as - as ) 


f ( ai ) 
( ao - a1 ) ( a ) -- ag ) 
f ( al ) 

f ( as ) 
+ ( al - az ) ( az - a ) ( ag - aj ) ( as - a ) 
-1 

1 
( a ) -al ) ( an - az ) ( al - ag ) ( ar - an 

f ( ag ) 
( ag - ax ) (as - an) 


= 


f ( a ) 
( a ) -al) ( as - ag) 


+ f ( a ) ( ao - a )(ag - a ) 


+ 


..] 


+ 


1801 


எண்சார் கணிதவியல் 


| 


+ 


f ( a ) 

-a1 + az + al -an 

+ f (ay ) 
( an - a1 ) (a ) -as ) ( a1 - a ) ( al - az ) ( ag - a ) ) 

f ( az ) 
+ 

( ag -- a ) ( az - aa ) 
f( a ) ) f ( at ) 

f ( az ) 

-- 
( an - a1 ) ( an - azT ( ai - an) (ay - az) ( az - al ) ( ag - a ) ) 
இதுபோல் , 
f ( az ) 

f( al ) 
f ( a ), aj , aa ) = 

+ 
( az - al ) ( ag - a ) ( ai - as ) ( a1 -- a ) 

f ( a ) 

( an - aj) (a ) -az ) 
f ( a ), al , aa ) 

f( a ) ) 
இவ்வாறு , f( ay , az , al , aa ) = 

( ao - aj ) ( ao- az ) ( ao- as ) 
f ( ai ) 

f ( ag ) 
+ 

-- 
( al- aa ) ( al - aa ) ( a - as ) ( az - aa ) ( a ) - aj ) ( az - as ) 

f( as ) 
+ 

f ( a ), a1 , az , as ) 
( as - an ) ( as - al ) ( a - ag ) 
என்று காணலாம் . 


+ 


பொதுவாக , f (ax , an - 1 , ..... , 21 , ad ) = f ( ay , 21 , ....... ap - 1 , ax ) ஆகும் . 
வகுபட்ட வேறுபாடுகளின் மாதிரிப் பட்டியல் கீழே 

பட்டியல் கீழே கொடுக்கப் 
பட்டுள்ளது . 


f ( x ) 


Af ( x ) 


A2f ( x ) 


Af (x ) 


ao 


f ( a ) 


f ( a ), aj ) 


al 


f ( at ) 


f ( an , a1 , ay ) 


f (al , as ) 


f ( an , a1 , ag , as ) 


a2 


f ( az ) 


f ( a1 , ag , ag ) 


f ( ap , as) 


f ( ai , ag , ag , ay ) 


as 


f ( ag ) 


f (ag, ag , ay ) 


f ( ag , ay ) 


as 


f ( ay ) 


அசம இடைச் செருகல் 


181 


மாதிரி 78 

கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் விவரங்களைக் கொண்டு 
வகுப்பட்ட வேறுபாட்டுப் பட்டியல் அமைக்கவும் . 


3 


5 


11 


27 
17315 


- 13 


23 


899 


வகுபட்ட வேறுபாட்டுப் பட்டியல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 


X 


f (x ) 


Af ( x ) 


A2 f ( x ) 


A f ( x ) 


3 


- 13 


23 + 13 
5-3 


= 18 


5 


231 


146-18 

= 16 
11-3 


899-23 
11-5 


146 


40- 16 
27-3 


- 


11 


899 


1026-146 

= 401 
27-5 


17315-899 

27-11 


= 1026 


27 


17315 


தேற்றம் 1 . 

f ( x ) = x " இன் n- ஆம் நிலை வகுப்பட்ட வேறுபாடுகள் மாறிலி 
யாகும் . 


நிரூபணம் : f ( x) = x 


. f ( a ), al ) = 


ao" -a1 
an - al 


m -1 
an ta, ao 


n - 1 


+ ....... 


+ al ) 


ஆகவே , f ( a ) , al ) என்பது a ) , a1 இல் ( n - 1 ) படி பெற்ற ஒரு 
* படித்தான ( homogeneous ) சார்பாகும் . 

f ( an , ay ) - f ( al , ag ) 
f ( a ) , aj , az ) = 

apa2 
+ al an + ...... + a," - 1] - [a, "- + ay as 
+ 

ay - a2? 


+ a - 1) 


11 


182 


எண்சார் கணிதவியல் 


- 


n - 1 
an raai 

ao - aa 


(ad 
+ al 


n-2 n - 2 , 

+ 
ao - a2 


-a2 " -2) 


n -2 (an - ag ) 
+ al 

ao - a2 


n- 2 

n -3 
+ agan ) 


= (a , n- 2 


n-4 


+ ...... + az " ) + al ( a,n- 3 

ag + agan 


+ ...... + az3 ) 


n - 2 


+ .... 


+ all 


ஆகவே , f ( an , a1 , az ) என்பது ag , a1 , ag இல் ( n - 2 ) படி பெற்ற 
ஒரு படித்தான சார்பாகும் . 


பொதுவாக , f ( a ) , aj, az , ......... ay ) என்பது ao , a1 , a2, ...... ar இல் 
( n - r ) படி பெற்ற ஒரு படித்தான சார்பாகும் . 


ஆகவே , f ( an, a1 , a2 , ...... , an ) என்பது a ) , a1 , 22 , ....... an இல் 
( n - n ) = 0 படி பெற்ற ஒரு படித்தான சார்பாகும் . அதாவது ஒரு 
மாறிலியாகும் . எனவே , f ( x ) = x " இன் ( n + 1 ) ஆம் நிலை வகுபட்ட 
வேறுபாடுகள் பூச்சியமாகும் என்பது தெளிவாகிறது . 


1 


தேற்றம் 2 . 

n படி பெற்ற ஒரு பல்லுறுப்புக் கோவையின் n . ஆம் நிலை 
வகுபட்ட வேறுபாடுகள் மாறிலியாகும் . 


நிரூபணம் : தேற்றம் ( 1 ) இல் x" இன் n- ஆம் நிலை வகுபட்ட 
வேறுபாடுகள் மாறிலி என்று நிரூபித்தோம் . 


இப்பொழுது f ( x ) = f1 ( x ) + f ? ( x ) எனக் கொள்க . 


an , a1 , az , ....... என்பன X- இன் மதிப்புக்களானால் , 
f (a ) , al ) = 

f (ai ) -f ( aa ) 

ai - ao 
[f1 ( an ) + fe ( al ) ] - [ f1 ( a ) + fg ( a ) ] 

al - ao 
f1 ( a1 ) - f1 ( a ) , f2 ( ai ) -f2 (ai ) 

+ 
al - ao 

ai - ao 
= f1 ( a ) , al ) + fz ( aa , al ) 


அதாவது , ஒரு சார்பு இரண்டு வெவ்வேறு சார்புகளின் மொத்தத் 
திற்குச் சமமானால் , அச்சார்பின் முதல் நிலை வகுபட்ட வேறுபாடு 
அவ்விரு சார்புகளின் முதல் நிலை வகுபட்ட வேறுபாடுகளின் 
மொத்தத்திற்குச் சமமாகும் . 


183 


அசம இடைச் செருகல் 


மேலும் , c என்பது 

ஒரு . 

மாறிலியாகவும் f ( x ) என்பது 
f ( x ) = c f1 ( x ) என்ற அமைப்பிலுமிருந்தால் 

f ( ay ) - f ( a ) ) 
f ( al , al ) 

ai - ao 
cf1 ( at ) -cf1 ( a ) 

ai - an 
f1 ( a ) - f1 ( aa ) 

ai - an 

= cf1 ( a ), al ) 
அதாவது , f ( x ) இன் வகுபட்ட வேறுபாடு , f1 ( x ) இன் வகுபட்ட 
வேறுபாட்டை C- ஆல் பெருக்கிய பெருக்கற் பலனுக்குச் சமமாகும் . 

இப்பொழுது , n படி பெற்ற ஒரு பல்லுறுப்புக் கோவையென்பது 
n , ( n - 1 ) , ( n - 2 ) , 

( n - 2 ) , .......... 3 , 2 , 1 , 0 ஆகிய படிகளைப் பெற்ற பல 
உறுப்புக்களின் மொத்தமாகும் . ஆகவே , ( n - 1 ) , ( n - 2 ) , 
2 , 1 , 0 படிகள் பெற்ற எல்லா உறுப்புகளின் n- ஆம் நிலை வகுபட்ட 
வேறுபாடுகள் யாவும் பூச்சியமாகும் . n படி பெற்ற உறுப்பின் 
n- ஆம் நிலை வேறுபாடு மாறிலியாகும் . ஆகவே , n படி பெற்ற 
பல்லுறுப்புக் கோவையின் n- ஆம் நிலை வேறுபாடுகள் மாறிலியாகும் . 
மேலும் , அப்பல்லுறுப்புக் கோவையின் ( n + 1 ) - ஆம் நிலை வகுபட்ட 
வேறுபாடுகள் பூச்சியமாகும் என்பது தெளிவாகிறது . 


5.2 நியூட்டனின் வகுபட்ட வேறுபாட்டு வாய்பாடு ( Newton s 

divided difference formula ) 

y = f ( x ) என்ற சார்பினைக் கருதுக . a ) , al , a2 , ...... , an என்ற 
X- இன் மதிப்புக்களுக்குரிய f ( x ) இன் மதிப்புக்கள் f ( as ) , f ( ay ) , 
f ( az ) , ...... f ( as ) ஆகும் . a ) , ay , ag , ...... , an எல்லாம் சம இடை 
வெளியில் இல்லையெனக் கொள்க ; அதாவது , ( a1 - al ) , ( ag - aj ) , 
( an - an - 1 ) ஆகியவையெல்லாம் அசம இடைவெளிகளாகும் . 

f ( x ) -f ( aa ) 
இப்பொழுது , f ( x , aa ) = 

X - ao 
f ( x ) = f ( aa ) + ( x - an ) f ( x , aa ) 

( 1 ) 
f ( x , aa ) - f ( a ) , al ) 
இதுபோல் , f ( x , an , a1 ) = 

X - al 
. f ( x , aa) = f ( an , a1 ) + ( x - a1 ) f ( x , an , al ) 
: f ( x ) = f ( a ) + ( x - a ) [ f ( an , ay ) + ( x - al ) f (x , an , a1 ) ] 
= f ( ay ) + ( x - ay ) f ( ap , a] ) + (x- al ) ( x - a1 ) f ( x , an , ay ) 

( 2 ) 


184 


எண்சார் கணிதவியல் 


இதுபோன்று , 
| (x ) = f ( aa ) + ( x - aa ) f ( ad , ay ) + ( x - aa ) ( x - ay ) f ( an , al , az ) 

+ ( x - ac ) ( x - al ) ( x - aa ) f ( x , a ) , a1 , ag ) 


f ( x ) = f ( a ) + ( x - an ) f ( a ) , al ) + ( x - a ) ( x - al ) f ( ag , a1 , ag ) 

+ ( x - al ) ( x - al ) ( x - aa ) f ( a ) , a ] , az , as ) 
+ ( x - an ) ( x - al ) ( x - ag ) ( x -- ag ) f ( an , al , ag , as , ay ) 
+ ........ 

+ (x- al ) ( x - al ) ..... ( x - an ) f ( x , ay , al ,........ an ) 
இவ்வாய்பாட்டில் கடைசி உறுப்பாகிய 

( x - aa ) ( x - al ) ( x - aa ) .......... ( x -an ) f ( x , an , a1 , ....... ay ) 
என்பது Rn + 1 என்று குறிக்கப்படுகிறது . இது f ( x ) இன் மீதி 
உறுப்பு ( remainder term ) எனப்படுகிறது . f ( x ) என்பது ஒரு 
n படி பெற்ற பல்லுறுப்புக் கோவையாயின் f ( x , a ) , al , 
என்ற ( n + 1 ) ஆம் நிலை வேறுபாடு பூச்சியமாகும் . ஆகவே , 

Rn + 1 = 0 ஆகும் . 
* f ( x ) = f ( a ) + ( x - a ) f ( a ) , al ) + ( x - a ) ( x - al ) f ( an , aj , ap ) 

+ ...... + (x - aa ) ( x - ay ) ............ ( x - au -1 ) f ( an , al , an ) 
இதுதான் அசம இடைச் செருகலுக்கு நியூட்டனின் வகுபட்ட 
வேறுபாட்டு வாய்பாடாகும் . இவ்வாய்பாட்டில் , 

f ( an , aj ) = / f ( as) , 
f ( an , al , ag ) = / 2 f ( aa) , 
f ( an , aj , az , ag ) = Af ( aa ) , 


an ) 


f ( ag , a1 , ...... ax-1 ) = Ar-1 f ( as ) , 

f ( an, 21 , ... an ) = Ar f ( an ) 
என்று எழுதினால் , நியூட்டனின் வகுபட்ட வேறுபாட்டு வாய்பாடு 
கீழ்க்கண்ட அமைப்பைப் பெறுகிறது . 
f ( x ) = f ( aa ) + ( x - a ) A f (a ) + ( x - a ) ( x - al ) A2 f ( a ) + 
( x - al ) ( x - al ) ( x - ag ) / 3 f ( a ) + 
+ ( x - a ) ( x - a ) ... 

( x - ay - 1 ) A f ( a ) . 


.. 


குறிப்பு : 

நியூட்டன் - கிரிகோரியின் முன்வேக இடைச் செருகல் வாய் 
பாட்டை நியூட்டனின் வகுபட்ட வேறுபாட்டு வாய்பாட்டிலிருந்து 
கீழ்க்கண்டவாறு வருவிக்கலாம் , 


அசம இடைச் செருகல் 


185 


a ) , a1 , ag , ......., an என்பன h சம இடைவெளியில் இருப் 
பதாகக் கொள்வோம் . 


ஃ . ( ay - a ) = ( az - al ) = ( as - ag ) = .......... 

... = ( ax - ax -1 ) = h . 
ஃ ( ax - ax ) = 2h , ( as - an ) = 3h , ....... ( an - a ) = nh . 

f ( ay ) -f ( aa ) A f ( ao ) 
இப்பொழுது , f ( an , al ) = 

al - ao 

h 
f ( a ) , al ) - f ( al , az ) 
f ( a ) , a1 , ag ) = 

ao - ae 
1 

1 
A f ( a ) A f ( a1 ) 

h 

-2h 
1 

[ / f ( an ) -A f ( ay ) 
2h2 

12hz [ a f ( ai ) - A f ( a )] 
1 

/ 2 f ( a ) ) 
2h2 

1 


3 


= 


2! h2 2 2 f ( a ) 


இதுபோல் , f ( an , a1 a2 , as ) 


- 


1 

A3 f ( ai ) ............ 
3 ! h3 


* f ( x ) = f ( xo + f ( x - ay af(aa)+z } (x-3)(x- ay]X*f ( 46 ) 


+ 


1 

( x - an ) ( x -ay ) ( x - ag ) / 3 f ( as ) 
3 ! h3 
+ . 

1 
+ 

--al ) ( x - al ) .... ( x - ap - 1 ) Ar f ( ay ) 
n ! ha 


இவ்வாறே நியூட்டன் - கிரிகோரியின் பின் முக வாய்பாட்டை 
யும் நியூட்டனின் வகுபட்ட வேறுபாட்டு வாய்பாட்டிலிருந்து வரு 
விக்கலாம் . 


மாதிரி 79 

கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் மதிப்புக்களிலிருந்து அதன் 
சார்பினைக் காண்க . 
U. U1 
11 68 

123 
( சென்னை 69 ஏப் . ) 


U4 


U5 


186 


எண்சார் கணிதவியல் 


வகுபட்ட வேறுபாட்டுப் பட்டியல் அமைக்கவும் . 


U. 


AU . 


AUX 


AUS 


0 


8 


3 


1 


11 


4 


19 


1 


1 


4 


68 


9 


55 


5 


123 


மூன்றாம் நிலை வகுப்பட்ட வேறுபாடுகள் மாறிலியெனக் கொள் 
வோம் . : A4Us = 0 . 
f ( x ) = f ( a ) + ( x - ai ) A f ( a ) + ( x - an ) ( x - al ) Aa f ( an ) 

+ ( x - an ) ( x- al ) ( x - az ) A3 f ( an ) 
= 8 + ( x - 0 ) 3+ ( x - 0 ) ( x - 1 ) 4+ ( x - 0 ) ( x - 1 ) ( x - 4 ) 1 
= 8 + 3x + 4x2 -4x + x3 -5 x2 + 4x 
= x3 - x2 + 3x + 8 . 


= 


மாதிரி 80 
கீழ்க்காணும் பட்டியலில் f (1 ) இன் மதிப்பைக் காண்க. 

0 2 3 6 

7 
f ( x ) : 8565 7904 8305 8507 8804 

( சென்னை 68 செப் .) 


X : 


x 


f ( x ) 


Af ( x ) 


Aef ( x ) 


Af ( x ) 


A4 f ( x ) 


0 


8565 


-330.50 


7904 


243.83 


401.00 


- 54.54 


31 


8305 


-83.42 


11.80 


67.33 


28.17 


6 


8507 


57.42 


297.00 


7 


8804 


அசம இடைச் செருகல் 


187 


நான்காம் நிலை வகுப்பட்ட வேறுபாடுகள் மாறிலியெனக் கொள்க . 


ஃ. f ( x ) = f ( an) + ( x - an ) Af ( aa ) + ( x - al ) ( x - ay ) / 2 f ( a ) 

+ ( x - al ) ( x - al ) ( x - ag ) / > 3 f ( a ) 

+ ( x -- an ) ( x - a1 ) x - ag ) ( x - ag ) // 4 f ( ay ) 
8565+ ( 1 ) ( - 330.50 ) + ( 1 ) ( -1 ) ( 243-83 ) 

+ ( 1 ) ( - 1 ) ( -2 ) ( -54.54 ) 

+ ( 1 ) ( - 1 ) ( -2 ) ( - 5 ) ( 11-80 ) 
= 8565-330.50-243.83-109.08-118.00 
= 7763.59 . 


5.3 மடங்கி வரும் சார்பின் மாறிகளைக் கொண்ட நியூட்டனின் 

OULUUNG (Newton s formula with repeated arguments ) 

an , a1 , a2 , ... , ak - 1 , ak , ak + 1 , ... , an என்ற X- இன் மதிப்புக்களைச் 
சார்பின் மாறிகளாகக் கொண்ட f ( x ) என்ற சார்பினைக் கருதுக . 
இவற்றுள் , aa , a1 , aa ...... ak - 1 என்ற k மதிப்புக்களும் a ) - க்குச் சமம் 
எனக் கொள்க . அதாவது , X- இன் ( n + 1 ) மதிப்புக்களுள் a ) என்ற 
மதிப்பு k தடவை மடங்கி வருகிறது எனக் கொள்க . எனவே , 
நியூட்டனின் வகுப்பட்ட வேறுபாட்டு வாய்பாடு கீழ்க்கண்டவாறு 
மாறுகிறது . 


... 


f ( x ) = f ( a ) + ( x - an ) f ( an, al ) + ( x - a ) ( x - al ) f ( a ), a1 , ag ) 

+ .......... 
+ ( x - a ) ( x - al )...... ( x - ay - 1) f( an, 21 , .. , ax - 1 , ar ) 
+ ( x - a ) ( x- ay ) ...... ( x - ak - 1 ) ( x - ak ) 

f ( an, a1 , .... , ak - 1 , aky ak + 1 ) 
+ 
+ ( x - a ) ( x - a ] ) ... ( x - ak - 1 ) ( x - ax ) ... ( x - ax - 1 ) 

f ( an, ai, ..., aky... ,an ) 


... 


- 


. 


. 


இங்கு a1 = az = ..... = ak - 1 = a ) ; 
.. ( x - al) = ( x - as ) = . 

= ( x - at - 1 ) = ( x - as ) 
.. f( x ) = f( a ) + ( x - a ) f (an, ac ) + ( x - a ) f( an , ao , al ) 

+ .. 
+ ( x - a ) k f ( an, ag , ... , an , ak ) 
+ ( x - ay ) k ( x - ax ) f (an , ag , . . . , ao , ax , ak + 1 ) 
+ 
+ (x - ag ) ( x- az ) ... ( x - an - 1 ) f ( ay, ao , ... , ag , ayy ... , ay ) 


... 


188 


எண்சார் கணிதவியல் 


கொடுக்கப்பட்டுள்ள சார்பு k படி பெற்ற ஒரு பல்லுறுப்புக் கோவை 
யாகயிருப்பின் f ( a ), ay , ... , a ) , ak ) ஒரு மாறிலியாகும் , ஆகவே , 
அதற்கு மேற்பட்ட நிலை வகுபட்ட வேறுபாடுகள் பூச்சியமாகும் . 
ஆகவே , கீழ்க்கண்ட வாய்பாடு கிடைக்கிறது . 
f ( x ) = f ( a ) + ( x - a ) f ( a ), a ) + ( x - a ) f ( a ), an , a ) + 

+ ( x - a ) k f ( a ) , al , ... , an , ak ) 
வ்வாறு , a ) என்ற சார்பின் மாறி பல தடவை மடங்கி வந்தால் 
f ( x ) - ஐ ( x - a ) - இன் படிகள் பெற்ற ஒரு கோவையாக மாற்றி 
எழுதலாம் . 


மாதிரி 81 

மடங்கி வரும் சார்பின் மாறிகளைக் கொண்ட நியூட்டனின் வாய் 
பாட்டைப் பயன்படுத்தி , கீழ்க்கண்ட மதிப்புக்களிலிருந்து f ( x ) - ஐ 
( x - 3 ) - இன் படிகள் பெற்ற கோவையாக அமைக்கவும் . 


X : 


5 


11 


27 


42 


34 


f ( x ) : 


23 


899 


17315 


35606 68510 

( சென்னை 64 செப் . ) 


f ( x ) - ஐ ( x - 3 ) - இன் படிகள் பெற்ற ஒரு கோவையாக அமைக்க 
வேண்டுமாகையால் x = 3 என்பது பல தடவை மடங்கி வரும் சார் 
பின் மாறியாகும் . ஆகவே , முதலில் வகுபட்ட வேறுபாட்டுப் 
பட்டியலை அமைக்கவும் . 


f ( x ) 


Af ( x ) 


A2 f ( x ) 


Af ( x ) 


5 


23 


146 


11 


899 


40 


1026 


1 


27 


17315 


69 


2613 


1 


34 


35606 


100 


4113 


42 


68510 


மேற்கண்ட பட்டியலிலிருந்து மூன்றாம் நிலை வகுபட்ட வேறு 
பாடுகள் மாறிலியென்று அறிகிறோம் . ஆகவே f ( x ) ஒரு மூன்றாம் 
படிப் பல்லுறுப்புக் கோவையாகும் . ஆகவே , x = 3 என்பது மூன்று 


அசம இடைச் செருகல் 


139 


தடவை மடங்கி வரும் சார்பின் மாறியாகக் கொள்ளவேண்டும் . 
நியூட்டனின் வாய்பாட்டைப் பயன்படுத்த f ( 3 , 3 ) , f ( 3 , 3 , 3 ) , 
f ( 3 , 3 , 3 , 42 ) ஆகியவற்றின் மதிப்புக்களைக் காணவேண்டும் . இப் 
பொழுது , x = 3 , 3 , 3 ஆகயிருக்கும்போது A3 f ( x ) - இன் மதிப்புக்கள் 
1 , 1 , 1 ஆகயிருக்கும் . ஆகவே , இம்மதிப்புக்களிலிருந்து பின் 
னோக்கிக் கணக்கிட்டு A f ( x ) , Af ( x ) , f ( x ) ஆகியவற்றைப் படிப் 
படியாகப் பெறவேண்டும் . இவைகளைக் கணக்கிடும் முறை கீழே 
விளக்கப்பட்டுள்ளது . 


முதலில் , மேலே கொடுக்கப்பட்டுள்ள வகுபட்ட வேறுபாட்டுப் 
பட்டியலை அப்படியே எழுதி , X- இன் மதிப்புக்களுக்குக் கீழே 3 , 3 , 3 
என்று ஒன்றின் கீழ் ஒன்றாக எழுதிக் கொள்ளவேண்டும் . அவை 
களுக்குரிய f ( x ) - இன் மதிப்புக்களை முறையே 21 , az , as என்றும் , 
அவைகளுக்குரிய A f ( x ) - ஐ b1 , ba , by என்றும் A2 f ( x ) - ஐ C1 , C2 , c3 
என்றும் , A3 f ( x) -ஐ 1 , 1 , 1 என்றும் எழுதிக் கொள்ளவேண்டும் . 
பின்னர் , A3 f ( x ) = 1 -இலிருந்து பின்னோக்கி முதலில் 1 - ஐக் கணக் 
கிட்டுப் பின் அதிலிருந்து b1- ஐக் கணக்கிட்டுப் பின் a1- ஐக் கணக் 
கிடவேண்டும் . இவ்வாறு , இதற்கடுத்த Af ( x ) = 1- இலிருந்து , 
பின்னோக்கி cg , ba , az என்பவற்றை ஒன்றன்பின் ஒன்றாகவும் இதே 
போல் cs, bs, ag-ஐயும் கணக்கிடவேண்டும் . 


2 


f ( x ) 


Af ( x ) 


Af ( x ) 

) 


A f ( x) 
* 


5 


23 


146 


11 


899 


40 


1026 


1 


27 


17315 


69 


2613 


1 


34 


35606 


100 


4113 


1 


42 


68510 


c = 76 


by = 1757 


1 


3 


a = -13 


Ce = 45 


bp = 2 


1 


3 


ag = -13 


cg = 6 


bs = 2 


3 


as = -13 


190 


C1-100 


- 


C = 


இவ்வாறு வகுபட்ட 

எண்சார் கணிதவியல் 
C ] , bu , a1 ஆகியவற்றைக் கணக்கிடல் : 
C- க்கும் 100 க்குமுள்ள வகுபட்ட வேறுபாடு = 1 

1 
3-27 

= 100- 24 = 76 
b க்கும் 4113 க்குமுள்ள வகுப்பட்ட வேறுபாடு = 76 

by - 4113 

76 
3-34 

by = 4113 - 31 ( 76 ) = 1757 
a1 க்கும் 68510 க்குமுள்ள வகுபட்ட வேறுபாடு = 1757 

ai - 68510 

= 1757 
3-42 

a1 = 68510-39 ( 1757 ) = - 13 
ஆனால் a1 = az = ag = f ( 3 ) . 

* ag = -13ag , = - 13 . 
C க்கும் 76 க்குமுள்ள 3 ம் நிலை வகுப்பட்ட வேறுபாடு = 1 

1 
3 - 34 

C2 = 76 - 31 = 45 . 
b2 க்கும் 1757க்குமுள்ள 2 ம் நிலை வகுப்பட்ட வேறுபாடு = 45 

be - 1757 
3-42 

bg = 1757–39 (45) = 2 
துக்கும் 45 க்குமுள்ள 3 ம் நிலை வகுப்பட்ட வேறுபாடு = 1 

1 
3 - 42 

C3 = 45-39 = 6 
இப்பொழுது al க்கும் ap க்குமுள்ள 2 ம் நிலை வகுபட்ட வேறுபாடு 
= bg = 2 . ஆனால் a1 = ag = ag = -13 . ஆகவே , a றக்கும் ag க்குமுள்ள 
வகுப்பட்ட வேறுபாடும் be = 2 க்குச் சமமாகும் . ஆகவே , b = 2 . 
கிறது . பட்டியலிலிருந்து உரிய மதிப்புக்களை நியூட்டனின் வாய் 


Ce- 76 


- 


= 45 


cs- 45 


- 


. 


191 


அசம இடைச் செருகல் 


பாட்டில் பிரதியிட்டால் , தேவையான சார்பு ( x - 3 ) இன் படிகளில் 
கிடைக்கும் . 


2 2 


f ( x) = f ( 3 ) + ( x - 3 ) Af ( 3,3 ) -- (x - 3) A f ( 3 , 3 , 3 ) -- 


3 3 


( x - 3) / f ( 3 , 3 , 3 , 42 ) 


இங்கு f ( 3 ) = -13 , / f ( 3 , 3 ) = bz = 2 , / f (3 , 3 , 3 ) = cg = 6 


3 


Af ( 3 , 3 , 3 , 42 ) = 1 . 


3 


ஃ f (x ) = -13 + ( x - 3 ) ( 2 ) + ( x - 3) ( 6 ) + ( x - 3 ) ( 1 ) 

= ( x - 3)* +6 (x- 3 ) + 2( x- 3 ) -13. 


மாதிரி 82 

கீழ்க்காணும் பட்டியல் மதிப்புக்களிலிருந்து f ( x ) ஐ ( x - 5 ) இன் 
படிகள் பெற்ற ஒரு கோவையாக அமைக்கவும் 

0 2 3 4 7 9 
f ( x ) : 4 26 58 112 466 922 

( டெல்லி எம்.ஏ. 1961 ) 


இங்கு மடங்கி வரும் சார்பின் மாறி = 5 . 


முதலில் வகுபட்ட வேறுபாட்டுப் பட்டியல் அமைக்கவும் . 


3 


f ( x ) 


Af( x ) 


Af ( x )) 


Af ( x) 


0 


4 


11 


2 


26 


7 


32 


1 


3 


58 


11 


54 


1 


4 


112 


16 


118 


1 


7 


466 


22 


228 


9 


922 


192 


எண்சார் கணிதவியல் 


3 


A f ( x ) மாறிலியாகையால் f ( x ) ஒரு மூன்றாம் படிக் கோவை 
யாகும் . ஆகவே x = 5 என்பது மூன்று முறை மடங்கி வரும் சார்பின் 
மாறியாகும் . ஆகவே , கீழ்க்கண்ட வகுபட்ட வேறுபாட்டு வாய்பாடு 
கிடைக்கிறது . 


3 . 


f ( x ) 


Af ( x ) 


* f( x) 


Af(x ) 


0 


4 


11 


2 


26 


7 


32 


11 


3 


58 


11 


54 


1 


4 


112 


16 


118 


1 


7 


466 


22 


228 


1 


9 


922 


C = 23 


b1 = 182 


1 


5 


al = 194 


C2 = 21 


be = 98 


1 


5 


az = 194 


Cg = 17 


by = 98 


5 


ag = 194 


1-22 


- 


1 


5-4 


* C = 23 


by - 228 
5-7 


23 


. b1 = 228 - 46 = 182 


a1 - 922 


182 


ஃ al = 922 - 728 = 194 


5-9 


ஃ ag = 194 , ag = 194 


C2 - 23 


- 


1 


* cp = 23-2 


5-7 | 


= 21 


b , -182 

= 21 
5-9 


1. b ) = 182-84 = 98 


b = 98 


ப MERI . 


அசம இடைச் செருகல் 


193 


cg -- 21 


- 


1 


ஃ cs = 21-4-17 


5-9 


.. f ( 5 ) = 194 , f ( 5 , 5 ) = b2 = 98 , f ( 5 , 5 , 5 ) = cg = 17 

f( 5,5,5 , 9 ) = 1 
இம் மதிப்புக்களை நியூட்டனின் வாய்பாட்டில் பிரதியிட , 


2 


3 


f ( 5 ) = f ( 5 ) + (x - 5 ) Af ( 5 , 5 ) + ( x - 5 ) f (5 , 5 , 5 ) + ( x - 5 ) f ( 5,5,5,9 ) 

= 194 + ( x - 5 ) 98+ ( x - 5 ) 17+ ( x - 5 ) .1 


3 


3 


= 194 + 98 ( x - 5 ) +17 ( x - 5 ) + ( x - 5 ) . 


பயிற்சி 17 
1. f ( x ) = 1 ஆனால் f ( a , b ) , f ( a , b , c ) , f( a , b , c , d ) ஆகிய வகுபட்ட 
வேறுபாடுகளைக் காண்க . 


x2 


2. g ( x ) = x4 , h ( x ) = x , 1 ( x ) = g ( x ) + h ( x ) என்றால் , f ( 5 , 7 , 11 , 13 ) 
g ( 5,7 , 11 , 13 ) + h ( 5 , 7 , 11 , 13 ) என்பதைச் சரிபார்க்கவும் . 

3. f ( 0 ) = 8 , f ( 4 ) = 68 , f ( 5 ) = 123 என்றால் , வகுபட்ட வேறுபாடுகளின் 
பட்டியலை அமைத்து f ( 2 ) இன் மதிப்பைக் காண்க . 


4. U . = - 18 , U = 0 , Us = 0 , U ; = - 248 , Us = 0 , U , = 13104 ஆனால் Ux ஐ 
ஒரு பல்லுறுப்புக் கோவையாகக் கருதி அதன் அமைப்பைக் காணவும் . 

5. கீழே கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புக்களிலிருந்து f ( x ) இன் அமைப்பைக் 
காணவும் . 


11 


13 


14 


18 


19 


21 
9282 


f ( x ) : 


1342 


22101 


2758 


5850 


6878 


16 


6. கீழ்க்கண்ட மதிப்புக்களிலிருந்து வகுபட்ட வேறுபாட்டுப் பட்டியல் 
அமைத்து அதன்மூலம் f ( x ) இன் அமைப்பைக் காண்க . 

f ( x ) 

65536 
17 

83521 
19 

130321 
23 

279841 
29 

707281 
31 923521 

( சென்னை 60 செப் ) 


7. கீழ்க்கண்ட மதிப்புக்களுக்கு 

மதிப்புக்களுக்கு வகுப்பட்ட வேறுபாட்டுப் பட்டியலை 
அமைத்து அதிலிருந்து f ( 3 } , f ( 4 ) ஆகியவற்றின் மதிப்புக்களைக் காண்க . 

4 . 5 7 10 11 13 
f ( x) : 48 - 100 294 900 - 1210 2028 

( சென்னை 159 ஏப் . ) 
எ -- 13 


194 


எண்சார் கணிதவியல் 


8. கீழ்க்கண்ட பட்டியலில் y- இன் மதிப்புக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன . 
அதிலிருந்து x = 2 என்றால் y- ஐ மதிப்பிடுக . 


0 


3 


5 


6 


8 


460 


414 


y : 276 


343 


110 


( சென்னை 67 ஏப் . ) 


9. கீழ்க்கண்ட மதிப்புக்களிலிருந்து U : ஐக் காண்க . 
U. U , 

US 
22 30 

82 106 206 


UA 


( சென்னை 69 செப் ) 


10. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலிலிருத்து f ( 1 ) ஐக் கணக்கிடுக . 

f ( x ) 
0 

658503 
2 

704969 
3 

729000 
6 

804357 
7 

830584 
9 

884736 


X 


11. f ( x ) ஐ X இன் நான்காம் படிச் சார்பாகக் கொண்டு f ( 19 ) இன் 
மதிப்பைக் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் மதிப்புக்களிலிருந்து காண்க . 

f { x } 
11 

14646 
17 

83526 
21 

194486 
23 

279846 
31 

923526 


12. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலைப் பயன்படுத்தி f ( x ) ஐ ( x - 2) இன் 
படிகள் பெற்ற ஒரு கோவையாக எழுதுக . 


0 


1 


3 


4 


6 


7 


f ( x ) : 41 


16 


8 


13 


11 


- 8 


13. கீழ்க்காணும் பட்டியலிலிருந்து f ( x ) ஐ ( x - 6 ) இன் படிகள் பெற்ற 
ஒரு கோவையாக அமைக்கவும் . 


X : 


1 


( 


2 


3 


7 


10 


f ( x ) : -11 


1 


1 


1 


141 


561 


5.4 இலக்ராஞ்சியின் இடைச்செருகல் வாய்பாடு ( Lagrange s 

Interpolation formula ) 

இலக்ராஞ்சியின் அசம இடைச் செருகல் வாய்பாடு , கொடுக்கப் 
பட்டுள்ள சார்பு f (x ) ஆனது n- படி பெற்ற ஒரு பல்லுறுப்புக் கோவை 
யென்ற தற்கோளின் ( assumption ) அடிப்படையில் அமைந்துள்ளது . 


195 


அசம இடைச் செருகல் 


an , a1 , a2 , ....... an ஆகிய X- இன் மதிப்புக்களுக்குரிய f ( x ) இன் 
மதிப்புக்கள் f ( aa ) , f ( ay ) , f ( ag ) , f ( an ) ஆகும் . வகுபட்ட 
வேறுபாடுகளின் வரையறையின்படி , 


f (x) 


f (x , an, a1 , 


an ) 


- 


( x - al ) ( x - a1 ) .. 


( x - an ) 


f ( aa) 


......... 


+ ( a ) -x ) ( an - a1 ) ( ao - an ) 

f ( at ) 
+ 

( al - x ) ( a ) - aa) ( ai - an ) 
+ .......... 

f ( an ) 

( an - x ) ( ay - a ) ( ax- an - 1 ) 
ஆனால் f ( x ) ஆனது n- படி பெற்ற ஒரு பல்லுறுப்புக் கோவை 
யாகையால் ( n + 1 ) - ஆம் நிலை வகுபட்ட வேறுபாடு பூச்சியமாகும் . 
அதாவது , f ( x , a ) , ai , an ) = 0 
f ( x ) 

f ( aa ) 
( x - a ) ( x - al ) ...... ( x - an ) ( x - an) (an - a1 ) ......... (ag - an ) 

f ( a1 ) 
+ ( x - a1 ) ( al - aa) ........ (a1 - an ) 


| 


+ 


f ( an ) 


f ( an ) 
+ 

( x - an ) ( an - a )........ ( a - an -1 ) 
இருபக்கமும் ( x - al ) ( x - al ) ( x - an ) ஆல் பெருக்கவும் . 

( x - al ) ( x - az ) ( x - an ) 
( 
) 

( ao - an ) 
( x - an ) ( x - ag ) 
+ 
( al - aa) ( al - a2 ) ( ai - an ) 

( x - an) ( x - al) ( x - ag ) ........ ( x - an ) 
+ 

f ( az ) 
( a ) - aa) ( ag - al ) ( az - as ) ( ag -- an ) 
+ .... 

( x - al ) ( x - al ) ( x - an -1 ) 
+ 

f ( an ) 
( an - aa ) ( ax - aj ) ( ax -an - 1 ) 


( x - an ) . f ( ai ) 


மாதிரி 83 
கீழ்க்காணும் பட்டியலில் விடுபட்டுள்ள மதிப்பைக் காண்க . 
2 

10 12 15 23 
f (x ) : 15.7 14.3 

13.5 13.0 

( சென்னை 67 செப் ) 


X : 


196 


. 


எண்சார் கணிதவியல் 
f ( 12) = ( 12-10 ) (12-15) (12-23) 

( 15.7 ) 
( 2 - 10 ) ( 2-15 ) ( 2-23 ) 
( 12-2 ) ( 12-15 ) ( 12-23 ) 
+ 

( 14-3 ) 
( 10-2) ( 10-15 ) ( 10-23 ) 

( 12--2 ) ( 12-10 ) ( 12 - 23 ) 
+ 

( 13-5 ) 
( 15-2 ) ( 15-10 ) ( 15-23 ) 

( 12-2 ) ( 12-10 ) ( 12-15 ) 
+ 

( 13-0 ) 
( 23-2) ( 23-10 ) ( 23-15 ) 
( 2 ) ( -3 ) ( -11 ) 

( 10 ) ( - 3 ) ( - 11 ) 
+ 

( 14.3 ) 
( -8) ( -13 ) ( -21 ) 

( 10) ( 2 ) ( -3) 
+ 

( 13.0 ) 
( 13 ) ( 15 ) ( -8 ) 

( 21 ) ( 13 ) ( 8 ) 
= -0.19468 + 9.07478 + 5.7105-0.3562 
--14-2344 . 


(10) (2) ( -11) ( 13.5 ) + 


மாதிரி 84 

கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து , இலக்ராஞ்சியின் 
டைச் செருகல் வாய்பாட்டைப் பயன்படுத்தி 

30 வயதுக்குக் 
குறைவானவர்கள் 10,000 க்கு எவ்வளவு என மதிப்பிடுக . 
வயது 

வாழ்பவர் 
( வருடங்களில் ) 

( 10,000 இன் வீதம் ) 
10-15 

193.5 
15-20 

880 
20-25 

933 
25-35 

1636 
35-45 

1201 
45-55 

830 
( சென்னை பி.காம் . 65 ஏப் . ) 


30 வயதுக்குட்பட்டவர்களின் வீதம் காணவேண்டுமாகையால் , 
கொடுக்கப்பட்டுள்ள நிகழ் வெண் பரவலைக் (Frequency distribution ) 
குவியும் பரவலாக ( Cumulative distribution ) மாற்றி அமைத்துக் 
கொள்ளவேண்டும் . 
வயது 

வாழ்பவர் 
15 க்குக் கீழ் 

193.5 
20 

1073-5 
25 

2006.5 
35 

3642.5 
45 

4843.5 
55 

5673.5 


. 


2; 


23 


197 


அசம இடைச் செருகல் 


இங்கு a ) = 15 , a1 = 20 , az = 25 , as = 35 , a4 = 45 , a5 = 55 ; 

f ( a ) = 193.5 , f ( ai ) = 1073-5 , f ( ag ) = 2006-5 , 
f ( as ) = 3642-5 , f ( ay ) = 4843-5 , f ( az ) = 5573.5 

x = 30 , f ( x ) = f ( 30 ) = ? 


- 


+ 


( 30-20 ) ( 30-25 ) ( 30-35 ) ( 30-45 ) ( 30-55 ) 
f ( 30 ) 

( 193.5 ) 
( 15-20 ) ( 15-25 ) ( 15-35 ) ( 15-45 ) ( 15-55 ) 
( 30-15 ) ( 30-25 ) ( 30-35 ) ( 30-45 ) ( 30-55 ) 

( 1073.5 ) 
( 20-15 ) ( 20-25 ) ( 20-35 ) ( 20-45 ) ( 20-55 ) 

( 30-15 ) ( 30-20 ) ( 30-35 ) ( 30-45 ) ( 30-55 ) 
+ 

( 2006.5 ) 
( 25-15 ) ( 25-20 ) ( 25-33 ) ( 25-45 ) ( 25-55 ) 

( 30-15 ) ( 30-20 ) ( 30-25 ) ( 30-45 ) ( 30-55 ) 
+ 

( 3642-5 ) 
( 35-15 ) ( 35-20 ) ( 35--25 ) ( 35-45 ) ( 35-55 ) 

( 30-15 ) ( 30-20 ) ( 30-25 ) ( 30-35 ) ( 30-55 ) 
+ 

( 4843-5 ) 
( 45-15 ) ( 45-20 ) ( 45-25 ) ( 45-35 ) ( 45 - 55 ) 

( 30-15 ) ( 30-20 ) ( 30-25 ) ( 30-35 ) ( 30- 45 ) 
+ 

( 5673.5 ) 
( 55-15 ) (55-20 ) ( 55-25 ) ( 55-35 ) (55-45 ) 
( 10 ) ( 5 ) ( -5 ) ( -15 ) ( -25 ) 

( 193-5 ) 
( -5 ) ( -10 ) ( -20 ) ( -30 ) ( -40 ) 

( 15 ) (5 ) ( -5) ( -15 ) ( -25 ) 
+ 

( 1073-5 ) 
( 5 ) ( -5 ) ( -15 ) ( -25 ) ( -35 ) 

( 15 ) ( 10 ) ( -5 ) ( - 15 ) ( -25 ) 
+ 

( 2006.5 ) 
( 10 ) ( 5 ) ( -10 ) ( -20 ) ( -30 ) 
( 15 ) ( 10 ) ( 5 ) ( -15 ) ( -25 ) 

( 3642.5 ) 
( 20 ) ( 15 ) ( 10 ) ( - 15 ) ( - 20 ) 
( 15 ) ( 10 ) ( 5 ) ( -5 ) ( -25 ) 

( 4843-5 ) 
( 30 ) ( 25 ) ( 20 ) ( 10 ) ( -10 ) 

( 15 ) ( 10 ) ( 5 ) ( - 5 ) ( - 15 ) 
+ 

( 5673.5 ) 
( 40 ) ( 35 ) ( 30 ) ( 20 ) ( 10 ) 
= 15-12-460-07 + 1881.09 + 1707.42-303.97 + 38.13 
= 2877.72 


+ 


+ 


மாதிரி 85 

கீழே கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புக்களிலிருந்து Us , Us ஆகிய 
வற்றின் மதிப்புக்களைக் காண்க . 
Us = 168 , Ur = 120 , Us = 72 , U10 = 63 

( சென்னை 67 ஏப் . ) 


198 


எண்சார் கணிதவியல் 


இரண்டு மதிப்புக்களைக் காணவேண்டியிருப்பதால் முதலில் 
U , இன் அமைப்பைக் காணவேண்டும் . பின்னர் , அவ்வமைப்பில் 
x = 6 , x = 8 எனப் பிரதியிட US , Us ஆகியவற்றின் மதிப்புக்கள் 
கிடைக்கும் . 


x : 


3 


7 9 


10 


Us : 


168 


120 


72 


63 . 


Ux = 


+ 


( x - 7 ) ( x - 9 ) ( x - 10 ) 

( 168 ) 
( 3-7) (3-9) (3-10 ) 
( x - 3 ) ( x - 9 ) ( x - 10 ) 

( 120 ) 
( 7-3) (7-9) (7-10 ) 
( x - 3 ) ( x - 7 ) ( x -10 ) 

( 72 ) 
( 9-3) ( 9-7) (9-10 ) 

( x - 3 ) ( x - 7 ) ( x - 9 ) 
+ 

( 63 ) 
( 10-3) ( 10-7) ( 10-9) 
( x - 7 ) ( x - 9 ) ( x - 10 ) 

( x - 3 ) ( x - 9 ) ( x - 10 ) 
( 168 ) + 

( 120 ) 
( -4 ) ( -6 ) ( - 7 ) 

( 4 ) ( - 2 ) ( -3 ) 
( x - 3 ) ( x- 7 ) ( x - 10 ) ( x - 3 ) ( x -- 7 ) ( x - 9 ) 
+ ( 72 ) + 

( 63 ) 
( 6 ) ( 2 ) ( - 1 ) 

( 7 ) ( 3 ) ( 1 ) 
( x - 7 ) ( x - 9 ) ( x - 10 ) +5 ( x - 3 ) ( x - 9 ) ( x - 10 ) 
-6 ( x - 3 ) ( x - 7 ) ( x - 10 ) +3 (x- 3) ( x - 7 ) ( x - 9 ) 

= x3-21 x2 + 119 x - 27 
இப்பொழுது , x = 6 என்று பிரதியிட , 

U = 216-756 + 949-27 = 147 . 


= 


+ 


- 


x = 8 என்று பிரதியிட , 
Us = 512-1344 + 952-27 = 93 . 


மாதிரி 86 

கீழ்க்கண்ட மக்கட் தொகைப் பட்டியலிலிருந்து இலக்ராஞ்சியின் 
முறையைப் பயன்படுத்தி 1896 ஆம் வருட மக்கட் தொகையை - 
மதிப்பிடுக . 


வருடம் ... 1881 


1891 


1901 


1911 


253 


280 


284 


303 , 


மக்கட் தொகை 
(மில்லியனில் ) 


அசம இடைச் செருகல் 


199 | 


வருடத்தை X என்றும் , மக்கட் தொகையை f ( x ) என்றும் 
கொள்க . இப்பொழுது , X = x - 1881 எனக் கொள்க . ஆகவே , 
கீழ்க்கண்ட பட்டியல் கிடைக்கிறது . 


X : 


0 


10 


20 


30 


Ux : 253 280 284 303 . 

x = 1896 என்றால் X = 1896-1881 = 15 . 


+ 


+ 


( 15-10 ) ( 15-20 ) ( 15-30 ) 
f ( 1896 ) = f ( 15 ) = 

( 253 ) 
( 0-10 ) ( 0-20 ) ( 0-30 ) 
( 15-0 ) ( 15-20 ) ( 15-30 ) 

( 280 ) 
( 10-0 ) ( 10-20 ) ( 10-30 ) 
( 15-0 ) ( 15-10 ) ( 15-30 ) 

( 284 ) 
( 20-0) ( 20-10 ) (20-30 ) 
( 15-0 ) ( 15-10 ) ( 15-20 ) 

( 303 ) 
( 30-0 ) ( 30-10 ) ( 30 - 20 ) 
( 5 ) ( -5 ) ( -15 ) 

( 15 ) ( - 5 ) ( -15 ) 
( 253 ) - 

( 280 ) 
( -10 ) ( -20 ) ( -30 ) 

( 10 ) ( -10 ) ( -20 ) 
( 15 ) ( 5 ) ( -15 ) 

( 15 ) ( 5 ) ( -5 ) 
+ ( 284 ) + 

( 303 ) 
( 20 ) ( 10 ) ( -10 ) 

( 30 ) ( 20 ) ( 10 ) 
253 2520 2556 ) 303 
+ 

+ 
16 16 16 

16 
4520 

282.5 மில்லியன் . 
16 


- 


பயிற்சி 18 


1. இலக்ராஞ்சியின் வாய்பாட்டைப் பயன்படுத்தி , கீழ்க்காணும் பட்டியலி 
லிருந்து x இல் மூன்றாம் படிச் சார்பை அமைக்கவும் . 

0 1 2 

5 
f ( x ) : 

2 3 

12 147 


2. இலக்ராஞ்சியின் வாய்பாட்டைப் பயன்படுத்தி , கீழ்க்காணும் விவரங் 
களுக்குரிய சார்புக் கோவையை அமைக்கவும் . 

0 1 3 4 
y : -12 01 

12 

( சென்னை III பி இ . 68 ஏப் . ) 


3. 3 , 2 , 1 , -1 என்ற X இன் மதிப்புக்களுக்கு முறையே 3 , 12 , 15 , -21 
ஆகிய மதிப்புக்களைப் பெறுகின்ற மிகக் குறைந்த படி பெற்ற சார்பினைக் காண்க . - 


200 


எண்சார் கணிதவியல் 


4. கீழ்க்காணும் பட்டியல் மதிப்புக்களிலிருந்து இலக்ராஞ்சியின் வாய்பாட் 
டைப் பயன்படுத்தி x = 27 க்குரிய f ( x ) இன் மதிப்பைக் காண்க . 


14 


17 


31 


f ( x ) : 


68.7 


64.0 


44.0 


35 
39.1 

( சென்னை 64 ஏப் . ) 


5. இலக்ராஞ்சியின் இடைச் செருகல் வாய்பாட்டை நிறுவுக . கீழ்க்காணும் 
பட்டியலிலிருந்து f ( 48 ) ஐக் கணக்கிடுக . 


40 


45 


50 


55 


f (x ) : 


15.22 


13.99 


12.62 


11.13 


( சென்னை 65 ஏப் . ) 


நான்காம்படிக் கோவை யென்றால் 


6. f ( x ) என்ற சார்பு X இல் ஒரு 
f ( 19 ) ஐக் காண்க . 


X : 


11 


17 


21 


23 


f ( x ) : 


14.6 


83.5 


19.4 


28. ) 


31 
92.3 

( சென்னை 63 ஏப் . ) 


U 


7. கீழ்க்காணும் பட்டியல் மதிப்புக்களிலிருந்து U : இன் மதிப்பைக் காண்க . 
U. 

Uu US 
48 100 294 900) 1210 2028 

( சென்னை 69 ஏப் . ) 


U1 


U10 


8. கீழ்க்காணும் பட்டியலில் விடுபட்டுள்ள உறுப்பை மதிப்பிடுக . 


2 


10 


12 


23 


15 
13.5 


f ( x ) : 


15.7 


14.3 


13.0 

( சென்னை 67 செப் . ) 


9. இலக்ராஞ்சியின் வாய்பாட்டைப் பயன்படுத்தி , கீழ்க்காணும் விவரங் 
களைக் கொண்டு U , 2 ஐ மதிப்பிடுக 

Ur = 22.40 , Us = 21-66 , Uyo = 20-82 , Uz = 19.85 


10. கீழ்க்காணும் பட்டியலில் ஒரு குழந்தையின் முதல் ஆறு மாதங்களின் 
இயல்பான எடை கொடுக்கப்பட்டுள்ளது . 

வயது ( மாதங்கள் ) 0 2 3 5 6 
எடை ( இராத்தல் ) 5 7 8 10 12 

அக்குழந்தையின் வயது 4 மாதங்களாகயிருக்கும்போது அதன் எடையை 
மதிப்பிடுக. 


11. நீராவியின் அழுத்தத்திற்கும் , வெப்பநிலைக்குமுள்ள தொடர்பு கீழ்க் 
காணும் பட்டியலில் கொடுக்கப்பட்டுள்ளது . 

வெப்பநிலை 3619 367 378 387 ° 399 

அழுத்தம் 154.9 167.0 191.0 212.5 244.2 
வெப்பநிலை 372 ° ஆயின் நீராவியின் அழுத்தத்தைக் கணக்கிடுக 


201 


அசம இடைச் செருகல் 


கீழே 


12. ஐ . ஏ . எஸ் . தேர்வு எழுதிய 130 பேர்களின் மதிப்பெண்களின் பட்டியல் 

கொடுக்கப்பட்டுள்ளது . அதிலிருந்து முதல் வகுப்பு மதிப்பெண் 
( 119 க்குமேல் ) பெற்றவர்களின் எண்ணிக்கையை மதிப்பிடுக . 

மதிப்பெண் நபர்களின் 
( 200 க்கு ) எண்ணிக்கை 
50 க்குமேல் 

130 
72 

126 
90 

80 
110 

36 
140 


99 


14 


* 


13. கீழ்க்கண்ட விவரங்களிலிருந்து இக்ராஞ்சியின் இடைச்செருகல் 
வாய்பாட்டைப் பயன்படுத்தி 35 வயதுக்குட்பட்ட குற்றவாளிகளின் சதவீதத்தை 
மதிப்பிடுக . 

வயது 

குற்றவாளிகள் 

( சதவீதத்தில் ) 
25 க்குள் 

52.0 
30 

67-3 
40 

84-1 
50 

94.4 


> 


22 


. 


14. கீழ்க்காணும் நிகழ்வெண் பரவலிலிருந்து இலக்ராஞ்சியின் முறைப்படி 
45 மதிப்பெண்களுக்குக் குறைந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் 
எண்ணிக்கையை மதிப்பிடுக . 

மதிப்பெண் மாணவர் எண்ணிக்கை 
30-40 

31 
40-50 

42 
50-60 

51 
60-70 

35 
70- 80 

31 


6. மைய வேறுபாட்டு வாய்பாடுகள் 

( Central Difference Formulae ) 


6.1 மைய வேறுபாடுகள் 

a , a + h , a + 2h , a + 3h , .... ஆகியவற்றை மாறி X- இன் சம 
இடைவெளி மதிப்புக்களாகக் கொண்ட f ( x ) என்ற சார்பினைக் 
கருதுக . இம் மதிப்புக்களைப் பின்னோக்கி விரிவுபடுத்த a - h , a - 2h , 
a - 3h , .... என்ற மதிப்புக்கள் கிடைக்கின்றன . இம் மதிப்புக் 
களுக்குரிய சார்பலன்கள் ...... f ( a - 3h ) , f ( a - 2h ) , f ( a - h ) , f ( a ) , 
f ( a + h ) , f ( a + 2h ) , f ( a + 3h ) , ஆகும் . இச்சார் பலன்களின் 
முதல் , இரண்டாம் , மூன்றாம் , நிலை வேறுபாடுகளை முறையே 
A , 2 , 3 , என்ற செயலிகளால் குறிப்பிடுகிறோம் . இவை 
சாதாரண வேறுபாடுகளாகும் . இவற்றுள் A f ( x ) , A + f ( x ) , / f ( x ) 

முதலிய இரட்டை நிலை வேறுபாடுகள் மட்டும் பட்டியலி 
லுள்ள சார்பலன்களின் படுக்கை வரிசைகளில் அமைந்திருப்பதைக் 
கீழே கொடுக்கப்பட்டுள்ள சாதாரண வேறுபாட்டுப் பட்டியலிலிருந்து 
அறியலாம் . 


Af ( x ) 


A2 f ( x ) 


As f ( x ) 


A + f ( x ) 


... 


A f { a - 3h ) 


a - 3h f ( a - 3h ) 

Al ( a - 3h ) 
a - 2h ... f ( a - 2h ) ... 

.... / 2 f ( a - 31 ) 
Af ( a - 2h ) 

Af ( a - 31 ) 
a - h .... f ( a - h ) 

.. / 2 f ( a - 2h ) ... 
Af ( a - h ) 

As f ( a - 2h ) 
... f ( a ) 

... A2 f ( a - h ) 
Af ( a ) 

A3 f ( a - h ) 
a + h ... f ( a + h ) - . 

A2 f ( a ) 
Af ( a + h) 

At f ( a ) 
a + 2h ... f ( a + 2h) ... 

A2 f ( a + h ) 

Af ( a + 2h ) 
a + 3h f ( a + 3h ) 


a 


A4 f ( a - 2h ) 


A4 f ( a - h ) 


... 


மைய வேறுபாட்டு வாய்பாடுகள் 


203 


மேலே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் மதிப்புக்களுக்கு மற்றொரு 
முறையிலும் வேறுபாட்டுப் பட்டியல் அமைக்கலாம் . . முதலில் பட்டி 
யலில் இடம் பெறாத ....... ( a - 5h / 2 ) , ( a -3h / 2 ) , ( a - h / 2 ) , ( a + h / 2 ) 
( a + 3h / 2 ) , ( a + 5h / 2 ) , ஆகிய X- இன் மதிப்புக்களுக்குரிய 
f ( a - 5h / 2 ) , f ( a - 3h / 2 ) , f ( a - h / 2 ) , f ( a + h / 2 ) , f (a --3h / 2) , 
f ( a + 5h / 2 ) , ........... என்ற f ( x ) இன் மதிப்புக்களைக் காண வேண்டும் . 
இவை பட்டியலில் காணப்படாத சார்பலன்களாகும் . இவை பட்டி 
யலில் இடம் பெற்றுள்ள சார்பலன்களின் இடை வரிசைகளில் 
அமைந்துள்ள இடைச் சார்பலன்களாகும் . இந்த இடைச் சார்பலன் 
களுக்கு எல்லா நிலை சாதாரண வேறுபாடுகளையும் காண வேண்டும் . 
இவற்றுள் Af ( x ) , A3 f ( x ) , / f ( x ) , ஆகிய ஒற்றை நிலை 
( odd order ) வேறுபாடுகள் மட்டும் பட்டியல் வரிசைகளிலேயே 
அமைந்திருப்பதைக் கீழ்க்காணும் பட்டியலிலிருந்து அறிந்து 
கொள்ளலாம் . 


X 


f ( x ) 


X 


f ( x ) 


Af ( x ) 


Aa f ( x ) 


... 


a - 3h f ( a - 3h ) 

a - 5h / 2 f ( a - 5h / 2 ) 
a - 2h ... f ( a - 2h ) ... 

.... Af ( a - 5h / 2 ) 
a - 3h /2_f ( a - 31 / 2 ) 

Af( a - 5h / 2 ) 
a - h ... f ( a -- h ) ... 

... / fa - 3h /2 ) ... ...... ... / f ( a - 5h / 2 ) 
a- h / 2 f ( a - h / 2 ) 

Af ( a - 3h / 2 ) 
... f ( a ) 

... Af ( a --- h / 2 ) 

.... Af( a - 31 / 2 ) 
a + 11 / 2 f (a + h / 2 ) 

A2f (a - h / 2 ) 
a + 1 ...f (a + h ) 

... Af ( a + h / 2 ) 

... Af( a - h / 2 ) 
a + 3h / 2 f ( a + 3h / 2 ) 

Af( a + h / 2 ) 
a + 2h .... i ( a +211 ) ..... 

.... Af ( a + 3h / 2 ) 
a + 5h / 2 f ( a + 3h / 2 ) 
a + 3h f (a +311 ) 


... 


.. 


. 


... 


... 


மைய 


இவ்வாறு , கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் மதிப்புக்களின் மைய 
மதிப்புக்களின் ( central values ) சாதாரண வேறுபாட்டுப் பட்டியல் 
மைய வேறுபாட்டுப் பட்டியல் ( central difference table ) எனப்படும் . 
மேற்கண்ட 

வேறுபாட்டுப் பட்டியலில் நடு மதிப்புக் 
களாகிய a , f ( a ) ஆகியவை அமைந்துள்ள படுக்கை வரிசைக்கு 
மையக் கோடு ( central linc ) என்று 

பெயர் . Af ( a - h / 2 ) , 
2 f (a - 3h /2) .........முதலிய ஒற்றை நிலை வேறுபாடுகள் மையக் 
கோட்டிலேயே அமைந்துள்ளன .. வை ஒற்றை நிலை மைய வேறு 
பாடுகள் ( odd order central differences ) எனப்படும் . இதேபோல் 


204 


எண்சார் கணிதவியல் 


கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் மதிப்புக்களின் சாதாரண வேறுபாடு 
களாகிய / 2 f ( a -h) , / 4 f ( a - 2h ) , ... முதலிய இரம் 

ட்டை நிலை 
சாதாரண வேறுபாடுகளும் மையக் கோட்டிலேயே அமைந்திருப் 
பதைச் சாதாரண வேறுபாட்டுப் பட்டியலில் கண்டோம் . இவைகள் 
இரட்டை நிலை மைய வேறுபாடுகள் ( even order central differences) 
என்று வழங்கப்படுகின்றன . 


3 


6.1.1 . மைய வேறுபாட்டுச் செயலி -8 

சாதாரண வேறுபாடுகளைப் போலவே மைய வேறுபாடுகளின் 
முதல் , இரண்டாம் , மூன்றாம் , ........ n- ஆம் நிலைகள் முறையே 
8 , 8 

8 " ஆகிய செயலிகளால் குறிக்கப்படுகின்றன . 
அதாவது f ( a -h/ 2) , f ( a + h/ 2 ) ஆகியவற்றின் சாதாரண வேறு 
பாடாகிய Af ( a - h / 2 ) என்பது f ( a ) இன் முதல் நிலை மைய 
வேறுபாடு என்று அழைக்கப்படுகின்றது . இம் முதல் நிலை மைய 
வேறுபாடு 8 f ( a ) என்று குறிக்கப்படுகின்றது . ஆகவே , 

8f ( a ) = f ( a + h / 2 ) - f (a -h/ 2 ) = / f ( a - h / 2 ) 


பொதுவாக , 

8 f ( x ) = f ( x + h / 2 ) - f (x - h / 2) = Af ( x -- h / 2 ) ஆகும் . 
துபோல் , மையக் கோட்டில் அமைந்துள்ள 2 f ( a - h ) என்பது 
f ( a ) க்குரிய இரண்டாம் நிலை மைய வேறுபாடாகும் . இது 82 f ( a ) 
என்று குறிக்கப்படுகின்றது . ஆகவே , 

8 " f ( a ) = A2 f ( a - h ) 
8 * f ( a ) = / 4 f (a -2h ) 
8 " f ( a ) = / 5 f ( a - 3h ) 


இதுபோல் , மையக் கோட்டிலமைந்துள்ள / 3f ( a - 3h / 2 ) என்பது 
f ( a ) க்குரிய மூன்றாம் நிலை மைய வேறுபாடாகும் . இது / 2 f ( a - 3h / 2 ) , 
A \ 2 f (a - h /2 ) ஆகியவற்றின் சாதாரண வேறுபாடாகும் . இது 
83 f ( a ) என்று குறிக்கப்படுகின்றது . ஆகவே , 
8 " f ( a ) = / 2 f { a - h / 2 ) - > 2 f ( a - 3h / 2 ) 

= / 3 f (a - 3h / 2) , 
இதுபோல் , 8 " f (a ) = / 4 f ( a --3h / 2) - / 4 f ( a - 5h / 2 ) 
5 

= / 5 f ( a -- 5h / 2 ) 


மைய வேறுபாட்டு வாய்பாடுகள் 


205 


6.1.2 . 8 , 11 , E ஆகியவற்றின் தொடர்பு. 

8 f ( x ) = f ( x + h / 2 ) - f ( x - h/ 2 ) 


1/2 


ஆனால் f ( x + h / 2 ) = E " f ( x ) 
f ( x - h / 2 ) | 

= E 


-1/2 


f ( x ) 


1/2 
EE 


8 f ( x ) 


ஆகவே , 


-1/2 
f ( x ) - E f ( x ) 
--E ) f ( x ) 


112 


- 


(( E 


8 


1/2 
E 


-1/2 
E 


- 


- 


-1/2 
E 


- 


( E - 1 ) 


= El/ 2 


A 


8 


அதாவது , 


E12 


4 = AE -1/9 


இச் சூத்திரத்தைப் பயன்படுத்தி 8 " f(x) , 8 f ( x ) , 

ஆகிய 
வற்றை கொடுக்கப்பட்டுள்ள சார்பலன்களின் கோவைகளாகக் 
காணலாம் . 


s*f(x) - (AE = ")"re 


f (x ) 


= A E f ( x ) 

* ) 


2 


- 


- 


A f ( x - h ) 
Af ( x ) - / f ( x - h ) 
[ f (x + h ) -f ( x)] - [f ( x ) - f (x - h ) ] 
f ( x + h ) - 2 f ( x ) + f ( x - h ) 


- 


- 


3 


இதுபோல் , 8 f( x) 


= (AE= 2)* rk 


- 


-- 


-3/2 
A3E 

f ( x ) 
43 f ( x - 3h / 2 ) 
f( x + 3h / 2 ) - C , f(x + h /2) + ° Ca f ( x - h / 2 ) 

-f ( x - 3h / 2 ) 


3 


3 


206 


எண்சார் கணிதவியல் 


4 


-1/2 + 


8 f ( x ) = ( AE ) f ( x ) 


= A4 E f ( x) 
= / 4 f ( x - 2h ) 


f ( x + 2h ) - Cr f ( x + h ) + Cg f ( x ) 


- *cy f (x - h) + f ( x - 2h ) . 


பொதுவாக , 


n 


8 f ( x ) = / n f (x - nh / 2 ) 


= f(x+ nb/2)- " c ; f ( x + ( F - 1 ) h ) + 

* c f (x + ( -2) n )-- 


இப்பொழுது , x = 0 , h = 1 எனக் கொண்டால் , 


2 . 


B f ( 0 ) = Af ( -1/2 ) ; 


8 f ( 0 ) = / 2 f ( -1 ) ; 


3 


4 


8 f ( 0 ) = A3 f ( -3/2 ) ; 


8 f ( 0 ) = / 4 f ( - 2 ) ; 


5 


6 


8 f ( 0 ) = 5 f ( -5/2 ) ; 


8 f ( 0 ) = 16 f ( -3 ) ; 


இதுபோல் , A = 8E /2 


A f ( x ) = 8 ET" f (x ) = 8 f ( x + h / 2 ) 
Aa f ( x ) = 8 * E f ( x ) = 8 " f ( x + h ] 
A 3 f ( x ) = 8 * E / " f (x ) = 8 * f ( x + 3h / 2) 


பொதுவாக , A f (x) = 8 " E" / * f(x) = 8 " f(x + nh /2). 


மைய வேறுபாட்டு வாய்பாடுகள் 


207 


ஆகவே , கொடுக்கப்பட்டுள்ள சார்பலன்களின் மைய வேறுபாட்டுப் 
பட்டியல் கீழ்க்கண்டவாறு அமைகிறது . 


X 


f ( x ) 


8 f ( x ) 


82 f ( x ) 


83 f ( x ) 


84 f ( x ) 


a - 3h 


f ( a - 3h ) 


8 f ( a --- 5h / 2 ) 


a - 21 ... f ( a - 21 ) 


82 f ( a -2h ) 


8 f ( a -- 3h / 2 ) 


83 f ( a - 3h / 2 ) 


f ( a- h ) 


.. 


.. 


82 f ( a-h ) 


84 f ( a - h ) .. 


8 f ( a- h / 2 ) 


8 f ( a - h / 2 ) 


a 


... 


f ( a ) 


82 f ( a ) 


. 


... 


84 f( a ) 


8 f ( a + h / 2 ) 


83 f ( a + h / 2 ) 


a + h 


f ( a + h ) 


82 f ( a + h ) 


.. 


84 f ( a + h ) .... 


8 f ( a + 3h / 2 ) 


8s f ( a + 3h / 2 ) 


a + 2h .... f ( a + 2h ) 


82 f ( a + 2h ) 


8 f( a + 5h / 2 ) 


a + h 


f ( a + 3h ) 


2 


இம் மைய வேறுபாட்டுப் பட்டியலில் மையக் கோட்டுக்கு இரு 
பக்கங்களிலும் மைய வேறுபாடுகள் ஒரே சீராக ( Symmetrically ) 
அமைந்துள்ளதைக் காணலாம் . ஆனால் , சாதாரண வேறுபாட்டுப் 
பட்டியலில் இவ்வாறு அமைவதில்லை என்பதைக் கவனிக்கவும் .. 
மேலும் , 8 * f ( a ) , 8 * f ( a ) , ...... ஆகிய இரட்டை நிலை மைய வேறு 
பாடுகள் மையக் கோட்டின் மேலேயே அமைந்துள்ளன . இம் 
மைய வேறுபாடுகளுக்குச் சமமான / * f ( a - h ) , / * f ( a - 2h ) , 
முதலிய சாதாரண வேறுபாடுகளும் சாதாரண வேறுபாட்டுப் 
பட்டியலில் இதே மையக் கோட்டின் மேலேயே அமைந்திருப்பதைக் 
கண்டோம் . ஆகவே , 8 " f ( a ) , 8 f (a),... ஆகிய மைய வேறுபாடு 
களைச் சாதாரண வேறுபாட்டுப் பட்டியலின் மையக் கோட்டிலிருந்து 
பெற முடிகிறது . ஒற்றை நிலை மைய வேறுபாடுகளை இவ்வாறு பெற 
முடியாது . ஆனால் , ஒற்றை நிலை 

வேறுபாடுகளாகிய 
8 f ( a - h /2 ), 8 f ( a + h / 2 ) ; 8 f ( a - h / 2 ) , 8 * f ( a + h / 2 ) ; ....... யாவும் 
f ( a - h ) , f ( a + h ) , ஆகியவை அமைந்துள்ள படுக்கைக் கோடுகளுக் 
கிடையே அமைந்துள்ளன வாகையால் , இவ்விரு கோடுகளுக்கு 
மிடையே அமைந்துள்ள எல்லா நிலை வேறுபாடுகளும் f ( a ) ஐச் சார்ந்த 
மைய வேறுபாடுகள் என்றே அழைக்கப்படுகின்றன . ஆகவே , 
Af ( a - h ) , A f (a), A f (a - h ) , A f ( a - 2h ) , a f (a - h ), 


மைய 


208 


எண்சார் கணிதவியல் 


A * f (a - 2h ) , ......... முதலியன அப்பட்டியலின் மைய வேறுபாடு 
களாகும் . இம் மைய வேறுபாட்டுப் பட்டியலில் a = 0 , h = 1 எனப் 
பிரதியிட x இன் மதிப்புக்கள் -3 , -2 , -1 , 0 , 1 , 2 , 3 என்றும் , 
அவற்றிற்குரிய சார்பலன்கள் முறையே f ( -3 ) , f ( -2 ) , f ( -1 ) , f ( 0 ) , 
f ( 1 ) , f ( 2 ) , f ( 3 ) என்று மாறுகின்றன . ஆகவே , மைய வேறுபாட்டுப் 
பட்டியலும் கீழ்க்கண்டவாறு மாறுகிறது . 


f( x ) 


8 f( x ) 


82 f( x ) 


83 f (x ) 


84 f(x ) 


- 3 


f ( -3 ) 


8 f ( -5/2 ) 


- 


-2 


f ( -2 ) 


82 ( -2 ) 


8 f ( -3/2 ) 


83 f ( -3/2 ) 


-1 ... f (-1 ) 


82 f (-1 ) 


84 f (-1 ) .... 


8 f (-1/2 ) 


83 f ( -- 1/2 ) 


0 


f(0 ) 


82 f ( 0 ) 


... 


84 f ( 0 ) 


8 f ( 1/2 ) 


83 f ( 1/2 ) 


1 


f ( 1 ) 


82 f ( 1 ) 


81 f ( 1 ) 


8 f ( 3/2 ) 


8s f ( 3/2 ) 


2 


f ( 2 ) 


82 f ( 2 ) 


8 f(5/2 ) 


3 


f ( 3 ) 


இம் மதிப்புக்களுக்குரிய சாதாரண வேறுபாட்டுப் பட்டியல் 
கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 


X 


f ( x ) 


Af ( x ) 


> f ( x) 


/ * f ( x) 


A + f ( x ) 


1.. 


3 f ( -2) 


-3 f ( -3 ) 

Af ( -3 ) 
-2 f ( -2 ) 

A f ( -3 ) 
Af ( -2 ) 

A f ( -3 ) 
-1. .f ( -1 ) ... ....* f ( -2 ) ... .... A + f ( -3 ) ... 
Af ( -1 ) 

A 
த ... f ( 0) 

... / 2 f ( -1 ) ... ... A + f ( -2 ) ... 
Af ( 0 ) 

*3 f ( -1 ) 
1 ... f ( 1 ) ... ) f ( 0 ) 

.... A + f ( -1 ) .... 
Af ( 1 ) 
2 f ( 2 ) 

A f ( 1 ) 
Af ( 2 ) 
3 f ( 3 ) 


as f (0) 


மைய வேறுபாட்டு வாய்பாடுகள் 


209 


இப்பட்டியலில் f ( -1 ) f ( 1 ) ஆகியவை அமைந்துள்ள படுக் 
கைக் கோடுகளுக்கு இடைப்பட்ட Af ( -1 ) , Af ( 0 ) , A f ( -1 ) , 
** f ( -2 ) , / * f ( -1 ) , A + f ( -2 ) , 

ஆகியவை 
வேறுபாடுகளாகும் . 


மைய 


6.1.3 மைய வேறுபாட்டுப் பட்டியல் அமைத்தல் 

இரண்டாம் அத்தியாயத்தில் சம இடைச் செருகல் வாய்பாடுகள் 
சிலவற்றைக் கண்டோம் . அவ்வாய்பாடுகள் யாவும் பட்டியலின் 
தொடக்கம் அல்லது இறுதியிலுள்ள மதிப்புக்களுக்குப் பக்கத்திலுள்ள 
மதிப்புக்களைக் காணவே பயன்பட்டன . சார்பலனின் மதிப்பு மாறி 
X- இல் ஒரு பல்லுறுப்புக் கோவையாகயிருந்தால் மட்டுமே பட்டியலின் 
மையக் கோட்டில் அல்லது அதன் பக்கத்திலுள்ள மதிப்புக்களை 
அவ்வாய்பாடுகளின் மூலம் காண முடிந்தது . ஆகவே , மையக் 
கோட்டில் அல்லது அதன் பக்கத்திலுள்ள சார்பலன்களின் மதிப்புக் 
களைத் துல்லியமாக மதிப்பிடப் பொருத்தமான வாய்பாடுகள் 
தேவைப்படுகின்றன . இத்தகைய மதிப்புக்களை மைய வேறுபாட்டு 
வாய்பாடுகளின் மூலம் காண முடிகின்றது , 


a , a + h , a + 2h , a + 3h , a + 4h , a + 5h என்ற X- இன் மதிப்புக் 
களும் , அவற்றிற்குரிய f ( a ) , f ( a + h ) , f ( a + 2h ) , f (a + 3h ), f ( a + 4h ) , 
f ( a + 5h ) 

என்ற 

சார்பலன்களும் கொடுக்கப்பட்டுள்ளதாகக் 
கொள்வோம் . கொடுக்கப்பட்டுள்ள X- இன் மதிப்புக்களில் நடு 
மதிப்பை அல்லது நடு மதிப்புக்குப் பக்கத்திலுள்ள மதிப்பை ஆதி 
( origin ) யாக எடுத்துக் கொள்ள வேண்டும் . மேலே குறிப்பிடப் 
பட்ட மதிப்புக்களில் மையத்தை நெருங்கிய மதிப்பான a + 3h ஐ 
ஆதியாக எடுத்துக் கொள்வோம் . இப்பொழுது புதிய மாறியை 
X எனக் கொண்டால் , X = x- ( a + 3h ) ஆகும் . இப்புதிய மாறி 
X இன் மதிப்புக்கள் முறையே - 3h , -2h , -h , 0 , h , 2h ஆகும் . 
இப்புதிய மதிப்புக்களை சம இடைவெளியாகிய h- ஆல் வகுத்து , 
கிடைக்கும் மதிப்புக்களை Ll . என்ற மாறியால் குறித்தால் , 
XX x -- ( a + 3h ) 

= -3 , -2 , -1 , 0 , 1 , 2 என்று கிடைக்கும் . 
h 


u = 

h 


3. f ( u ) = f 


( - + 35 )) 

2 ) = f ( -3 ) என்று மாறு 


a - a - 3h 
* x = a ஆனால் , f ( a ) என்பது f 

h 
கிறது . 

எ -14 


210 


எண்சார் கணிதவியல் 


இதுபோல் , f ( a + h ) = f ( -2 ) ; 

f ( a + 2h ) = f ( -1 ) , 
f ( a + 3h ) = f ( 0 ) , 
f ( a + 4h ) = f ( 1 ) , 
f ( a + 5h ) = f ( 2 ) என்று மாறுகின்றன . 


ஆகவே , கீழ்க்கண்ட மைய வேறுபாட்டுப் பட்டியல் கிடைக்கிறது . 


3 


u 


f ( u ) 


Af ( u) 


A f ( u ) 


/ if ( u ) 


> * f ( u ) 


-3 = f ( -3 ) 


-2 f ( -2 ) 


-1 f ( -1 ) 


) 


f ( -3) 

A f ( -3 ) 
Lf ( -2 ) 

Af ( -3) 
A * f ( -2 ) 

> + f ( -3 ) 
Af ( -1 ) 

Af ( -2 ) 
..... f ( -1 ) ... ... / 4 f ( -2 ) ... 
Af ( 0 ) 

A f ( -1 ) 
/ f ( 0 ) 
4f ( 1 ) 


0 ... f ( 0 ) 


1 f ( 1 ) 


2 f ( 2 ) 


6.2 காஸ் - இன் முன் வேக இடைச்செருகல் வாய்பாடு ( Gauss s 

Forward Interpolation Formula ) 

a - 3h , a - 2h , a - h , a , a + h , a + 2h , a + 3h , 
x இன் மதிப்புக்களுக்குரிய f ( x ) இன் மதிப்புக்கள் கொடுக்கப் 
பட்டுள்ளதாகக் கொள்வோம் . அசம இடைவெளிகளுக்குரிய 
நியூட்டனின் வகுப்பட்ட வேறுபாட்டு வாய்பாட்டைக் கருதுக . 


ஆகிய 


f ( x ) = f ( an ) + ( x - an ) f ( an , a1 ) + ( x - an ) ( x - al ) f ( an , a1 , as ) 

+ ( x - al ) ( x - aj ) ( x - ag ) f ( a ) , al , ag , ag ) 
+ ( x - ao ) ( x --a1) ( x - ag ) ( x - as ) f ( ag , a1 , ag , ag , ay) 
+ . 


இவ்வாய்பாட்டில் a ) , a1 , ag , as , ....... என்பன அசம இடைவெளிகளி 
லமைந்தவை . இப்பொழுது ad = a , an = a + h , az = a - h , ag = a + 2h , 
a = a - 2h , 

எனக் கொண்டால் , ai , a1 , at , as , ay , 


....... 


மைய வேறுபாட்டு வாய்பாடுகள் 


211 


ஆகியவை அசம் இடைவெளிகளிலிருக்கும் . ஆகவே , இம் 
மதிப்புக்களை நியூட்டனின் வாய்பாட்டில் பிரதியிடவும் . 
f ( x ) = f ( a ) + ( x - a ) f ( a , a + h ) + ( x - a ) ( x - a - h ) f (a , a + h , a - h ) 

+ ( x - a ) ( x - a - h ) ( x - a + h ) f ( a , a + h , a - h , a + 2h ) 
+ ( x - a ) ( x - a - h ) ( x - a + h ) ( x - a - 2h ) f ( a , a + h , a - h , a + 2h , 

a - 2h ) 
+ . 


ஆனால் , f ( a , a + h ) = > af (a ). 


f ( a , a + h , a - h ) = f ( a - h , a , a + h) 

a = 


1 

A2 f ( a - h ) , 
2 ! h2 


= 


f ( a , a + h , a - h , a + 2h ) = f ( a - h , a , a + h , a + 2h ) 

1 

A3f ( a - h ) , 

3 ! h3 
f ( a , a + h , a - h , a + 2h , a - 2h ) = f ( a - 2h , a - h , a , a + h , a + 2h ) 

1 

/ 


-- 


4 ! h ! A4 f ( a - 2h ) , 


இம் மதிப்புக்களை மேற்கண்ட வாய்பாட்டில் பிரதியிடவும் . 


2 ! he 


3 ! h3 


ஆகவே , கீழ்க்காணும் வாய்பாடு கிடைக்கிறது . 

( x - a )( x - a - h) 2 f ( a - h ) 
f ( x ) = f (a ) + s af(a)+ 

( x - a) (x - a - h ) ( x - a + h ) A3 f ( a - h ) 
+ 
( x - a)( x - a - h ) (x - a + h)( x - a - 2h ) + f ( a - 2h ) 

4 ! h4 
( x - a) ( x - a - h ) ( x - a + h ) ( x - a - 2h ) ( x - a + 2h ) 

5 ! h5 

A5f ( a - 2h ) 
+ 

( 1 ) 


+ 


+ 


இவ்வாய்பாட்டில் a == 0, h = 1 எனப் பிரதியிட , காஸ் - இன் முன்வேக 
வாய்பாடு கிடைக்கிறது . 


x ( x- 1)* f ( -1 ) 


f ( x ) = f (0 ) + x / f ( 0 ) + 


2 ! 


212 


எண்சார் கணிதவியல் 


X ( x - 1 ) ( x + 1 ) 
+ 

x ( x - 1 ) ( x + 1 ) ( x - 2 ) 
As f ( -1) + 
3 ! 

4 ! 

A4f ( -2 ) 
x ( x - 1 ) ( x + 1 ) ( x - 2 ) ( x + 2 ) 

5 f ( -2 ) + ....... 
5 ! 


+ 


அதாவது , 


f ( x ) = f ( 0 ) + x A f(0)+x(x 14*f( -1)+(x+ 1),(x- 1) 


A3 f ( -1 ) 


-- 


( x + 1) x (x - 1 ) (x - 2) + f ( -2 ) + 

( x + 2) (x + 1) x ( x - 1) (x - 2) / 5 f ( -2 ) 


4 ! 


5 ! 


--- 


( 2 ) 


- 


x ( x - 1 ) ( x - 2 ) ( x - r + 1 ) 
இப்பொழுது , ( x ) . 

என்று எழுதி 

r ! 
னால் , காஸ் - இன் வாய்பாடு கீழ்க்கண்ட அமைப்பைப் பெறுகிறது . 


f ( x ) = f ( 0 ) + ( x ) | Af (0 ) + ( x ); / * f ( -1) + ( x + 1 )3 {\ f ( -1 ) 
+ ( x + 1 ); / * f ( -2 ) + ( x + 2 ) ; A f ( -2 ) + . 

( 3 ) 


இவ்வாய்பாடு நியூட்டன் -காஸ் இடைச்செருகல் வாய்பாடு 
( Newton -Gauss interpolation formula ) 6T for gulo வழங்கப் 
படுகிறது . 


a 


குறிப்பு 1 : 

கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் மதிப்புக்களின் சம இடை வெளி 
ஒரு அலகாக ( one unit ) இல்லாவிடில் , நடு மதிப்பு a ஐ ஆதியாகக் 
கொண்டு u = என்ற பிரதியீட்டின் மூலம் மாறி X ஐ மாறி 

h 
u ஆக மாற்றி , அதற்குரிய f ( u ) இன் மதிப்புக்களாக , கொடுக்கப் 
பட்டுள்ள f ( x ) இன் மதிப்புக்களை எடுத்துக் கொண்டு , வேறுபாட்டுப் 
பட்டியல்மைத்துக் கீழ்க்கண்ட வாய்பாட்டில் பிரதியிட வேண்டும் . 
f ( u) = f ( 0 ) + ( u )1 / f ( 0 ) + ( u ) , A2 f( -1) + ( u + 1 ); / * f ( -1 ) 

+ ( u + 1 ); A + f( -2 ) + ( u + 2 ); A * f( -2) + .......... ( 4) 


மைய வேறுபாட்டு வாய்பாடுகள் 


213 


குறிப்பு 2 : 


சமன்பாடு ( 1 ) இல் x = a + nh என்று பிரதியிட , காஸ் - இன் 
முன்வேக வாய்பாடு கீழ்க்கண்ட அமைப்பைப் பெறுகிறது . 
f (a + nh ) = f ( a ) + ( n ) ] Af (a ) + ( n)zz f ( a - h ) + ( n + 1 ) ; / * f ( a - h ) 

+ ( n + 1 ) , A * f ( a - 2h ) + ( n + 2 ) ; / * f( a - 2h ) + ...... ( 5 ) 


குறிப்பு 3 : 

காஸ் - இன் வாய்பாடு , மைய வேறுபாட்டுப் பட்டியலின் மையக் 
கோட்டிலுள்ள இரட்டை நிலை வேறுபாடுகளையும் , மையக் கோட்டிற் 
குக் கீழேயுள்ள ஒற்றை நிலை வேறுபாடுகளையும் மட்டுமே கொண்டு 
அமைந்துள்ளது . ஆகவே , இவ் வாய்பாட்டின் மூலம் மையக் 
கோட்டிற்கும் அதற்குக் கீழ் வரிசைக்குமிடைப்பட்ட X- இன் மதிப்புக் 
களுக்குரிய f ( x ) இன் மதிப்புக்களை மிகவும் - துல்லியமாகப் பெறலாம் . 


மாதிரி 8K 

காஸ் - இன் இடைச் செருகல் வாய்பாட்டைப் பயன்படுத்திக் 
கீழ்க்காணும் பட்டியலில் f ( 3.5 ) இன் மதிப்பைக் காண்க . 

2 3 4 

5 
f ( x ) : 2.626 3.454 4.784 6.986 


x : 


காணவேண்டிய மதிப்பு f ( 3) க்கும் f ( 4 ) க்குமிடையே யிருப்பதால் , 
3 ஐ ஆதியாகக் கொள்க . 


-- 


என்று மாற்றி , வேறுபாட்டுப் பட்டியல் அமைக்கவும் . 


1 


u 


f ( u ) 


Af ( u ) 


A2 f( u) 


Af ( u ) 


-1 2.626 


() 3.454 


A f ( - 1 ) = 0.828 

A f ( -1 ) = 0.502 
A f ( 0) = 1-33Q 

Af( - 1 ) = 0.370 
Af (0 ) = 0.872 
A f ( 1 ) = 2-202 


14.784 


2 6.986 


f ( u ) = f ( 0 ) + ( u ) ; Af (0 ) + (u ), A * f( -1) + ( n + 1 ) , Af ( -1 ) 

+ 


cன் 


214 


எண்சார் கணிதவியல் 


இங்கு x = 3.5 , a = 3 , h = 1 

x - a 3.5-3 
.. h 

1 


3-5 


0.5 . 


ஃ f ( 0.5 ) = 3.454 + ( 0.5 ) 1 ( 1.330 ) + ( 0.5 ) 2 ( 0.502 ) + ( 1.5 ) 3 ( 0.370 ) 
= 3.454 + ( 0.5) (1-330 ) + ( 0-5 ) ( -0-5 ) 

( 0.502 ) 

2 ! 
( 1.5 ) ( 0.5 ) ( -0.5 ) 

( 0.370 ) 

3 ! 
= 3.454 + 0.665-0.06275-0.023125 
= 4.033125 . 
f ( 3.5 ) = 4-033125 . 


+ 


. 


மாதிரி 88 

நியூட்டன் . காஸ் இடைச் செருகல் வாய்பாட்டை நிறுவுக . 
கீழ்க்கண்ட மதிப்புக்களிலிருந்து log Sin 0 ° 16 8.5 " இன் மதிப்பைக் 
காண்க . 

log Sin 0 ° 16 7 " 7.670999 
log Sin 0 ° 16 8 " 7.671449 
log Sin 0 ° 16 9 " 7.671897 
log Sin 0 ° 16 10 " 7.672345 

( சென்னை 63 செப் . , 64 செப் . ) 


இங்கு h = 1 " , a = 0 ° 16 8 " , x = 0 ° 16 8.5 " 

x - 0 ° 16 8.5 " 
ஃ u = 
h 

1 " 


x - a 


쯤 


வேறுபாட்டுப் பட்டியல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது , 


M 


u 


f ( u ) 


Af ( u ) 


A f ( u ) 


Af( u) 


0 ° 16 7 " -1 


7.670999 


0.000450 


0 ° 16 8 " 


0 


7.671449 


- 0.000002 


0.000448 


0.000002 


0 * 16 9 " 


1 


7.671897 


0 . 


0.000448 


0 ° 16 10 " 


2 


7.672345 


மைய வேறுபாட்டு வாய்பாடுகள் 


215 


x = 0 ° 16 8.5 " என்றால் , u = 0.5 ஆகும் . 
இப்பொழுது , 
f ( u ) = f (0) + (u ) / f ( 0 ) + ( u ) 2 / f ( -1 ) + (u + 1 ) f ( -1 ) 
f (0.5 ) = 7.671449 + (0.5 ) ( 0.000448 ) 
( 0.5 ) ( -0.5 ) 

( 1.5 ) ( 0-5 ) ( -0.5 ) 

( 0-000002 ) 
2 ! 

3 ! 
= 7-671449 + 0.000224 + 0-00000025 - 0.00000125 
= 7.671673125 
= 7.671673 ( ஆறு தசம இடங்களுக்கு ) . 


+ 


மாதிரி 89 

கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் மதிப்புக்களிலிருந்து 
1935 ஆம் வருட மக்கட் தொகையை நியூட்டன் - காஸ் முன் வேக 
வாய்பாட்டின் மூலம் மதிப்பிடுக . 


வருடம் 


1930 1932 


1934 1936 1938 1940 


மக்கட் தொகை 
( ஆயிரங்களில் ) 


12 


16 


21 


27 


32 


40 


X -a 


a = 1934 எனக் கொள்க ; h = 2 . 

x - 1934 
h 

2 
x = 1935 என்றால் , u = 5 . 
கீழ்க்கண்டவாறு வேறுபாட்டுப் பட்டியல் அமைக்கவும் . 


u 


f ( u ) 


Af( u ) / f( u ) 


Af( u ) 


A f ( u ) 


Af( u ) 


1930 


- 
2 


12 


4 


1932 


-1 


16 


1 


5 


0 


1934 . 


0 


21 


1 


- 
2 


-2 


6 


- 


- 


-2 


8 


19351 


1 


27 


- 
1 


6 


5 


4 


1938 


2 


32 


3 


8 


1940 


3 


40 


216 


எண்சார் கணிதவியல் 


f ( u ) = f ( 0 ) + ( u ) 1 / f ( 0 ) + ( u ) / * f( - 1 ) + ( u + 1 ) 3 {\ f ( -1 ) 

+ ( u + 1 ) ; A + f( -2 ) + ( u + 2 ); / * f ( -2 ) 

( 0.5 ) ( -0.5) 
= 21 + ( 0.5 ) ( 6 ) + 

( 1.5 ) ( 0 • 5 ) ( - 0.5 ) 
( 1 ) + 

( -2 ) 
2 ! 

3 ! 
( 1.5 ) ( 0.5 ) ( --0.5 ) ( - 1.5 ) 
+ 

( -2 ) 
4 ! 
( 2-5 ) ( 1.5 ) ( 0.5 ) ( -0.5 ) ( - 1.5 ) 

( 8 ) 

5 ! 
= 21 + 3 - 0.125 + 0.125-0.046875 + 0.09375 
= 24.046875 
= 24-05 ( இரண்டு தசம இடங்களுக்கு ) . 


+ 


5 


-- 


6.3 . நியூட்டன் - காஸ் பின் முக வாய்பாடு ( Newton - Gauss back 

ward formula ) 
f ( a + nh ) = f( a) + (n ) 1 A f ( a ) + ( n ) / f( a-h ) 

+ ( n + 1 ) } / * f ( a - h ) + ( n + 1 ) 4 A + f ( a - 2h ) 

+ ( n + 2 ) / f ( a-2h ) + . 
என்ற நியூட்டன் -காஸ் முன்வேக வாய்பாட்டினைக் கருதுக . இவ் 
வாய்பாட்டில் h ஐ -h என்று மாற்ற , நியூட்டன் - காஸ் பின்முக 
வாய்பாடு கிடைக்கிறது . h ஐ - h என்று மாற்றுவதால் வேறுபாடு 
களும் பின்னோக்கிக் கணக்கிடப்படுகின்றன . அதாவது , 

A f ( a ) = f ( a - h ) -f ( a ) 
என்று மாறுகிறது . 
ஆனால் f ( a - h ) - f ( a) - [ f ( a ) - f ( a - h ) ] = Af ( a - h ) 
ஆகவே , f ( a ) என்பது - / f ( a - h ) என்று மாறுகிறது . 
இதேபோல் , / * f ( a -h ) என்பது -- 1 * f ( a - 2h ) என்றும் , 
A f ( a - 2h ) என்பது - 1 f ( a - 3h ) என்றும் , 

என்றும் மாறுகின்றன . 
ஆனால் " f ( a - h ) , A f ( a - 2h), .........ஆகிய இரட்டை நிலை 
வேறுபாடுகளில் எவ்வித மாறுதலும் இருக்காது . ஆகவே , 
f (a - nh ) = f ( a ) - ( n ) 1 / f ( a - h ) + ( n ) 2 / * f ( a --h ) 

- ( n + 1 ) ; / * f( a - 2h ) + ( n + 1 ) , A4 f ( a - 2h ) 

- ( n + 2 ) 5 / * f ( a - 3h ) + ......... 
இது நியூட்டன் - காஸ் பின்முக வாய்பாடு என்று அழைக்கப் 
படுகிறது . 


மைய வேறுபாட்டு வாய்பாடுகள் 


217 


6. 3. 1. நியூட்டன் - காஸ் பின் முக வாய்பாட்டின் - மற்றொரு 

வடிவம் . 
பூச்சியத்தை ஆதியாகவும் ஒரு அலகு சம இடைவெளியும் 
கொண்ட பட்டியலுக்குப் பயன்படத் தக்கவாறு நியூட்டன் - காஸ் 
பின்முக வாய்பாட்டைக் கீழ்க்கண்டவாறு மாற்றி அமைக்கலாம் . 


கீழ்க்கண்ட மைய வேறுபாட்டுப் பட்டியலைக் கருதுக . 


u 


f ( u ) 


Af ( u ) 


A f ( u ) 


> f (u ) Af ( u ) 


: 


-2 


f( -2 ) 


Af ( -2 ) 


: 


f ( -1) 


Af ( -2 ) 


TR . 


Af ( -1 ) 


Af( -2 ) 


0 


• f ( 0 ) 


A f ( -1 ) 


A4 ( f - 2 ) 


Af ( 0 ) 


Af( - 1) 


1 


- f ( 1 ) 


A f ( 0 ) 


Af ( 1 ) 


2 


f ( 2 ) 


: 


பட்டியலிலிருந்து , 

Af ( -1 ) = / f ( 0 ) - A f ( -1 ) என்று கிடைக்கிறது . 

A f ( 0 ) = A f ( -1 ) + e f(-1) 
இதுபோலவே , A f(0 ) = / * f (-1) + / * f ( -1 ), 

/ * f ( 0 ) = / * f ( -1 ) + a * f ( -1 ) , 


Af( -1) = / f ( -2 ) + / * f ( -2 ) , 
A f ( -1 ) = A4 f ( -2 ) + Af ( -2), 


என்ற தொடர்புகளைப் பட்டியலிலிருந்து பெறுகிறோம் . அதாவது , 
A f ( 0 ), A f ( 0 ) , A f ( -1 ) , 24 f ( -1 ) , ...... ஆகிய வேறுபாடுகளை 
f ( 0 ) ஐச் சார்ந்த மைய வேறுபாடுகளாக மாற்றி எழுதலாம் . இம் 


218 


6T 600T ETT 5000f 59ujou 


மதிப்புக்களை நியூட்டன்.கிரிகோரி முன் வேக வாய்பாட்டில் பிரதி 


யிடவும் . 


Aº f ( 0 ) 


+ 


f ( u ) = f ( 0 ) + A f ( 0) + (4.7 ") 

+ 0 ... 
= f(0) + * [Arc – 1)+ ° f(-1)] 

+447 " [ 2 ° 8C – 1 ) 

[ 4°f (−1)+ 2® – 1)] 
-3}(4-2)[ $* (–1)+ * -1)]+ 

f A f ... 
= f ( 0+ 41 ( -1 ) + ( + 6927"}]4 * ( -1) 

TERT ? - u= 1} (4-2)]s":( -1) 
[ " u(u- 1)( 4-2)(u => ] - * fe 

(-1) 


u ( u - 1 ) ( u_2 ) 
+ 


+ 


uku - 1 ) (u_2 ) 

+ 
3 ! 


t ...... 


= f ( 0 ) + f(-1)+(u ? 4 2 ° f ( -1) 


(u + 1) u (u — 1) A3 f ( -1 ) 


+ 


3 ! 


(u + 1) (u ) (u — 1) (u — 2)+ f ( -1 ) + .. 


+ 


... 


4 ! 


= f ( 0 ) + 


( u + 1 ) 
☺ 

Af( -1) + A f (-1) 
1 ! 

2 ! 


+ 


cu+1)u(u =1 [ * r1–2)+ 8*81–2 ] 
1)(u => [A s(-+2)+ € 8( –23 

] 


( u + 1 ) ( u ) ( u − 1 ) ( u_2) 

4 ! 


மைய வேறுபாட்டு வாய்பாடுகள் 


219 


= f ( 0 ) + + Af(-1) + (4FDa* t ( -1 ) 

( u + 1) ( u )( u - 1 ) 3 f ( 2 ) 
(( u + 1 ) ( a) ( u - 1 ) + (u + 1) ( u) (u - 2) 

4= 2 A f 


+ 

3 ! 


+ 


3 ! 


4 ! 


+ 


- 


+ .... 
( u + 1 ) u , 2 

A f 
2 ! 

– 
+ 

3 ! 
( u + 2 ) ( u + 1 ) ( u ) ( u - 1 ) 

+ ( / * f( -2 ) + ......... 

4 ! 
= f( 0 ) + ( u )! Af ( -1 ) + ( u +1 ) 2 / f ( -1 ) 

+ ( u + 1 ) ; / * f ( -2 ) + ( u + 2 ); / * f ( -2 ) + ........ 
இதுதான் நியூட்டன் -காஸ் பின் முக வாய்பாடாகும் . இவ்வாய் 
பாட்டில் , மைய வேறுபாட்டுப் பட்டியலின் மையக் கோட்டிலுள்ள 
இரட்டை நிலை வேறுபாடுகளும் , மையக் கோட்டிற்கு மேலேயுள்ள 
ஒற்றைநிலை வேறுபாடுகளும் மட்டுமே இடம் பெறுகின்றன . ஆகவே , 
இவ் வாய்பாட்டின் மூலம் மையக் கோட்டிற்கும் அதற்கு மேல் 
வரிசைக்குமிடைப்பட்ட X இன் மதிப்புக்களுக்குரிய f ( x ) இன் 
மதிப்புக்களைப் பெறலாம் . 


மாதிரி 90 

நியூட்டன் - காஸ் பின்முக வாய்பாட்டைப் பயன்படுத்தி 45-50 
வயதுத் தொகுப்புக்குட்பட்ட சாவுகளின் எண்ணிக்கையைக் கீழ்க் 
காணும் பட்டியலிலிருந்து மதிப்பிடுக . 

வயது தொகுப்பு சாவுகளின் எண்ணிக்கை 
25-35 

13229 
35-45 

18139 
45-55 

24225 
55- 65 

31496 

( சென்னை 66 செப் . ) 
வயதுத் தொகுப்புக்களின் நடு மதிப்புக்களை X இன் மதிப்புக்களாகக் 
கொள்க . ஆகவே , கீழ்க்கண்ட பட்டியல் கிடைக்கின்றது . 

30 40 50 60 
f( x ) : 13229 

18139 24225 31496 


X - a 
u = 

- 


2 


A * f ( u ) 


X | 


u 


Mean யிலிருந்து 
220 

எண்சார் கணிதவியல் 
45-50 வயதுத் தொகுப்புக்குரிய x இன் மதிப்பு = 47.5 . 
பின்முக வாய்பாட்டைப் பயன்படுத்துவதால் 47.5 க்கு அடுத்த 
அதிகமான X இன் மதிப்பை ஆதியாக எடுத்துக் கொள்க . 
அதாவது , a = 50 , h = 10 

x - 50 

h 10 / 
கவே , கீழ்க்கண்ட வேறுபாட்டுப் பட்டியல் கிடைக்கிறது . 

f ( u ) Af ( u ) / f ( u) 
30 --2 13229 

4910 
40 -1 18139 

1176 
6086 

9 
50 0 24225 

1185 

7271 
60 1 31496 
இங்கு Af ( -1) = 6086 , f( -1) = 1185 , Af ( -2 ) = 9. 

47.5--50 
x = 47.5 ஆனால் u = 

= -0.25 .. 

10 
நியூட்டன் - காஸ் பின் முக வாய்பாட்டில் பிரதியிடவும் . 
f( u) = f(0) + (u) | Af (-1) + ( u + 1)} / * f ( -1 ) 

+ ( u + 1 ) } /3 f( -2 ) + ..... 
= 24225 + ( -0.25 ) ( 6086 ) + 

( 0.75 ) ( - 0.25 ) 

( 1185 ) 

2 ! 
( 0.75 ) ( -0.25 ) ( -1.25 ) 
+ 

( 9 ) 

3 ! 
= 24225 - 1521.5- 111.093 +0.351 

= 22592.758 . 
6.4 . நியூட்டன் - ஸ்டெர்லிங் வாய்பாடு ( Newton - Stirling Formula ) : 

நியூட்டன் -காஸ் முன்வேக , பின்முக வாய்பாடுகளின் கூட்டுச் 
சராசரி ( 
வாய்பாடு பெறப்படுகிறது . 
f (u) = f( 0) + (u); Af ( 0 ) + ( u ) 2 * 2 * f( -1 ) + ( u + 1 ); / * f ( -1 ) 

+ ( n + 1); * f (2 ) + ...... 
( நியூட்டன்.காஸ் முன்வேக வாய்பாடு ) 


- 


மைய வேறுபாட்டு வாய்பாடுகள் 


221 


f ( u ) = f (0) + ( u)t Af( -1 ) + ( u + 1 ) 2 Af( -1) -- ( u + 1 ) ; / * f ( -2) 

+ ( u + 2 ) / / * f (-2 ) + . 

( நியூட்டன் - காஸ் பின்முக வாய்பாடு ) 
இவ்விரண்டையும் கூட்டுக . 
2 f ( u ) = 2 f( 0 ) + ( u ) ; [ z_f( 0) + Af( -1)] + * f ( -1 ) [ ( u ) 8+ ( u + 1 ), ] 

+ ( u + 1 ) [ Af( -1) + / f ( -2)] 

+ / * f (-2 ) [ ( u + 1) 4+ ( u + 2) 4 ] + ..... 
= 2 f ( 0 ) + a f ( 0 ) + a f( -1 ) | 

u ( u - i ) 

( u + 1) u 
+ 

2 ! 
( u + 1 ) u ( 4–1 ) 


-- 


3 ! 


1 

(14-1 [ 2 * { (-1 ) + A * f { -2 ) 
+ A * f( -2 ) 

(4+1)a(t -1 ] 
= 2 f (0 ) + + [ a f(0 ) + A 

# [a f ( 0 ) + a f {-1 } ] + a * f ( -1 ) ( 21 ) 
* [ z * f { -1 } + 2 • f (-2 ) 

( u"-19 ) 


( u + 1 ) u (4-1 ) (u_2) : 

4 ! 

( u + 2 ) ( u + 1 ) u ( u - 1 ) 
+ 


+ 


... 


+ u tu2 


3 ! 


( u - 2) (u” –18) + u (u + 2) (u ” –19 ) 


+ A * f (-2) ( 4( u- 2 ) (u 


4 ! 


+ 


212 
= 2 f ( 0 ) + + [ Af ( 0 ) + Af ( -1 ) ] + 2 a f ( -1 ) 

u ( u2 - 12 ) 
+ 
3 ! 

[ / 3 f ( -1 ) + A3 f ( -2 ) ] 
2 u2 ( u3 - 12 ) 
+ 

/ 4 f ( -2 ) + .. 

4 ! 
ஃ f ( u ) = f (0 ) + 

Af ( 0) + Af ( -1) 1 

+ 
1 ! 2 

2 ! 

) 
u ( ue - 12) [ A3 f ( -1) + A8 
+ 
3 ! 

2 
u2 ( u? - 12) 

2A + f ( -2 ) + .. 

A4 f ( -2 ) + ............. 
4 ! 


222 


எண்சார் கணிதவியல் 


இது நியூட்டன்..ஸ்டெர்லிங் மைய வேறுபாட்டு வாய்பாடு என்று 
அழைக்கப்படுகிறது . இது ஸ்டெர்லிங் வாய்பாடு என்றும் அழைக்கப் 
படுவதுண்டு . இவ்வாய்பாட்டில் , வேறுபாட்டுப் பட்டியலின் மையக் 
கோட்டிற்கு மேலேயும் கீழேயும் உள்ள ஒற்றை நிலை வேறுபாடுகளின் 
கூட்டுச் சராசரிகளும் , மையக் கோட்டின் மேலுள்ள இரட்டைநிலை 
வேறுபாடுகளும் இடம் பெறுகின்றன . ஆகவே , இவ்வாய்பாட்டைப் 

1 1 
பயன்படுத்த வேண்டுமாயின் u = இன் மதிப்பு 

h 

2 2 
இடைவெளிக்குள் இருத்தல் அவசியம் . 


டைமய 


மாதிரி 91 
ஸ்டெர்லிங்.இன் இடைவெளி 

வேறுபாட்டு 
வாய்பாட்டை நிறுவுக . கீழ்க்கண்ட மதிப்புக்களிலிருந்து 18 இன் 
மதிப்பைக் காண்க . 


ux : 831 


1 6 11 16 21 

723 592 430 392 ( சென்னை 68 செப் . ) 
x = 8 என்பது x = 6 ஐ நெருங்கியிருப்பதால் 6 ஐ ஆதியாகக் 
கொள்க . ஆகவே , a = 6 , h = 5 . 


a 


x - 6 


- 


எனக் கொள்க . 
h 5 
8-6 

1 
x = 8 என்றால் X == 0.4 இது 

இடைவெளிக் 
5 

2 
குள்ளிருப்பதால் ஸ்டெர்லிங் வாய்பாட்டைப் பயன்படுத்தலாம் . 


- 


(- ) 


X -- 6 


இப்பொழுது , X = 

5 

ஆகையால் x = 6 + 5X 
* ux = u5 + 5x = Ux எனக் கொள்க . 
வேறுபாட்டுப் பட்டியல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 


X 


Ux 


AUx 


A2 UK / 3Ux 


A4UX 


1 


-1 


831 


- 108 


6 


0 


723 


-23 


- 131 


8 


11 


1 


592 


- 31 


163 


-162 


155 


16 


2 


430 


124 


- 38 


21 


3 


392 


மைய வேறுபாட்டு வாய்பாடுகள் 


223 


இங்கு U. = 723 , / U - 1 = 108 , AU = - 131 , 

A U - 1 = -23 , / U - = - 8 . 

A U - A , / U- , முதலியன பட்டியலில் இல்லையாகையால் 
அவற்றைப் பூச்சியமாகக் கொள்ளலாம் . இம்மதிப்புக்களை 
ஸ்டெர்லிங் வாய்பாட்டில் பிரதியிடவும் . 


Ug = u + Y [200+ AL- ) + X 2 U. 
+ X x --1 (ALHA !U - 1_x rx =1he us 

( = 2+ ] 


+ ....... 


U0.4 = 723 + ( 0-4 ) 

[ -13 


-131 ) + ( - 108 ) ( 0.4 ) 

+ ( -23 ) 
1 ! 2 

2 ! 
( 0.4 ) ( 0.16-1 ) ( ( -8 ) 

) + 
3 ! 

2 

( 0.4 ) ( -0.84 ) 
= 723 + ( 0.4 ) [ -119.5 ] + ( 0-08 ) ( 23 ) + 

( -4 ) 

6 
= 723 - 47.80-1-84 + 0.224 
= 673.584 . 


பயிற்சி 19 
1. கீழ்க்கண்ட பட்டியலில் f ( 0.5 ) ஐ மதிப்பிடுக . 
-11 0 

11 2 
f ( x ) : 10 5 8 10 
2. நியூட்டன் - காஸ் வாய்பாட்டைப் பயன்படுத்திக் கீழ்க்காணும் பட்டியலில் 
x = 25 க்குரிய y இன் மதிப்பைக் காண்க . 

20 24 28 

32 
y : 

1313 1727 2392 3493 
3. கீழ்க்காணும் பட்டியலில் சி என்பது ஒரு பாத்திரத்தில் குளிர்ந்து 
கொண்டிருக்கும் நீரின் வெப்பத்தை ° C-இலும் , t என்பது நிமிடங்களையும் குறிக் 

காஸ் - இன் வாய்பாட்டைப் பயன்படுத்தி t = 2-5 நிமிடங்களாக 
யிருக்கும்போது 8 - இன் மதிப்பைக் காண்க . 
t : 0 

1 2 3 4 

5 
92.0 85.3 79.5 74.5 70.2 67.0 


கின்றன . 


. 


4. காஸ் - இன் மைய வேறுபாட்டு வாய்பாட்டை நிரூபிக்க . கீழ்க்காணும் 
மதிப்புக்களிலிருத்து U2.5 இன் மதிப்பைத் தோராயமாகக் காண்க . 

0 

2 31 
11 7 . 6 10 

( சென்னை 69 ஏப் . ) 


X : 


224 


எண்சார் கணிதவியல் 


/ 


5. uz = 18.4708 , upx = 17-8144 , upg = 17-1070 , ugs = 16-3432 , ugr = 15.5154 
என்றால் ugo இன் மதிப்பைப் பெறுக . 

( சென்னை 65 செப் . ) 


6 . கீழ்க்கண்ட பட்டியலிலிருந்து காஸ் - இன் பின்முக வாய்பாட்டைப் பயன் 
படுத்தி Sin 45 ° இன் மதிப்பைக் காண்க . 

Sin to 
20 

0.34202 
30 

0.50000 
40 

0.64279 
50 

(0.76604 
60 

( ) .86603 
70 

(0.93969 
80 

0.98481 


7. x , log10 x ஆகியவற்றின் மதிப்புக்கள் கீழ்க்காணும் பட்டியலில் 
கொடுக்கப்பட்டுள்ளன . காஸ் - இன் பின்முக வாய்பாட்டைப் பயன்படுத்தி 
log : 0 337-5 இன் மதிப்பைக் காண்க . 

log10 X 
310 

2.4913617 
320 

2.5051500 
330 

2.5185139 
340 

2-5314789 
35 ) 

2.54406E0 | 
360 

2.5563025 


8. காஸ் - இன் பின்முக வாய்பாட்டைப் பயன்படுத்திக் கீழ்க்காணும் 
பட்டியலிலிருந்து e - 1-735 இன் மதிப்பைக் காண்க . 
1.72 1.731 1.74 1.75 

1-76 ) 
e-x : 0.1791 0.1773 0.1755 0.1733 0.1720 


வயது 


9. கீழ்க்காணும் வருடப் பிரிமியப் பட்டியலிலிருந்து 25 வயதுக்குரிய வருடப் 
பிரிமியத்தை ஒரு பொருத்தமான இடைச்செருகல் வாய்பாட்டைப் பயன்படுத்தி 
மதிப்பிடுக . 

201 24 

28 32 
பிரிமியம் ... 0-01427 0.01581 0.01772 0.01996 

( சென்னை 60 ஏப் . ) 
10. ஸ்டெர்லிங் - இன் இடைச்செருகல் வாய்பாட்டை நிறுவுக . அதன்மூலம் 
கீழ்க்கண்ட பட்டியலிலிருந்து f ( 1-63 ) இன் மதிப்பைக் காண்க . 

1.50 1-60 1-70 1.80 1.90 
f ( x ) : 17.609 20.412 23-045 25.527 27.875 

( சென்னை 62 செப் . ) 


11. கீழ்க்காணும் விவரங்களிலிருந்து 26 வயதுக்குரிய பிரிமியத்தைக் 
காண்க . 

வயது 

21 25 29 33 
வருடப் பிரிமியம் ... 14.27 15.81 

14.27 15.81 17.72 29.96 
( ரூபாயில் ) 

( சென்னை 69 செப். ) 


.... 


com 


மைய வேறுபாட்டு வாய்பாடுகள் 


225 


12. கீழே கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புக்களிலிருந்து 

மதிப்புக்களிலிருந்து ஸ்டெர்லிங் வாய் 
பாட்டைப் பயன்படுத்தி y2s - 2 இன் மதிப்பைக் காண்க . 
yas = 0-038462 , 

y27 = 0-037037 , yag = 0.035714 
y2g = 0-034483 , 

yso = 0.033333 


13. ஸ்டெர்லிங் வாய்பாட்டைப் பயன்படுத்தி , கீழ்க்காணும் மதிப்புக்களி 
லிருந்து logic cosh 0.3655 இன் மதிப்பைக் காண்க . 

logso cosh x 
10-360 

0.02755462 
( 0.362 

0.02785524 
0.364 

0.02815738 
0.366 

0.02846105 
0.368 

0.02876624 
0.370 

0.02907295 


6.5 நியூட்டன் - பெஸ்ஸல் வாய்பாடு ( Newton - Bessel formula ) 

Af ( 0 ) = f ( 1 ) -f ( 0 ) என்று நாம் அறிவோம் . 
அதாவது , f ( 0 ) = f ( 1 ) -Af ( 0 ) 

ஃ f ( -1 ) = f (0 ) - f ( -1 ) 
இரு பக்கங்களிலும் / ஐச் செயல்படுத்த , 

A f ( -1 ) = A2 f (0 ) --Af ( -1 ) 
இதுபோல் , A + f ( -2 ) = A f ( -1 ) -- / * f ( -2 ) , 


இப்பொழுது நியூட்டன் - காஸ் முற்போக்கு வாய்பாட்டைக் கருதுக . 


f ( u ) = f (0)+ + f ( 0) + " (2_pa * F ( -1 ) 

( u + 1) u (u - 1) / * F ( -1 ) 


+ 


3 ! 


( u + 1) u ( u - 1) ( u - 2 ) + f ( -2 ) + . 


+ 


4 ! 


இவ்வாய்பாட்டைக் கீழ்க்கண்டவாறு மாற்றி எழுதலாம் . 


k (u)- [ ro) + (0 )++ af (0) 

+(121 + 1 "2 ] a f ( -1 ) 


- 


எ --- 15 


226 


6T GOTETİ # 500f1 golu 


(u + 1) u (u — 1) 28 f ( -1 ) 


+ 


A8 
3 ! 
1 ( u + 1) u ( u - 1) (0-2) ( u + 1 ) u ( u - 1 ) ( u_2) 


+[ 


D (u = 2 ]441–2) 


+ 


2 


4 ! 


4 ! 


t ......... 


இதில் மேற்கண்ட மதிப்புக்களைப் பிரதியிடவும் .. 
1 1 

u 
u 

ta 
2 2 

1 ! 
I u ( -1) 
+ 
2 2 ! 


-1) , f (-1) 


1 u ( 4-1 ) 
+ 

[ A ? f ( 0) -Af (-1 )] 
2 ! 
( u + 1 ) u (um- 1 ) 

Af 


2 


u ( 11) 2** ( 1) + . 


+ 


3 ! 


( u - 1) 


+ 


2 ! 


CE (0) + f (1)] + (u - ) ár ( 0 ) 
the -1)[ A f (0) + 0 % f ( -1 )] 
+ (47" [-4 + 4+ ]2° f( -1) 

Af ( 0) +4 (07 " [=* f{-1}+ 4°F(0) 


+ 


+ 


(0 ) 


f ( 0 ) + f ( 1) 
2 . 

1 ! 
u ( u - 1 ) (2u - 1) 
+ 

A8 f ( -1 ) + 
2 ! 6 


அதாவது , 


f ( u) _L (0) + r(1), (* _ * 


2 


1 ! 


Arco 
44( [pºf {-1}+ ° (0 ] + (4= }(4-1)3 ° F ( -1 ) 

+(4+1)u(u:- )(4—2) [A *f (-2)44* {{-1}] 


+ 


மைய வேறுபாட்டு வாய்பாடுகள் 


227 


இது நியூட்டன்.பெஸ்ஸல் மைய வேறுபாட்டு இடைச்செருகல் 
வாய்பாடாகும் . இது மையக் கோட்டிற்குக் கீழேயுள்ள ஒற்றைநிலை 
வேறுபாடுகளையும் , மையக் கோட்டின் மேலும் அதன் கீழும் உள்ள 
இரட்டைநிலை வேறுபாடுகளின் கூட்டுச் சராசரிகளையும் கொண்டு 
அமைந்துள்ளது . u = 1 / 2 ஆனால் நியூட்டன்.பெஸ்ஸல் வாய்பாடு 
கீழ்க்கண்ட மிகவும் பயன்படத்தக்க அமைப்பைப் பெறுகிறது . 
f 

f ( 0 ) + f ( 1 ) 1 [ / f ( -1) + 4 f ( 0 ) 
2 2 

2 
) 

f ) 
+ 
128 

2 
X- இன் இரண்டு அடுத்தடுத்த மதிப்புக்களுக்கிடையேயுள்ள நடு 
மதிப்புக்குரிய சார்பலனைக் காண இது மிகவும் பயன்படுகிறது . 
ஆகவே , இது பெஸ்ஸல்..இன் சிறப்பு வாய்பாடாகக் கருதப் 
படுகிறது . 


+ ....... 


மாதிரி 92 
கீழேயுள்ள உயிர்ப் பட்டியலின் துணையால் 

15 வயதில் 
வாழ்பவரின் எண்ணிக்கையை மதிப்பிடுக . 

வயது ( வருடங்களில் ) .. 12 14 16 18 
வாழ்பவர் எண்ணிக்கை ... 100000 99240 98425 97842 

( சென்னை 67 செப் . ) 
14 ஐ ஆதியாகக் கொள்க . 
, a = 14 , h = 2 . 

15--14 11 
x = 15 ஆனால் , u = 

h 

2 21 
ஆகவே , பெஸ்ஸல் - இன் சிறப்பு வாய்பாட்டைப் பயன்படுத்தலாம் . 
முதலில் வேறுபாட்டுப் பட்டியலமைக்கவும் . 


- 


ral 


- 


X 


u 


f ( u ) 


Af ( u ) 


* f ( u ) / * f ( u ) 


12 


1 


-1 


100000 


--760 


14 


1 


0 


99240 


--55 


-815 


287 


16 


1 


98425 


232 


--- 583 


18 


2 


97842 


228 


எண்சார் கணிதவியல் 


f 


f ( 0 ) + f ( 1 ) 2 f -1 f (0 ) 
2 8 

2 
3 A f ( -2) + A + f (-1) 
+ 

128 
99240 + 98425 1 [ -55 + 232 
2 

8 

2 
= 98832.5-11.0625 
= 98821.4375 . 


( -12 ) ..... 


மாதிரி 93 

கீழ்க்கண்ட மதிப்புக்களிலிருந்து தகுந்த இடைச் செருகல் 
வாய்பாட்டைப் பயன்படுத்தி x = 15 க்குரிய y- இன் மதிப்பைக் 
காண்க . 


10 


12 


14 


16 


y : 


51.21 


60.24 


75.32 


96.02 


18 20 
119.78 151.45 
( சென்னை 67 ஏப் . ) 


காண வேண்டிய மதிப்பு இடைவெளியின் நடுவில் இருப்பதால் 4 
பெஸ்ஸல் - இன் சிறப்பு வாய்பாடு மிகவும் பொருத்தமான தாகும் . 
x = 14 ஐ ஆதியாகக் கொள்க . .. a = 14 , h = 2 . 

X -- a 15--14 1 
x = 15 ஆனால் u = 

h 

2 2 


1 


வேறுபாட்டுப் பட்டியல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 


ն 


f ( u ) 


Af ( u ) / 2 f ( u ) / 3f ( u ) / f ( u ) A5 f ( u ) 


10 -2 


51.21 


9.03 


12 


1 


60.24 


6.05 


15.08 


-0.43 


14 


0 


75.32 


5.62 


-2.13 


20.70 


- 2.56 


9.54 


16 


1 


96.02 


3.06 


7.41 


23.76 


4.85 


18 


2 


119.78 


7.91 


31-67 


20 


3 


151.45 


229 


மைய வேறுபாட்டு வாய்பாடுகள் 


f ( 0 ) + f ( 1 ) A2 f ( -1 ) + / 2 f ( 0) 
2 8 

2 
3 A4 f ( -2 ) + / 4 f ( -- 
+ 
128 

2 
75-32 + 96-02 1 [ 5.62 + 3.06 3 
2 

8 2 

128 


-... 


................... 


+ 


= 85.67-0.5425 + 0.061875 

= 85.189375 
ஆகவே , x = 15 ஆகயிருக்கும்போது y = 85-189375 , 


மாதிரி 94 

பெஸ்ஸல் -இன் வாய்பாட்டைப் பயன்படுத்தி , கீழே கொடுக்கப் 
பட்டுள்ள மதிப்புக்களிலிருந்து us ஐக் காண்க . 

0 4 

8 12 
ux : 143 158 177 199 

( சென்னை 68 ஏப் . , 69 செப் . ) 
x = 4 ஐ ஆதியாகக் கொள்க . 

X- a x -4 
.. a = 4 , h = 4 . u == 

எனக் கொள்க . 
h 

4 
5-4 1 
x = 5 ஆனால் , u = 

4 4 | 


வேறுபாட்டுப் பட்டியல் அமைக்கவும் . 


U 


UR 


AUx 


AUN 


AU 


0 


-1 


143 


15 


4 


0 


158 


4 


19 


- 
1 


3 


1 


177 


3 


22 / 


12 


2 


199 


பெஸ்ஸல்.இன் வாய்பாடு வருமாறு . 
un + ul 

1 
ux 

+ x 

au + x ( x - 1 ) [ A = 1+ Ae us 
2 

21 

2 


11 [Aut ) 


230 


எண்சார் கணிதவியல் 


X 


X 


3 


+ 


41 + 


3 ! 


54. - 1-[!- # 124 - டி 


+ 


1 


1 


1 
2 


( 4 


- 


4 


4 


+ 


( -1 ). 


3 ! 


335 19 21 1 

2 4 64 128 
= 167.5 - 4.75 -0.328 - 0.0078 
= 162.41 


அதாவது , u ; = 162.41 . 


6.6 . லாப்லஸ் - எவரெட் வாய்பாடு ( Laplace - Everett formula ) 

நியூட்டன் - காஸ் முன்வேக வேறுபாட்டைக் கருதுக . 
f ( x ) = f ( 0 ) + 1 Af ( 0 ) + 

u 

A 
2 ! 


+ 


(u + 1) u(u - 1) / * f (-1 ) 
( u + 1 ) u (u - 1)( u - 2 ) + f (-2 ) 


3 ! 


+ 


4 ! 
( 1 + 2 ) ( u + 1) u ( u - 1 ) ( u_2 ) 

Af( -2 ) 
5 ! 


+ 


+ 


இவ் வாய்பாட்டில் ஒற்றை நிலை வேறுபாடுகளுக்குப் பதிலாக 
அவைகளுக்குரிய இரட்டை நிலை வேறுபாடுகளின் தொடர்புகளைக் 
கீழ்க்கண்டவாறு பிரதியிடவும் . 

A f (0 ) = f ( 1 ) - f ( 0 ) 

Af( -1 ) = f ( 0 ) - f ( -1 ) 
இரு பக்கங்களிலும் 2 ஐச் செயல்படுத்த , 

A3f ( -1 ) = / 2 f ( 0) - 2 f ( -1) 
இதுபோல் , Af( -2) = A4 f ( -1) - 14 f ( -2) 


மைய வேறுபாட்டு வாய்பாடுகள் 


231 


u ( u -- 1 ) 
:: f ( u ) = f ( 0 ) + † [ f ( 1 ) —f ( 0 ) ] + Aº f (-1) 

( 

2 ! 
( u + 1 ) u (4–1) 

[ A ? f(0 - A² f(-1) ] 


+ 


3 ! 


( 141 ) u ( u - 1 ) (u_2) 
+ 

A4 f ( -2 ) 
4 ! 


(u + 2) (u + 1)u (u — 1) (u — 2) Atf ( -1 ) - A4f( −2 ) ] 


+ 


5 ! 


t ..... 


= f (0) [ 1 –u ]+u f ( 1 ) + u (1–1)A® f ( +1) [ 21_477 ] 


+ 


( u + 1 ) u ( 1-1 ) 

3 ! 


A 


2 f( 0 ) 


+ ( u + 1 ) u (u– 1 ) ( u — 2 ) 4*f(-2 [7 - " $ {] 


( u + 2 ) (u + 1) u (u — 1) (u — 2) A4f(-1) + ............ 


+ 


5 ! 


wrote 


( – - )( 


-u + 2 


) 


3 ! 


( 1 –-u ) f (0 ) + u f ( 1 ) + u (u - 1).A ? f( 
( u + 1 ) u ( t - 1) 

A ? f( 0 ) 
3 ! 


+ 


+ (u+ 1)u (u –1)( 1–2 ) A4 f (-2 )(-3,7 ") 


( u + 2 ) u + 1 ) u ( u- 1 ) ( u_2 ) 
+ 

A4 f (-1) + ...... 
5 ! 


( 1 - u ) f (0 ) + uf (1) 


u ( 4–1 ) (u_2) 

A f ( -1 ) 
3 ! 


+ 


( u + 1 ) u ( u - 1 ) 

3 ! 


A f (0 ) 


( u + 1 ) u ( u - 1 ) (u_2 ) ( u - 3 ) 

A + f ( -2 ) 
5 ! 
(u + 2 ) ( u E1 ) u (u - 1 ) ( u_2 ) 

A4f ( -1 ) 
5 ! 


+ 


:: 


232 


எண்சார் கணிதவியல் 


அதாவது , 
f( u ) = ( 1 - u ) f ( 0 ) + ( u ) ; f ( 1) - (u )3 / a f ( -1 ) + ( u + 1 ) 3 / 2 f ( 0 ) 

- ( u + 1 ) 5 / + f ( -2 ) + ( u + 2 ) 5 24 f ( -1 ) + 
இதுதான் லாப்லஸ்.எவரெட் வாய்பாடாகும் . இதில் 1 - u = v 
என்று பிரதியிட இவ்வாய்பாடு மிகவும் பயன்படத் தக்க தொரு 
அமைப்பைப் பெறுகிறது . 

u = 1 - v . 

u ( 4-1 ) ( u - 2 ) 
ஃ ( u ) 3 

3 ! 
- ( v + 1 ) v ( v - 1 ) 

3 ! 

- ( v + 1 ) 3 
( u + 1) ( u + 1 ) u ( u - 1 ) ( u - 2) ( u - 3) 

5 ! 
( 2 - v ) (1 - v) ( -v) ( -v - 1 ) (-v - 2 ) 

5 ! 
-( v + 2 ) ( v + 1) v ( v - 1) ( v - 2 ) 

5 ! 
= - (v + 2 ) 
ஆகவே லாப்லஸ்.எவரெட் வாய்பாடு கீழ்க்கண்டவாறு மாறுகிறது . 
f ( u ) v f ( 0 ) + uf ( 1 ) + ( v + 1 ) 3 2 f ( -1) + ( u + 1 ) 3 22 f (0 ) 

+ ( v + 2 ) 5 A4 f ( -2 ) + ( u + 2 ) 5 A4 f ( -1 ) + .... 
v f ( 0 ) + ( v + 1 ) 3 / > 2 f ( -1 ) + ( v + 2 ) ; A + f ( -2 ) + 

+ u f ( 1) + ( u + 1) 3 / 2 f (0 ) + ( u + 2) 5 1 \ 4 f ( -1 ) + ........ 
அல்லது , 

V ( v2-12) 
f ( u ) = v f ( 0 ) + 

A2 f ( -1 ) 
3 ! 
( v2-12) v2-22 ) 

A4 ( 

5 ! 
u ( u2-12 ) 
+ u f ( 1 ) + 

A2 f ( 0) 
3 ! 

u ( u2-12 ) ( u2-22 ) 
+ 

A f ( -1 ) + 
5 ! 


......... 


+ 


இவ் வாய்பாடு மையக் கோட்டிலும் அதற்குக் கீழேயுமுள்ள 
இரட்டை நிலை வேறுபாடுகளைக் கொண்டு அமைந்துள்ளது . 


மைய வேறுபாட்டு வாய்பாடுகள் 


233 


ஆகவே 0 க்கும் 1 க்குமிடையே u . இன் மதிப்பு இருந்தால் இவ் 
வாய்பாட்டைப் பயன்படுத்துதல் நலம் . u < 3/4 , அதாவது v > 1/4 
ஆகயிருப்பின் இவ் வாய்பாட்டின் மூலம் மிகச் சரியான இடைச் 
செருகல் மதிப்பினைப் பெறலாம் . 


மாதிரி 95 

எவரெட்டின் வாய்பாட்டினைப் பயன்படுத்திக் கீழ்க்கண்ட 
அட்டவணையில் f ( 12) இன் மதிப்பைக் காண்க . 

5 0 5 10 15 20 25 
f ( x ) : 61.0 91.4 113.6 134.2 

134.2 179.4 238.0 296.2 


X : 


x = 10 ஐ ஆதியாகக் கொள்க . 


- 


al 


X- 10 


a = 10 , h = 5 . 


h 


5 


12--10 


x = 12 ஆனால், 


= 0.4 . 


5 


வேறுபாட்டுப் பட்டியலமைக்கவும் . 


u f ( u ) Af ( u ) / 2f ( u ) / 3 f ( u ) / 4 f ( u ) Af ( u ) / * f ( u ) 


--5 


3 61.0 


30.4 


0 -2 

2 91.4 


--8.2 


22.2 


6.6 


5 -1 113.6 


--1.6 


19-6 


20.6 


26.2 


-57.0 


10 


0 134.2 


24.6 


--37.4 


91.8 . 


45.2 


--11-2 


34.8 


15 


1 


1 179.4 


13.4 


--- 2.6 


58.6 


--13.8 


20 


2 238.0 


-- (0.4 


58.2 


25 


3 296.2 


எவரெட்டின் வாய்பாட்டில் மதிப்புக்களைப் பிரதியிடவும் . 
v (v2 - 12 ) 

v ( v2-12 ) (v2-22 ) 
f ( u ) = y f ( 0 ) + / f(--- 1 ) + 

-A4 f ( -2) 
3 ! 

5 ! 
v ( v2-12 ) ( va --- 22) (v3 - 32) 

A6f (-3) + ... 
7 ! 


+ 


எண்சார் கணிதவியல் 


234 


u ( u2-12) 

( 
+ uf ( 1 ) + 

Aef ( 0) + 
3 ! 

5 ! 
u ( u2-12 ) ( u2-22 ) ( u2-32 ) 
+ 

A6f ( -2 ) + ..... 
7 ! 


இங்கு , u = 0.4 


.. v = 1_u = 0.6 . 


( 0.6 ) ( -0.64 ) 
ஃ f ( 0.4 ) = ( 0.6 ) 134.2+ 

( 24.6 ) 

6 
( 0.6 ) ( -0-64 ) ( -3.64 ) 

( -37.4 ) 
120 
( 0.6 ) ( - 0.64) ( -3-64 ) ( -8.64 ) 

( 91.8 ) + . 
5040 


+ 


+ ( 0.4) (179.4 ) + ( 0-4 ) ( -0.84 ) 


( 13.4 ) 

6 
( 0.4 ) ( - 0.84 ) ( -3.84) 
+ 

( -2.6 ) + ......... 
120 
= 80.52 -- 1.5744 -0.4356352 

0.4356352 - 0.2199675 
+ 71.76 -0.7504 --0.0279552 

149.2716421 
ஃ f (12) = 149.27 . 


6.7 பொருத்தமான இடைச்செருகல் வாய்பாட்டைத் தெரிவு செய்தல் 

கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் மதிப்புக்களின் துல்லியத் 
தன்மையைப் பொறுத்துத்தான் ஒரு இடைச்செருகல் வாய்பாட்டின் 
மூலம் பெறப்படும் மதிப்பின் துல்லியமும் அமைந்திருக்கும் .. 
என்றாலும் , கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் மதிப்புக்களில் எந்த 
இடைச்செருகல் வாய்பாட்டைப் பயன்படுத்தினால் கிடைக்கும் 
மதிப்பு துல்லியமானதாகயிருக்கும் என்பதைக் காண வேண்டும் . 
பட்டியலின் தொடக்க அல்லது இறுதி மதிப்புக்களை நெருங்கிய 
மதிப்புக்களைப் பெற வேண்டுமாயின் , நியூட்டன் - கிரிகோரி முன் வேக 
அல்லது பின்முக வாய்பாடுகளைப் பயன்படுத்த வேண்டும் . 
பட்டியலின் மையத்தை நெருங்கிய மதிப்புக்களைப் பெற வேண்டு 
மாயின் 

வேறுபாட்டு வாய்பாடுகளைப் பயன்படுத்துதல் - 
வேண்டும் . 

வேறுபாட்டு வாய்பாடுகளுள் , ஸ்டெர்லிங் , 
பெஸ்ஸல் ஆகிய வாய்பாடுகள் அளிக்கும் . துல்லியத்தில் அதிக 
வித்தியாசம் கிடையாது . 

இருப்பினும் , மைய வேறுபாட்டுப் 
பட்டியல் இரட்டைநிலை வேறுபாட்டுடன் முடிந்தால் ஸ்டெர்லிங் 
வாய்பாட்டையும் , ஒற்றைநிலை வேறுபாட்டுடன் முடிந்தால் பெஸ்ஸல் 


மைய 


மைய 


மைய வேறுபாட்டு வாய்பாடுகள் 


235 


வாய்பாட்டையும் பயன்படுத்துதல் நலம் . லாப்லஸ் - எவரெட் 
வாய்பாட்டிலுள்ள உறுப்புக்களின் மதிப்புக்கள் மிகவும் வேகமாகக் 
குறைந்துகொண்டே செல்லுவதால் இவ்வாய்பாடு பிற வாய்பாடுகளை 
விடப் பொருத்தமானதாக அமைகிறது . பொதுவாக u = 1 / 2 ஆனால் 
பெஸ்ஸல் - இன் வாய்பாடு மிகவும் பொருத்தமான தாகும் . u = 3 / 4 
என்றால் லாப்லஸ்.எவரெட் வாய்பாட்டைப் பயன்படுத்துதல் நன்று . 
- 1/2 < u < 1/2 என்றால் ஸ்டெர்லிங் வாய்பாடு பொருத்தமானதாக 
யிருப்பினும் -1/4 < u < 1/4 என்றால் மட்டுமே ஸ்டெர்லிங் 
வாய்பாடு மிகவும் துல்லிய மதிப்பினைத் தரும் . 


பயிற்சி 20 
1. பெஸ்ஸல் வாய்பாட்டைப் பயன்படுத்தி f ( 25 ) இன் மதிப்பைப் பெறுக . 
X : 20 24 

28 

32 
f ( x ) : 

14.27 15.81 17.72 19.96 


2. கீழ்க்காணும் விவரங்களிலிருந்து பெஸ்ஸல் வாய்பாட்டைப் பயன்படுத்தி 
e - 0-35 இன் மதிப்பைக் காண்க . 


X 


e - X ) 


0.1 
0.2 
0.31 
(0.4 
(0.5 


0.90484 
(0.81873 
0.74082 
(0.67032 
0-60653 


3. கீழ்க்காணும் பட்டியலிலிருந்து f ( 38.75 ) இன் மதிப்பைக் காண்க . 
X : 

25 30 35 40 45 
f ( x ) : 

32 40 

47 55 


25 


4. நியூட்டன் - பெஸ்ஸல் இடைச்செருகல் வாய்பாட்டை நிறுவுக , இவ் 
வாய்பாட்டினைப் பயன்படுத்திக் கீழ்க்காணும் மதிப்புக்களிலிருந்து log 3375 இன் 
மதிப்பைக் காண்க . 

log x 
310 

2.49137 
320 

2-50515 
330 

2.51851 
340 

2-53148 
350 

2.54407 
360 2-55630 

( சென்னை 64 ஏப் . ) 


5 கீழ்க்காணும் பட்டியலில் d என்பது வட்டத்தின் விட்டத்தையும் 
a என்பது வட்டத்தின் பரப்பினையும் குறிக்கின்றன . 
d : 80 85 

90 95 100 
5026 5674 6362 7088 7854 
விட்டம் 91 ஆனால் பரப்பைக் காண்க . 


236 


எண்சார் கணிதவியல் 


6. எவரெட்டின் வாய்பாட்டைப் பயன்படுத்தி uys ஐக் காண்க . 

30 35 40 45 50 55 60 
ux : 771 862 1001 1224 1572 2123 2983 


X : 


7. எவரெட்டின் வாய்பாட்டைப் பயன்படுத்தி f ( 3-2 ) இன் மதிப்பைக் 
காண்க . 


X 


2.0 
2.5 
3.0 
3.5 
4.0 


f ( x ) 
16-351433 
15.589162 
14.877475 
14.212403 
13.590376 


8. கீழ்க்கண்ட பட்டியலிலிருந்து cos 25 ° 45 ஐ மதிப்பிடுக . 

8 ° 

cos 8 ° 
22 

0.9272 
23 

0.9205 
24 

0.9135 
25 

0.9063 
26 

0.8988 
27 

0.8910 
28 

0.8829 


7. எதிர்மார் இடைச்செருகல் 

( Inverse Interpolation ) 


பல 


மாறி X-இன் மதிப்புக்களும் அவைகளுக்குரிய சார்பலன்களின் 
மதிப்புக்களும் கொடுக்கப்பட்டிருந்தால் , X- இன் ஏதாவது ஒரு இடை 
மதிப்புக்குரிய f ( x ) இன் மதிப்பைக் காணப் பயன்படும் 
வாய்பாடுகளைப்பற்றி 4 , 5 , 6 ஆகிய அத்தியாயங்களில் விரிவாக 
ஆராய்ந்தோம் . இவ்வாய்பாடுகள் யாவும் நேரடி இடைச்செருகல் 
(direct interpolation ) வாய்பாடுகள் ஆகும் . இத்தகைய நேரடி 
இடைச்செருகல் முறைகளுக்கு எதிரான முறைகளைப்பற்றி இங்கு 
ஆராய்வோம் : அதாவது , f ( x ) இன் ஏதாவது இரு பட்டியல் 
மதிப்புக்களுக்கு இடைப்பட்ட மதிப்புக்குரிய X- இன் மதிப்பைக் 
காண்பது . இது நேரடி இடைச்செருகல் முறைக்கு எதிராக 
யிருப்பதால் இத்தகைய முறைக்கு “ எதிர்மார் இடைச்செருகல் 
( Inverse interpolation ) என்று பெயர் . எதிர்மார் இடைச்செருகல் 
மதிப்புக்களை வரைபட முறையிலும் காணலாம் . ஆனால் , வரைபட 
முறை கொள்கையளவில் எளிதாகயிருப்பினும் செயல் முறையில் 
மிகவும் கடினமானது . ஏனெனில் , f ( x ) இன் வளைவை மிகச் 
சரியாக வரைவது மிகவும் கடினம் . அப்படிச் சரியாக வரைய 
முடிந்தாலும் X-இன் மதிப்பை இரண்டு அல்லது மூன்று தசம 
இடங்களுக்கு மேல் துல்லியமாகக் காண முடியாது . 

முடியாது . ஆகவே , 
கீழ்க்கண்ட எதிர்மார் இடைச்செருகல் முறைகள் நடைமுறையில் 
பயன்படுத்தப்பட்டு வருகின்றன . 


1. இலக்ராஞ்சியின் வாய்பாடு ( எதிர்மாறாகப் பயன்படுத்துதல் ) 


2. அடுத்தடுத்த தோராய முறை 


3. மூன்றாம் நிலை வேறுபாடுகளை நீக்கும் முறை 


4. தொடரை முன்னுக்குப் பின்னாக மாற்றும் முறை . 


238 


எண்சார் கணிதவியல் 


சம் 


7.1 இலக்ராஞ்சியின் எதிர்மார் இடைச்செருகல் வாய்பாடு ( Lag 

range s formula for Inverse Interpolation ) 

X- இன் மதிப்புக்கள் இடைவெளியில் இருந்தாலும் 
இல்லாவிட்டாலும் , y = f ( x ) இன் மதிப்புக்கள் பொதுவாக அசம 
இடைவெளிகளிலேயே யிருக்கும் . ஆகவே , இலக்ராஞ்சியின் 
நேரடி இடைச் செருகல் வாய்பாட்டில் X ஐ Y ஆகவும் , y ஐ X ஆகவும் 
மாற்றினால் இலக்ராஞ்சியின் எதிர்மார் இடைச் செருகல் வாய்பாடு 
கிடைக்கிறது . 


xo , X1 , Xp , xg ஆகிய X இன் மதிப்புக்களுக்குரிய y இன் மதிப்புக் 
களை yo , y1 , ye , y3 எனக் கொள்க . x இன் ஏதாவது ஒரு இடை 
மதிப்புக்குரிய y இன் மதிப்பைக் காணப் பயன்படும் இலக்ராஞ்சியின் 
நேரடி இடைச் செருகல் வாய்பாடு வருமாறு : 


( x - x ) ( x - xg ) ( x - xg ) 
y = Yo 

( xo - x ] ) ( xo - xg ) ( xo - xg) 

( x - xo) (x - xz ) ( x - xg ) 
+ Y1 ( xy - x ) (xy - xg) ( x1 - xg ) 

( x - x ) ( x - x ) ( x - xg ) 
+ ya 

( xp - xo ) ( x2 - x1 ) ( x2 - xs) 

( x - x ) ( x - x1 ) ( x - x2 ) 
+ ys 

(xg - x ) ( xg - x1) ( xg - xg) 
இவ் வாய்பாட்டில் x , y ஆகியவற்றை மாற்ற இலக்ராஞ்சியின் 
எதிர்மார் இடைச் செருகல் வாய்பாடு கிடைக்கிறது . அதாவது , 


X = 


X0 


+ x1 


( y - y1 ) ( y - y2 ) ( y - y3 ) 
( yo -y1 ) ( yo -y2 ) (yo -- ys ) 

( y - yo ) ( y - y2) ( y - ys) 
( y1- yo ) ( y1- ya ) (y1 - ys) 

( y - yo ) (y - y1) ( y - ys ) 
( y2 - yo ) ( y2 - y1 ) ( y2 - y3) 

(y - yo) ( y - y1 ) ( y - y2 ) 
+ Xg 

(y3 - yo) (ys - y1 ) (ys - ya ) 


+ 821 


கொடுக்கப்பட்டுள்ள x , y ஆகியவற்றின் மதிப்புக்களின் 
எண்ணிக்கை மேலே கொடுக்கப்பட்டுள்ளதைவிடக் கூடுதலாகவோ 
அல்லது குறைவாகவோ யிருந்தால் வாய்பாட்டையும் அதற்குத் 
தக்கவாறு இதே முறையில் எழுதலாம் . 


239 


எதிர்மார் இடைச்செருகல் 


5 ; 


yo = 


+- X1 


மாதிரி 96 

கீழே கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புக்களிலிருந்து ux = 1001 க்குரிய 
X இன் மதிப்பைக் காண்க . 

2 3 

5 
ur ! 113 286 613 

( சென்னை 68 செப் .) 
இங்கு x = : 2 , X1 = 3 , x2 = 

113 , y1 = 286 , y2 = 613 . 
1001 க்குரிய X இன் மதிப்பைக் காணவேண்டும் . 

(y - y1) ( y - y2) ( y - yo) ( y - y2 ) 
X = XO ( yo - y1 ) (yo - y2 ) ( y1-yo ) ( y1 - y2 ) 

( y - yo ) ( y - y1 ) 

+ *2 ( y2 - yo ) ( y2 - y1) 
(1001-286 ) ( 1001-613 ) ( 1001-113 ) ( 1001-613) 
( 113-286 ) ( 113-613 ) (286-113 ) ( 286-613) 

( 1001-113) ( 1001-286 ) 

( 613-113 )( 613-286 ) 
( 715 ) ( 388 ) ( 888 ) ( 388 ) ( 888 ) ( 715 ) 

+ 5 
( -173) ( -500) ( 173 ) ( -327 ) ( 500 ) ( 327 ) 

6.42-18.27 + 19.42 = 7.57 . 
ஆகவே , ux = 1001 க்குரிய X இன் மதிப்பு = 7.57. 


= 2 . 


+3 


+5 


= 2 


+3 


மாதிரி 97 

un = 0 , up = 12 , us = 287 , uz = 612 ஆனால் u4 இன் மதிப்பைக் 
காண்க ; ul , lg , ug , u4 ஆகியவற்றின் மதிப்புக்களைப் பயன்படுத்தி 
ux = 270 க்குரிய X இன் மதிப்பைக் காண்க . 

( சென்னை , 65 செப் . ) 
முதலில் UA இன் மதிப்பைக் காண்க . 

1 2 3 5 

4 


ux : 


- 


0 112 287 612 ? 
( 4-2) (4-3) ( 4-5 ) (4-1 ) (4-3 ) (4-5 ) 
u4 ( 0 ) + 

( 112 ) 
( 1-2 ) (1-3 ) (1--5 ) (2-1) (2-3 ) ( 2--5 ) 
(4--1) (4-2 ) ( 4-5 ) 

(4-1 ) (4-2 ) ( 4-3 ) 
( 287 ) + 

( 612 ) 
(3-1) (3-2) (3-5) (5-1 ) (5-2 ) ( 5-3 ) 
( 3 ) ( 1 ) ( -1 ) ( 3) (2 ) ( -1) ( 3 ) ( 2) ( 1 ) 

( 112 ) + 
= 0 + 

( 287 ) + 

612 
( 1) ( - 1) ( -3) ( 2) ( 1) 

2 ) 

( 4 ) ( 3 ) ( 2 ) 
- 112 + 430-5 + 153 
= 471.5 . 


+ 


= ( I ) ( -112 ) ( -287 ) (-471.5+ ( 2 ) 
240 

எண்சார் கணிதவியல் 
இனி , ux = 270 க்குரிய X இன் மதிப்பைக் காணவேண்டும் . 
y = ux : 

0 112 287 471.5 270 
1 2 

3 4 

? 
( 270-112 ) ( 270- 287 ) ( 270-471-5 ) 
x = ( 1 ) 

( 0-112 ) (0-287 ) ( 0-471-5 ) 

( 270-0 ) ( 270-287 ) ( 270-471-5 ) 
+ ( 2 ) 

( 112-0) ( 112 -287 ) ( 112- 471-5 ) 
( 270-0 ) ( 270-112 ) ( 270-471-5 ) 

( 287-0 ) ( 287-112 ) ( 287-471-5 ) 
+ ( 4 ) 

( 270-0 ) ( 270-112 ) ( 270-287 ) 
( 471.5-0 ) ( 471.5-112 ) ( 471-5-287 ) 
( 158 ) ( - 17 ) ( -201-5 ) ( 270 ) ( -17 ) ( -201-5 ) 

( 112 ) ( -175 ) ( -359.5 ) 
( 270 ) ( 158 ) ( -201.5 ) ( 270 ) ( 158 ) ( -17 ) 
+ ( 3 ) (287) ( 175 ) ( -184.5+ (4 ) 

( 471.5 ) ( 359.5 ) ( 184-5 ) 
1 ( -0.035711 ) +2 ( 0.13125 ) +3 (0.92747) +4 ( 0-023190 ) 
= -0.035711 + 0.26250 + 2.78241 + 0.092760 
= 2.916439 


+ (3 ) 


- 


ஆகவே , ux = 270க்குரிய X- இன் மதிப்பு = 2-9 

சார்பலன் f ( x ) இன் மதிப்புக்கள் ஒரே சீராக ஏறிக்கொண்டோ 
அல்லது இறங்கிக் கொண்டோ இருந்தால் மட்டுமே இலக்ராஞ்சியின் 
எதிர்மார் இடைச் செருகல் வாய்பாட்டைப் பயன்படுத்த முடியும் . 
மேலும் , இம் முறையில் மதிப்பைக் கணக்கிடுவது மிகவும் கடினமாக 
யிருப்பதோடு வாய்பாட்டிலுள்ள ஒவ்வொரு உறுப்பும் மிகவும் 
முக்கியமாதலால் ஏதாவது ஒரு உறுப்பை விட்டு விட்டால் 
கிடைக்கும் மதிப்பு சரியான மதிப்பிலிருந்து அதிக வித்தியாசத்தி 
லிருக்கும் . ஆகவே , f ( x ) இன் மதிப்புக்கள் அதிகமான தசம இடங் 
களைக் கொண்டிருந்தாலும் , அல்லது கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புக் 
களின் எண்ணிக்கை அதிகமாயிருந்தாலும் இம்முறை பயனற்றதா 
கிறது . ஆனால் x இன் மதிப்புக்கள் சம இடைவெளியிலிருப்பின் 
கீழ்க்கண்ட முறையைப் பின்பற்றலாம் . 


7.2 . அடுத்தடுத்தத் தோராய முறை ( Method of Successive 

approximation ) 
இம் முறையில் , காணவேண்டிய X இன் மதிப்புக்கு அருகிலுள்ள 
பட்டியல் மதிப்பை ஆதியாகக் கொண்டு வேறுபாட்டுப் பட்டிய 
லமைக்க வேண்டும் . நியூட்டனின் முற்போக்கு இடைச் செருகல் 


241 


எதிர்மார் இடைச்செருகல் 


வாய்பாட்டையோ அல்லது ஏதாவது ஒரு மைய வேறுபாட்டு 
வாய்பாட்டையோ அடுத்தடுத்துப் பயன்படுத்தி X இன் மதிப்பைத் 
தோராயமாகக் காணலாம் . 
( i ) நியூட்டனின் முற்போக்கு வாய்பாட்டைக் கருதுக : 

u ( 4-1 ) 
f ( u) = f (0) + ulf ( 0 ) + / 2 f ( 0 ) 

2 ! 

u ( 1-1 ) ( u_2 ) 
+ 

43 f ( 0 ) + ...... 

.... 
3 ! 
k-க்குரிய u- இன் மதிப்பைக் 

வேண்டுமெனக் 
கொள்வோம் . u சிறியதாகையால் f ( 0 ) இன் இரண்டாவதும் 
அதற்கு மேற்பட்ட நிலை வேறுபாடுகளையும் புறக்கணித்தால் , 
f ( u ) = f ( 0 ) + ulf ( 0 ) 
f ( u) -- f (0) k- f ( 0 ) 

= al எனக் கொள்க . 
A f ( 0 ) Af ( 0 ) 
a1 என்பது u இன் முதல் தோராய மதிப்பாகும். 


f (u ) 


காண 


u = 


. u = 


அடுத்தத் தோராய மதிப்பைக் காண f ( 0 ) இன் மூன்றாவதும் 
அதற்கு மேற்பட்ட நிலை வேறுபாடுகளையும் புறக்கணிக்கவும் 

:: f ( u ) = f ( 0 ) + u / f ( 0 ) + zu ( u - 1 ) / f ( 0 ) . 
ஃ k = f ( u) = f ( 0 ) + u [ / f ( 0 ) + 3 ( u- 1 ) / 2 f ( 0) ] 

k - f ( 0) 
Af (0 ) + (u - 1 ) 12 f ( 0 ) 
k- f ( 0 ) 

= a ) எனக் கொள்க . 
A f ( 0 ) + > ( a1-1 ) - f ( 0 ) 
இவ்வாறு f ( 0 ) இன் நான்காவதும் அதற்கு 

நான்காவதும் அதற்கு மேற்பட்ட நிலை 
வேறுபாடுகளையும் புறக்கணித்தால் இதற்கு அடுத்த தோராய 
மதிப்பாக 

k - f ( 0 ) 
as = 

Af (0 ) + 3 (a2-1) A f (0 ) + + (az - 1 ) (ay - 2 ) f ( 0 ) 
என்று கிடைக்கும் . இவ்வாறு மேலும் மேலும் செய்து துல்லியத்தை 
நெருங்கிய மதிப்புக் கிடைக்கும் . 


மாதிரி 98 

கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து f ( x ) = 13-0க்குரிய 
x இன் மதிப்பைக் காண்க . 

44 45 46 47 
f ( x ) : 13.40 13,16 12-93 12.68 
எ -16 


242 


எண்சார் கணிதவியல் 


காணவேண்டிய X இன் மதிப்பு 44 க்கும் 45 க்கும் இடையிலிருப்ப 
தாகப் பட்டியலிலிருந்து தெரிகிறது . 


ஆகவே , 44 - ஐ ஆதியாகக் கொள்க . 

a = 44 , h = 1 


x- 44 


x-a 
u = 

h 


1 


கீழ்க்கண்டவாறு வேறுபாட்டுப் பட்டியல் அமைக்கவும் . 


X 


f ( u ) 


Af ( u ) 


A2 f ( u ) 


/ 3f ( u ) 


44 


0 


13.40 


-0.24 


45 


1 


13.16 


0.01 


--0.23 


-0.03 


46 


2 


12.93 


--0.02 


-0.25 


47 


3 


12.68 


இங்கு , f ( 0 ) = 13.40 , Af ( 0 ) = -0.24 , / 2 f ( 0 ) = 0.01 , 

3 f (0 ) = -0.03 ; k = 13-0 . 
முதல் தோராயமாக , 12 f (0) , 13f ( 0 ) ஆகியவற்றைப் புறக் 
கணித்தால் , 
k - f ( 0 ) 13.0--13.40 

= 1.6 = a1 
Af ( 0 ) -0.24 


- 


al = 


aa 


- 


அடுத்த தோராயமாக , 

k - f ( 0 ) 
Af ( 0) +1 (a1-1 ) 2 f ( 0) 

13.0-13.40 
-0-24 + 3 (1.6-1) (0-01 ) 

-0.40 
0.24 + 0.003 
--0.40 

-0.237 
= 1.68 


243 


எதிர்மார் இடைச்செருகல் 


= 


- 


- 


அடுத்த தோராயமாக , 

k- f ( 0 ) 
as | Af ( 0) +1 ( ay - 1) 12 f (0) + ! ( ap - 1) (ay - 1 ) |\ 3 f ( 0) 

13.0-13.40 
-0.24 + 3 ( 1.68-1) (0.01 ) + ( 1.68-1) ( 1-68-2) ( - 0.03 ) 

-0.40 
- 0.24 + 0.0034 + 0.0011 
--0.40 
-0.2355 
= 1.698 

= 1.70 ( இரண்டு தசம இடங்களுக்குத் திருத்தமாக ) 
அதாவது , u = 1.70 . 

ஃ x = 44 + u = 44 + 1.70 = 45-70 . 


அடுத்தடுத்த தோராய மதிப்புக்களைக் காண நியூட்டனின் 
முன்வேக வாய்பாடு பயன்பட்டபோதிலும் , மைய வேறுபாட்டு 
வாய்பாடுகளைப் பயன்படுத்திக் கிடைக்கும் அடுத்தடுத்த தோராய 
மதிப்புக்களாகிய al , ap , as , ....... என்பன மிக விரைவாகத் துல்லிய 
மதிப்பினை நெருங்குவதால் , ஏதாவது ஒரு 

ஒரு மைய வேறுபாட்டு 
வாய்பாடே இம்முறைக்குச் சிறந்ததாகக் கருதப்படுகிறது . 
( ii ) நியூட்டன் - ஸ்டெர்லிங் வாய்பாட்டைக் கருதுக . 

) u2 

+ * / 2 f ( -1 ) 
2 

2 
u (u? -1 ) A3 f ( -2) + A f ( -1) + 
+ 


f ( u ) = f (o ) + u Af ( -1) + Af (0) 


6 


2 


வலப்பக்கத்தைச் சுருக்கிக் கீழ்க்கண்டவாறு எழுதலாம் . 

f ( u ) = f ( 0 ) + Au + Bu2 + Cus + 
f ( u ) = k எனக் கொடுக்கப்பட்டிருந்தால் , 

k = f ( 0 ) + Au + Bu ? + Cu3 + 
f ( 0 ) இன் இரண்டாவதும் அதற்கு மேற்பட்ட நிலை வேறுபாடு 
களையும் புறக்கணித்தால் , 
k = f ( 0 ) + Au என்று கிடைக்கும் . 

k - f ( 0 ) 
ஆகவே , u- இன் முதல் தோராய மதிப்பு == = a1 ஆகும் . 

A 
அடுத்து , f ( 0 ) இன் மூன்றாலும் அதற்கு மேற்பட்ட நிலை வேறுபாடு 
களையும் புறக்கணித்தால் , 

k = f ( 0 ) + Au + Bu2 என்று கிடைக்கிறது . 


244 


எண்சார் கணிதவியல் 


.. u = 


ஃ k - f ( 0 ) = u ( A + Bu ) 

u = a1 என்று அடைப்புக்குள் பிரதியிட , 
k - f (0 ) = u ( A + Ba1 ) 
k - f ( 0 ) 

= az எனக் கொள்க . 
A + B a1 

k- f ( 0 ) 
ஆகவே , u- இன் இரண்டாவது தோராய மதிப்பு = az = 

A + Bal 

k -- f ( 0 ) 
இவ்வாறு , இதற்கு அடுத்த தோராய மதிப்பு as 

A + Ba2 + Cag : 
என்று காணலாம் . இதுபோன்று தொடர்ந்து செய்து வந்தால் 
துல்லியத்தை நெருங்கிய u- இன் மதிப்பைப் பெறலாம் . -1 / 4 க்கும் 
1/4 க்குமிடையேயுள்ள u- இன் மதிப்பைக் காண நியூட்டன் 
ஸ்டெர்லிங் வாய்பாடு பயன்படுகிறது . ஆனால் 1/4 க்கும் 
3/4 க்குமிடையேயுள்ள u- இன் மதிப்பைக் 

பெஸ்ஸல் 
வாய்பாடு சிறந்ததாகும் . 


காண 


மாதிரி 99 

கீழ்க்காணும் பட்டியலைப் பயன்படுத்தி y = 18600 க்குரிய X- இன் 
மதிப்பினைக் காண்க . 
52 53 54 55 

56 
y : 

19231 18868 18519 18182 17855 
நாம் காண வேண்டிய X- இன் மதிப்பு 53 க்கும் 54 க்குமிடையில் 
இருக்கும் என்பது பட்டியலிலிருந்து தெளிவாகிறது . ஆகவே , 
x = 54 ஐ ஆதியாகக் கொள்வோம் . 
அதாவது , a = 54 , h = 1 

X - a X - 54 
* u = 
h 

1 


கீழ்க்கண்டவாறு வேறுபாட்டுப் பட்டியல் அமைகிறது . 


u 


f ( u ) 


Af ( u ) / 2f ( u ) / 3f ( u ) / 4 f ( u ) 


5 


52 


--2 


19231 


-363 


53 


1 


18868 


14 


--349 


-2 


54 


0 


18519 


12 


0 


--337 


-2 


55 


18182 


10 / 


--327 


56 


2 . 


17855 


245 


எதிர்மார் இடைச்செருகல் 


முதல் தோராயமாக , நியூட்டனின் முன் வேக வாய்பாட் 
டிலிருந்து , 

f ( u ) = f ( 0 ) + ulf ( 0 ) 
18600 = 18519 + u ( -337 ) 

18600 - 18519 
. u 

-0.24 

337 
- 1/4 க்கும் 1/4 க்குமிடையேயிருப்பதால் , ஸ்டெர்லிங் 
வாய்பாட்டைப் பயன்படுத்தலாம் . 

Af ( -1 ) + lf ( 0 ) u2 
f ( u ) = f ( 0 ) + u 

Aaf ( -1) 
2 

2 
u ( u2--1 ) 

+ ( 
6 

2 


+ 


+ 


- 


இங்கு f ( u ) = 18600 , f ( 0 ) = 18519 . 
Af ( -1 ) + Af ( 0 ) -349-337 

--- 343 . 
2 

2 
A2 f ( -1) = 12 . 
43f ( - 2 ) + / 3f ( --1 ) -2-2 

2 . 
2 

2 


u + 6u ? 


u3 


- 


- 


இம் மதிப்புக்களை ஸ்டெர்லிங் வாய்பாட்டில் பிரதியிடவும் . 

u2 

11 ( u2-1 ) 
18600 = 18519 + u ( -343 )+2 ( 12) + 

(-2) 

6 
1028 

1 
-18519 
3 

3 
= f ( 0 ) + Au + Bu ? + du3 எனக் கொள்க . 
.. k = 18600 , f ( 0 ) = 18519 , 
1028 

1 
AA 

B = 6 . C = 
3 

3 

k - f ( 0 ) 18600-18519 
முதல் தோராயமாக , a = 

A 

-1028/3 
= -0.23 .. 

k- f ( 0 ) 
அடுத்த தோராயமாக , ag = 

A + Bal 

18600-18519 
1028 

+6 ( -0-28 ) 
3 


= -0.236 . 


246 


எண்சார் கணிதவியல் 


k - f ( 0 ) 
மூன்றாவது தோராயமாக , ag = 

A + Bal + Cap 

18600-18519 
1028 

+6 ( -0.236 ) + ( - 1 ) ( -0.236 ) 2 
3 


-- 


- 0.2354 . 


x -- 54 
ஆகவே , = -0.2354 . 

1 


ஃ x = 54--0.2354 

= 53.7646 . 


மாதிரி 100 

எதிர்மார் இடைச்செருகல் மூலம் x + x2 + X- 100 இன் நேர் 
மூலத்தைக் காண்க . 

( சென்னை 62 செப் ) 
f ( x ) = x3 + x + x - 100 எனக் கொள்க . 

f ( 4 ) = 64 + 16 + 4-100 < 0 

f ( 5 ) = 125 + 25 + 5-100 > 0 . 
ஆகவே , f ( x ) = 0 இன் நேர் மூலம் 4 க்கும் 5 க்கும் இடையேயுள்ளது . 
எனவே , x = 4.0 , 4.1 , 4.2 , 4.3 , 4.4 , ...... ஆகிய மதிப்புக்களுக்குரிய 
f( x ) இன் மதிப்புக்களடங்கிய பட்டியலை அமைக்கவும் . 
4.0 4.1 

4.2 4.3 4.4 
f ( x ) : -16 - 10.169 -4.072 2.297 8.944 
பட்டியலிலிருந்து f ( x ) = 0 இன் நேர் மூலம் 4-2க்கும் 4.3க்குமிடையே 
யிருப்பதாக அறிகிறோம் . ஆகவே , x = 4-2- ஐ ஆதியாகக் கொண்டு 
x - 4.2 

என்று எழுதி வேறுபாட்டுப் பட்டியலமைக்கவும் . 
0.1 


x 


u 


f ( u ) 


/ f ( u ) 


A2 f ( u ) 13 f (u ) 

A3 f ( u ) A4 f ( u ) 


4.0 


-2 


-16 


5-831 


4.1 


-1 


-10.169 


0.266 


6.097 


(0.006 


4.2 


0 


- 4.072 


0.272 


0 


6.369 


0.006 


4.3 


1 


2.297 


0-278 


6.647 


4.4 


2 


8.944 


எதிர்மார் இடைச்செருகல் 


247 


நியூட்டனின் வாய்பாட்டின் மூலம் , u இன் முதல் தோராய 
மதிப்பு f ( u ) = f ( 0) + ulf ( 0 ) என்ற சமன்பாட்டிலிருந்து காணப் 
படுகிறது . 
அதாவது , 

0 = - 4.072 + u ( 6.097 ) 

4.072 
ஃ . 

0.6 

6.097 
இம் மதிப்பு 3/4 ஐ விடக் குறைவாகயிருப்பதால் , பெஸ்ஸல் வாய் 
பாட்டைப் பயன்படுத்தவும் . 
f( u ) = z [ f ( 0 ) + f ( 1 ) ] + ( u - 1 ) Af ( 0 ) 
u ( u - 1 ) 

( 1-1 ) u ( u - 1 ) 
+ f ( -- 

Af ( -1) 
3 ! 


- 


+ 
0 = 1 [ - 4.072 + 2 • 297 ] + ( u - 1 ) ( 6.369 ) 

u ( u - 1 ) ( 0.272 + 0.278 ( u - 4 ) u ( - 1 ) 
+ 

+ 

( 0.006 ) 
2 2 

6 
-0.8875 + 6.369 ( u - 1 ) +0.1375 u ( u - 1 ) 

+0.001 ( u3 - 1.5 112+0.5 u ) 
= -0.8875 + 6.369u - 3.1845 + 0.1375u2-0-1375 u 

+ 0.001u3-0.0015u3 + 0-0005u 
= - 4.0720 + 6-2320u + 0-1360 u2 + 0.001u3 . 


முதல் தோராயமாக , 

0 = -4.0720 + 6.2320u . 
4.0720 

= 0.65 = ai . 
6.2320 


அடுத்த தோராயமாக , 

0 = -4.0720 + u [ 6-2320 + 0.1360u ] 
அடைப்புக்குள் u = a1 = 0.65 என்று பிரதியிடவும் . 
: 0 = -4.0720 + u [ 6-2320 + 0.1360 ( 0.65 ) ] 

= -4.0720 + 6-3204 u 


0.644 = ag . 


4.0720 
u = 

6.3204 
மூன்றாவது தோராயமாக , 

0 = 4.0720 + u [ 6 • 2320 + 0-1360u + 0.001 u2 
அடைப்புக்குள் u = ag = 0 • 644 என்று பிரதியிடவும் . 


248 


எண்சார் கணிதவியல் 


ஃ 0 = -4-0720 + u [ 6-2320 + 0.1360 (0.644 ) +0.001 ( 0.644 ) 2 ] 

= -4.0720 + u [ 6 • 2320 + 0.08758-1 0.00041 ] 
= -4.0720 + 6.31999 u 


4.0720 
ஃ . u == 

= 0.6443 . 
6.31999 


x -4.2 

= 0.6443 
0.1 


X = 4 • 2 + 0.06443 

= 4.26443 . 


7.3 மூன்றாம் நிலை வேறுபாடுகளை நீக்கும் முறை ( Method of 

elimination of third differences) 


மூன்றாம் நிலை வேறுபாடுகள் ஏறத்தாழ சமமாகயிருப்பின் , 
அவற்றை மாறிலியாக வைத்துக் கொண்டு , நான்காவதும் அதற்கு 
மேற்பட்ட நிலை வேறுபாடுகளையும் புறக்கணித்துவிடலாம் . நியூட் 
டனின் முன்வேக வாய்பாட்டையோ அல்லது ஒரு பொருத்தமான 
மைய வேறுபாட்டு வாய்பாட்டையோ பயன்படுத்தி ய - இல் ஒரு 
முப்படிச் சமன்பாட்டைப் பெறலாம் . அதன்பின் u3 உறுப்பினைக் 
கீழ்க்கண்டவாறு நீக்கினால் ஒரு இருபடிச் சமன்பாடு கிடைக்கும் . 
இவ்வாறு கிடைக்கப் பெற்ற இருபடிச் சமன்பாட்டைத் தீர்த்து 
u இன் மதிப்பைப் பெறலாம் . 


f ( u ) = f ( 0 ) + u / f ( 0 ) + 

u ( u - 1 ) 

A 2 f ( 0) 
2 ! 
u ( 1-1 ) (u_2 ) 

As f ( 0 ) + ........... 

3 ! 
மேலும் , f (u ) = E " f ( 1 ) == ( 1+ A ) - f ( 1 ) 

= [ 1 + ( u - 1 ) A +(u-1) (u-2 
(4-1 ) u - 2) ( u - 3) 

.... f ( 1 ) 


+ 


A + 


3 ! 


அதாவது , 


if ( u ) =f ( 1 ) + ( n - 1 ) Af ( 1 ) + (a-1),{a-2) A®f ( 1 ) 


( u - 1) (u - 2 ) (u - 3) / 3 f ( 1 ) + ... 


+ 


3 ! 


எதிர்மார் இடைச்செருகல் 


249 


மூன்றாம் நிலை வேறுபாடுகள் ஏறக்குறைய சமமாகயிருப்பதால் , 
அதற்கு மேற்பட்ட நிலை வேறுபாடுகளைப் புறக்கணித்தபின் , கீழ்க் 
கண்ட சமன்பாடுகளைப் பெறுகிறோம் . 


u ( u - 1 ) 
f ( u ) = f ( 0 ) + ulf ( 0 ) + Aa f ( 0 ) 

2 ! 


+ "{ a-} {a-2) A * f ( 0 ) . 


( 1 ) 


+ 


u f ( ( f ( 

( 
2 ! 
( 1-1 ) ( u - 2 ) ( u - 3 ) 

f ( 1 ) ( 2 ) 

3 ! 
இப்பொழுது u = a ஐ U இன் தோராய மதிப்பெனக் கொள்க . 
சமன்பாடு ( 2 ) ஐ a ஆல் பெருக்குக : 
a f ( u ) = a f ( 1 ) + a ( u - 1 ) Af ( 1 ) + 1 a (u - 1 ) ( u - 2 ) A f ( 1 ) 

+ ta ( u - 1 ) ( u - 2 ) ( u - 3 ) / 3f ( 1 ) 
சமன்பாடு ( 1 ) ஐ ( a - 3 ) ஆல் பெருக்கவும் . 
* ( a - 3 ) f ( u ) = ( a - 3 ) f ( 0 ) + ( a -- 3 ) u Af ( 0 ) 

+ 3 ( a - 3 ) u ( u - 1 ) / 2 f ( 0 ) 

++ ( a - 3 ) u ( u - 1 ) ( u - 2 ) / > 3 f ( 0 ) . 
கழிக்கவும் . 
3 f ( u ) = a f ( 1 ) - ( a - 3 ) f ( 0 ) + a ( u - 1 ) / f ( 1 ) - ( a - 3 ) u Af ( 0 ) 

+ 3 ( u - 1 ) [ a ( u - 2 ) 12 f ( 1 ) -u ( a - 3 ) / 2 f ( 0 ) ] 
+ : ( u - 1 ) ( u - 2 ) [ a ( u - 3 ) / 3 f ( 1 ) -u ( a - 3 ) 43 f ( 0 )] 
இப்பொழுது , u = a ஆகயிருப்பதாலும் , 18f ( 1 ) , 13 f ( 0 ) ஆகியவை 
ஏறக்குறைய சமமாகயிருப்பதாலும் கடைசி உறுப்பு மறைந்து 
விடுகிறது . ஆகவே U இல் ஒரு இருபடிச் சமன்பாடு கிடைக்கிறது . 
இச் சமன்பாட்டைத் தீர்த்து 1 இன் மதிப்பைப் பெறலாம் . 


மாதிரி 101 

x3 - 4x + 2 = 0 என்ற சமன்பாட்டின் ஒரு மூலம் 1 க்கும் 2 க்கும் 
இடையேயுள்ளது . ஏதாவது ஒரு எதிர்மார் இடைச் செருகல் 
முறையைப் பயன்படுத்தி அம் மூலத்தின் மதிப்பை மூன்று தசம 
இடங்களுக்குத் திருத்தமாகக் காண்க 

( சென்னை 70 ஏப் . ) 
f ( x ) = x3 - 

x3 - 4x + 2 எனக் கொள்க . 
f ( 1-6 ) = - 0.304 , f ( 1-7) = 0.113 , 


250 


எண்சார் கணிதவியல் 


ஆகவே , f ( x ) = 0 இன் ஒரு மூலம் 1-6க்கும் 1.7 க்குமிடையேயுள்ளது . 
கீழ்க்கண்டவாறு ஒரு பட்டியலை அமைக்கவும் . 

f ( x ) 
1.4 

--0.856 
1.5 

-0.625 
1.6 

--0.304 
1.7 

0.113 
1.8 

0.632 
1.9 

1.259 . 
f ( x ) = 0 க்குரிய x இன் மதிப்பு 1.7 ஐ நெருங்கியிருப்பதால் 1.7 ஐ 
ஆதியாகக் கொள்ளவும் . , a = 1.7 , h = 0.1 

X - 1.7 
ஃ u = 
h 

0.1 


a 


கீழ்க்கண்ட வேறுபாட்டுப் பட்டியலை அமைக்கவும் . 


Xx | 


u 


f ( u ) 


Af (u ) 


Aa f ( u ) / 3 f ( u ) / \ 4 f ( u ) 


1.4 


-3 


-0-856 


0.231 


1.5 


-2 


-0.625 


0.090 


0.321 


0.006 


1.6 -1 


-0.304 


0.096 


0 


0.417 


0.006 


1.7 


0 


0.113 


0.102 


O 


0.519 


0.006 


1.8 


1 


0.632 


0.108 


0.627 


1.9 


2 


1.259 


நியூட்டனின் வாய்பாட்டைப் பயன்படுத்தி u இன் முதல் 
தோராய மதிப்பைக் காண்க . 

f ( u ) = f ( 0 ) + u / f ( 0 ) 
0 = 0.113 + u (0.519) 
0.113 

0.21 = a எனக் கொள்க . 

0.519 
u = -0-21 என்பது - 1 / 4 க்கும் 1 / 4 க்குமிடையே யிருப்பதால் 
ஸ்டெர்லிங் வாய்பாட்டைப் பயன்படுத்தலாம் . 


u = 


எதிர்மார் இடைச்செருகல் 


251 


r ( u ) = f ( 0 ) + . [Afo +Arc = 1 ] + # *2 *f (-1) 

( +1) g(u-1) [ * f(-2):4 * f ( -1)) ... 


+ 


( 1 ) 


+ 


ஆதியை 0 இலிருந்து 1 க்கு மாற்றினால் , 

Lf ( 1 ) + / f ( 0 ) ( u - 1 ) 
f ( u ) u 1 

/ 2 f ( 0 ) 
2 

2 
u ( u - 1 ) ( u - 2 ) [ / f ( -1) + / 3f ( 0 ) 

( 2 ) 
6 

2 


+ 


( 2 ) ஐ a ஆல் பெருக்கி , அதிலிருந்து ( 1 ) ஐ ( a - 2 ) ஆல் பெருக்கி 
வந்ததைக் கழிக்க , கடைசி உறுப்புக்களின் மொத்தம் பூச்சிய 
மாகிறது . 
ஃ . 2 f ( u ) = a f ( 1 ) - ( a - 2 ) f ( 0 ) 
( 1 ) + Af ( 0 ) 

f ( 0 ) + 
+ a ( u - 1 
2 

2 
a ( u - 1 ) 2 
+ 

2 


A * f ( 0 ) - ( a - 2 ) ;" a f ( -1 ) 


2:627 0:519)] ( 


u 


இப்பொழுது மதிப்புக்களைப் பிரதியிடவும் . 
0 = ( - 0-21 ) ( 0.632 ) - ( - 2-21 ) ( 0.113 ) 
0.627 + 0.519 

0-519 + 0.417 
+ 

1 ) 
2 - ( - 2-21 ) 

2 
( u - 1 ) 

u2 
+ ( -0-21 ) ( 0-108) - ( - 2-21) - ( 0-102 ) 

2 
= ( - 0-21 ) ( 0.632 ) + ( 2-21 ) ( 0.113 ) 

( u - 1 ) ( 021 ) ( 0,573 ) + u ( 2:21 ) ( 0.468 ) 

- ( u - 1 ) ( 0-21 ) ( 0.054 ) + u3 ( 2 • 21 ) ( 0-051 ) 
= -0.13272 + 0-24973-10-12033 ( u -- 1 ) 

+ 1.03428u - 0.01134 ( u2 -2u + 1 ) +0.11271 u2 


அதாவது , 

0.10137 u2 + 0.93663u + 0.22600 = 0 . 


0-93663 + 0 ( 0.93663 ) 2 - 4( 0.10137 ) ( 0.22600 ) 

2 ( 0-10137 ) 
- 0.93663 + 40-7855 

(1.20274 


252 


எண்சார் கணிதவியல் 


-0.93663 + 0.88818 

( நேர் அடையாளத்தைக் 
0.20274 

கொள்க ) 
-0.04845 
0.20274 
(0.239 


ஆகவே , 


x- 1.7 
0.1 


0.239 


x = 1.7-0.0239 

= 1-6761 


ஆகவே , மூன்று தசம இடங்களுக்குத் திருத்தமாக f ( x ) = 0 இன் 

நேர் மூலம் = 1.676 . 


u : + 


u3 + 


a3 


= V , 


7.4 தொடரை முன்னுக்குப் பின்னாக மாற்றும் முறை ( Method of 

reversal of series ) 

எந்த இடைச் செருகல் வாய்பாட்டையும் - இல் ஒரு அடுக்குத் 
தொடராக ( Power Serics ) எழுதலாம் . ஆகவே , 
f ( u ) = an + alu + azu: + as u3 + 

எனக் கொள்க . 
f ( u ) -a ) 

a2 a3 
= u + 
al| 

al 

a1 
f ( u -a ) 

a2 
இப்பொழுது , 

= ba , bs, ... என்று எழுதுக . 
al 

al 

al 
v = u + be u2 + bg us + ...... 
f ( u ) இன் மூன்றாம் நிலைக்கு மேற்பட்ட நிலை வேறுபாடுகளைப் புறக் 
கணித்தால் , 

v = u + be u2 + bg us . என்று கிடைக்கும் . 
இச் சமன்பாட்டைத் திருப்பிக் கீழ்க்கண்டவாறு எழுதலாம் . 

u = co + c v + cg v2 + cg v3 + ..... 
அதாவது , 
u = co + c ( u + bgua + bs us ) + ce ( u + bg ua + bs us ) 2 

+ cs ( u + by u ? + bsus )3+ 
இரு பக்கங்களிலும் ஒத்த குணகங்களை ஒப்பிடவும் . 
Co = 0 , c = 1 , cy be + c = 0 ஃ cg == --c bg = _bg = 

ai 
Cr b3 + 2 cp ba + cs = 0 * cg = -c bs - 2 cz by 
= - bs 

al 


aa 


எதிர்மார் இடைச்செருகல் 


253 


೩ 


-- 


அதாவது , 


Cs 


--- 


2a , 2 
a1 


al 


as 

2a22 
+ 
ai 

ay2 
aa 

2a , 
al 

al 


u = V 


v2 + 


(22) 


- 


- 


v3 -- 


............. 


தொடரிலிருந்து 11 இன் மதிப்பைப் பெறலாம் . 


மாதிரி 102 

கீழ்க்கண்ட மதிப்புக்களிலிருந்து f ( x ) = 2 க்குரிய X இன் மதிப் 
பினைக் காண்க . 


4-80 ) 
4.81 


f ( x ) 
0.7511 
1.3617 
1.9785 
2.6015 
3.2307 


4.82 


4.83 
4.84 


( சென்னை 69 செப் . ) 


- 
- 


பட்டியலிலிருந்து f ( x ) 2 க்குரிய x இன் மதிப்பு 4.82 க்கும் 
4.83 க்குமிடையிலிருக்கு மென்பதை அறிகிறோம் . மேலும் , f ( x ) = 2 
என்பது 1.9785 ஐ நெருங்கியிருப்பதால் அதற்குரிய x இன் மதிப் 
பாகிய 4.82 ஐ ஆதியாகக் கொள்க . 

a = 4-82 ; h = 0.01 


. 


u 


- 


= 


X - 4.82 

0.01 


என்று 


மாற்றி வேறுபாட்டுப் 


h 
பட்டியலமைக்கவும் : 


L 


f ( u ) 


Af ( u ) 


1 2 f ( u ) 


Af ( u ) 


4.80 


-2 


0.7511 


0-6106 


4.81 


- 
1 


- 


1.3617 


0.0062 


0.6168 


0 


4.82 


0 


1.9785 


0.0062 


0.6230 


0 


4.83 


2.6015 


0.0062 


( ) .6292 


4.84 


2 


3.2307 


254 


எண்சார் கணிதவியல் 


நியூட்டனின் முன்வேக வாய்பாட்டைப் பயன்படுத்தி - இன் 
முதல் தோராய மதிப்பைக் காண்க . 

f ( u ) = f ( 0 ) + u / f ( 0 ) 
2 = 1.9785 + u ( 0.6230 ) 

2-1.9785 
u = 

= 0.03 . 

0.6230 
இது -1 / 4 க்கும் 1 / 4 க்குமிடையே யிருப்பதால் ஸ்டெர்லிங் வாய் 
பாட்டைப் பயன்படுத்தவும் . 
A f ( 0 ) + lf ( 

u2 | 
f ( u ) = f ( 0 ) + u 

2 
[ 0.6230 + 0.6168 12 
2 = 1.9785 + u 

+ 
2 

( 0.0062 ) 

2 
= 1.9785 + 0.6199u + (0.0031 u2 


[ Af (0) + 4f(-12] + " a* f(-1) + ..... 


- 


al 


-- 


- 


C2 = 


-- 


ஆகவே , f ( u ) = 2 , an = 1.9785 , a1 = 0.6199, az = 0.0031 , as = 0 . 
f ( u ) -a ) 2-1.9785 0.0215 

0.03468 . 
0.6199 0.6199 
a2 0.0031 

= -0.00500 
al 

0.6199 
2az as | 2 ( 0.0031 ) 2 
C3 

0 = 0.00005 
al (0.6199 ) 
ஃ u = v + cav2 + c v3 + .. 

= ( 0.03468 ) -0-00500 ( 0.03468 ) 2 + ( 0.00005 ) ( 0.03468 ) 3 
= 0.03468 0.000006 +0.000000 
= 0.034674 


- 


- 


ay2 


- 


அதாவது , 


x - 4.82 

= 0.034674 
0.01 


ஃ x = 4.82 + 0.00034674 = 4.82034674 . 
அதாவது , x = 4.8203 ( நான்கு தசம இடங்களுக்கு ) . 


பயிற்சி 21 
1. இலக்ராஞ்சியின் வாய்பாட்டைப் பயன்படுத்திக் கீழ்க்காணும் மதிப்புக் 
களிலிருந்து f ( x ) = 0 மூலத்தைக் காண்க . 

f ( 30 ) = - 30 , f ( 34) = - 13 , f ( 38 ) = 3 , f ( 42 ) = 18 . 
2. கீழ்க்காணும் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது . அதிலிருந்து f ( x ) = 0 க் 
குரிய X-இன் மதிப்பினைக் காண்க . 

0 1 

2 
217 140 23 

6 


x : 


3 


எதிர்மார் இடைச்செருகல் 


255 


3. f ( 0 ) = 16-35 , f ( 5 ) = 14-88 , f ( 10 ) = 13.59 , f ( 15 ) = 12-46 என்றால் 
f ( x ) = 14-00 க்குரிய X- இன் மதிப்பென்ன ? 

4. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலைப் பயன்படுத்தி f ( x ) = 18-0க்குரிய 
X- இன் மதிப்பினைக் காண்க . 


52 


53 


54 


55 


56 


f ( x ) : 


19.2 


18.9 


18.5 


18.2 


17.9 


5. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலில் h என்பது கடல் மட்டத்திற்கு 
மேலுள்ள உயரத்தையும் , p என்பது பாரமானியின் அழுத்தத்தையும் குறிக் 


கின்றன. 


p : 30 


h : () 2753 4763 6942 10593 

27 25 23 

20 . 
பாரமானியின் அழுத்தம் 29 க்கும் 32 க்குமுரிய உயரங்களைக் காண்க . 

( சென்னை 61 செப் . ) 
6. எதிர்மார் இடைச்செருகல் என்றால் என்ன ? x + x - 5 = 0 இன் மெய் 
மூலத்தை இரண்டு தசம இடங்களுக்குத் திருத்தமாகக் காண்க . 

( சென்னை 65 ஏப் . ) 


7. y = xs + x - 3 இன் வரைபடத்தை வரைக . y = 0 இன் மெய் மூலத்தை 
எதிர்மார் இடைச்செருகல் மூலம் காண்க . 

( சென்னை 61 ஏப் . , 64 ஏப் . , 67 செப் . ) 
8. x3-2x - 5 = 0 இன் ஒரு மூலம் 2 க்கும் 3 க்குமிடையேயுள்ளது . எதிர்மார் 
இடைச்செருகல் மூலம் அம்மூலத்தைக் காண்க . 


9 . கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களிலிருந்து x = 10 log10x என்ற 
சமன்பாட்டைத் தீர்க்கவும் . 

1.35 1.36 1.37 1.38 
logio x : 0.1303 0.1335 0.1367 3.1399 

( சென்னை 67 ஏப் . ) 


10. அடுத்தடுத்த தோராய முறைப்படி 2x - log10 x = 7 என்ற சமன் 
பாட்டைத் தீர்க்கவும் . 


11. கீழ்க்காணும் பட்டியலைப் பயன்படுத்தி Sin | = 0.75 க்குரிய 8 இன் 
மதிப்பினைப் பெறுக . 

0 

Sin a 
47 ° 

0.73135 
48 

0.74314 
4.9 * 

0.75471 
50 * 

0.76604 
51 

0.77715 


12. கீழ்க்காணும் பட்டியல் மதிப்புக்களிலிருந்து f ( x ) = 1 / 2 க்குரிய X-இன் 
மதிப்பைக் காண்க . 

0.45 0.46 0.47 0.48 0.49 0.50 
f ( x ) : (0.475 0.484 0.493 0.502 (0.511 0.520 


256 


எண்சார் கணிதவியல் 


13. 3x + 2x - 3 = 0 இன் மெய் மூலத்தை எதிர்மார் இடைச்செருகல் மூலம் 
நான்கு தசம இடங்களுக்குக் காண்க . 

( சென்னை 59 செப் . ) 
14. எதிர்மார் இடைச்செருகல் முறையைப் பயன்படுத்தி x3-3x - 7 = 0 இன் 
நேர் மெய் மூலத்தை ஆறு தசம இடங்களுக்குக் காண்க 

( சென்னை 59 ஏப் . ) 


15. x - 15x + 4 = 0 என்ற சமன்பாட்டின் ஒரு மூலம் 0.2 ஐ நெருங்கி 
யிருப்பதாகத் தெரிகிறது . ஒரு பொருத்தமான இடைச்செருகல் முறையைப் 
பின் பற்றி அம்மூலத்தைக் காண்க . 

16. x + 2x - 20 = 0 இன் ஒரு மூலம் 2.4க்கும் 2.5க்கும் இடையேயுள்ளது . 
ஏதாவது ஒரு எதிர்மார் இடைச்செருகல் முறையைப் பயன்படுத்தி அம் 
மூலத்தின் மதிப்பை நான்கு தசம இடங்களுக்குக் காண்க . 


8. இருமாறி இடைச்செருகல் 

(Bivariate Interpolation ) 


8.1 இருமாறிச் சார்புகள் ( Functions of two variables ) 

x , y ஆகியவற்றைச் சாராமாறிகளாகக் ( independent variables ) 
- கொண்ட ஒரு சார்பு ury அல்லது f ( x , y ) அல்லது ux : y அல்லது 
f ( x : y ) என்று குறிக்கப்படுகிறது . 
உதாரணம் : ux : y = x2 + 2xy + y2 + x + 2y 

f ( x : y ) = x3-3axy + y + 2x2 + y2 -- x + y . 
ux : y என்ற இருமாறிச் சார்பில் x , y ஆகிய இருமாறிகளும் ஒரே 
நேரத்தில் மாற வேண்டுமென்பதில்லை . x மாறாமலிருக்கும்போது 
y மாறலாம் ; y மாறாமலிருக்கும்போது x மாறலாம் ; அல்லது 
இரண்டுமே மாறலாம் . 


ux : y என்ற ஒரு இருமாறிச் சார்பினைக் 

சார்பினைக் கருதுக . 

கருதுக . x- இன் 
மதிப்புக்கள் x , x + h , x + 2h , என்றும் , y- இன் மதிப்புக்கள் 
y , y + k , y + 2k , ......... என்றும் சம இடைவெளிகளில் மாறுவதாகக் 
கொள்வோம் . x , y ஆகியவற்றின் மதிப்புக்களுக்கேற்ப ux : y என்ற 
சார்பின் மதிப்புக்களும் கீழ்க்கண்டவாறு மாறும் . 


lx : y 


ux + h : y 


ux + ah : y 


ux + sh : y 


ux : y + k 


ux + h : y + k 


ux + 2h : y + k 
ux + 2h : y + ak 


Llx + 3h : y + k 
ux + 3n : y + ak 


ux : y + ak 


ux + h : y + ak 


ux : y + 3k 


ux + h : y + 3k 


ux + 2h y + 3k 


ux + 3h : y + 3k 


இப்பொழுது x = 0 , y = 0 ஐ ஆதியாகவும் , h = 1 , k = 1 என்று x , y 
ஆகியவற்றின் சம இடைவெளிகளை 1 அலகு என்றும் எடுத்துக் 

எ -17 


258 


எண்சார் கணிதவியல் 


கொள்வோமேயானால் மேற்கண்ட சார்பலன்களைக் கீழ்க்கண்டவாறு 
எழுதலாம் . 


uo : 0 


ull : 01 


ulg : 0 / 


l3 : 0 


Lo : 1 


u1 : 1 


... 


uo : 2 


u1 : 2 


ue : 1 
u2 : 2 
u2 : 3 


us : 1 
lls : 2 
l3 : 3 


lo : 3 


11 : 3 


... 


பொதுவாக , h , k என்பன x , y ஆகியவற்றின் சம இடைவெளிகளாக 
யிருந்தால் , x = a , y = b ஐ ஆதியாகவும் சம இடைவெளிகள் h , k 
ஆகியவற்றை x , y ஆகியவற்றின் 1 அலகு இடைவெளியென்றும் 
கொண்டு x , y ஆகிய மாறிகளை X , Y ஆகிய மாறிகளாக X 

h 


x - a 


= y - b 


என்ற தொடர்புகளின் மூலம் மாற்றிக் கொள்ளலாம் . 


k 


ப்பொழுது , y- இன் மதிப்பு மாறாமலிருக்கும்போது x-இன் 
மதிப்பு 1 அலகு மாறுவதாகக் கொள்வோம் . இவ்வாறு மாறுவதால் 
ux : y என்ற சார்பலன் ux + 1 : y என்று மாறும் . இவ்வாறு ux : y என்ற 
சார்பலன் 

X. இன் மதிப்பை மட்டும் 1 அலகு இடைவெளியில் 
மாற்றுவதை Ex என்ற செயலியால் குறிக்கலாம் . 


அதாவது , Ex uxy = ux + 1 : 3 

Ex Lo : 0 = U1 : 0 
Ex u5 : 4 = u6 : 4 


இதுபோல் , E , என்ற செயலியானது , X- இன் மதிப்பு மாறாமலிருக்கும் 
போது y- இன் மதிப்பு 1 அலகு மாறுவதைக் குறிக்கப் பயன்படுகிறது . 


அதாவது , Eyug : 0 = u0 : 1 

Ey u2 : 3 = uz : 4 

Eyuxy = ux : y + 1 
மேலும் , ஒரு மாறி இடைச்செருகலில் - என்ற செயலி வேறு 
பாட்டைக் குறிக்கப் பயன்பட்டது போலவே Ax என்ற செயலி y- ஐ 
மாறிலியாகக் கொண்டு X- இன் அடுத்தடுத்த இரு மதிப்புக்களுக் 
குரிய ux : y இன் இரு சார்பலன்களின் வேறுபாட்டைக் குறிக்கப் 
பயன்படுகிறது . 


அதாவது , Axuo : 0 = u1 : 0 

-lo : 0 
Axug : 4 = u4 : 4 
Axuxy = ux + 1 : y - ux: y 


us : 4 


இருமாறி இடைச்செருகல் 


259 


இதுபோல் A என்ற செயலி, x- ஐ மாறிலியாகக் கொண்டு y- இன் 
அடுத்தடுத்த இரு மதிப்புக்களுக்குரிய ux : y இன் இரண்டு சார்பலன் 
களின் வேறுபாட்டைக் குறிக்கப் பயன்படுகிறது . 


- 


அதாவது , 


Ay uo : 0 = u0 : 1 

-1l0 : 0 
Ay ur : 10 = 17 : 11 -u7 : 10 
Ayux : y = ux : y + 1 - ux : y 


- 


மேலும் , Ax Ayuo:0 = Ax ( Zy uo : 0 ) 

= Ax ( uo : 1 - u0:) ) 
= Zx U0 : 1 - Ax to : 0 
= ( u1 :1 - uo: 1 ) - ( u1 : 0 - ug : 0 ) 

= u1 : 1 - uo :1--01 : 0 + uo :0 
Ay / x uo: 0 = Zy ( Axug :) ) 

= Zy ( u1 : 0 - up :) ) 
= Zy u1 : 0 - Ay u0 : 0 
= ( u1 :1 - U1 : 0 ) - ( uo : 1 - ug:) ) 
= u1 : 1 - u1 : 0 - u0 : 1 + uo : 0 

= Ax Ay uo : 0 
x Ayug:0 = / 2x ( Ayuo : 0 ) 

= x ( uo : 1 - uo :) ) 
= / 2xuo : 1- / x uo : 0 
= Ax ( ZxUo :1) - Ax ( Axuosa ) 
= / x ( u1 : 1 - uo : 1 ) -Ax ( u1 : 0_uo : 0 ) 

Axu1: 1 - Axuo:1 - AxU1 :0 + Axuo : 0 
= ( ug: 1 - u1 : 1 ) ( u1 : 1 - uo : 1 ) - ( u2 : 0 - u1 : 0 ) + 

( u1 : 0 - uo:) ) 
= uz: 1 - U1: 1 - U1 :1 Fu0 : 1 - u2:0 + U1 :0+ 

u1 : 0 - to : 0 
( uz :1-2 u1:1 + uo:1 ) - ( u2: 0-2 11 :0 + uo:) ) 


பொதுவாக , 


בת 


Ex uo : 0 = uo + m : 0 = um : 0. 


Eyuo : 0 = u0 : 0 + n = lo :a 


בת 


n 


Ex Ey uo : 0 = uo + m : 0 + n = uman 


260 


எண்சார் கணிதவியல் 


ஆனால் , Ex = 1 + / x , Ey = 1 + Ay 


uman = ( 1 + Ax ) ( 1 + / y ) used 

m ( m - 1 ) 
1 + m / x + 

A2 + 
( 2 


... 


uo :0 


=[ 1 + ma 

--) 
[1 + na ;+" (tz "> A ; + .......1 
= [ 

...... 

) 
[ 1+ ( n ) ; A ; + ( n ) ; A , + 14: 
= [ 1+ ( m ) ; Ax + ( m ) , Ax+........ 


1+ ( m ) 1 / x + ( m ) 2 / 2x + 


uo : 0 


+ ( n ) 1 Ay + ( m ) 1 ( n ) 1 Ax Ay + ( m ) 2 ( n ) 1 / 2x Ay + 


+ ( n) 2 / 2y + ( m ) 1 ( n) 2 Ax 2 , + 

+ ( n ) 3 1 , + 


lo : 0 


அதாவது , 
um : n = upto + [ ( m ) 1 Ax + ( n ) 1 / y ] us : o 

+ [ ( m ) 2 { \ 2x + ( m ) 1 ( n ) 1 Ax Ay + ( n ) 2 / 2x ] us : o 
+ [ ( m ) ; / x + ( m ) 2 ( n ) 1 / 2x Ay + 

( m ) 1 ( n ) . Ax A8 + ( n ) 3 A3, ] up: 
+ ...ஃ .... 
இதுவே இருமாறி இடைச் செருகலுக்கான பொது வாய்பாடாகும் . 
x- இல் r . ஆம் நிலை வேறுபாடு வரையிலும் , y- இல் r- க்கு மேற்படாத 
நிலை வேறுபாடுகளும் இடைச் செருகல் மதிப்புக் காணத் தேவைப் 

1 + 1 
பட்டால் Ax u- வும் X- இல் அதற்கு மேற்பட்ட நிலை வேறுபாடுகளும் 
அடங்கிய உறுப்புக்களைப் புறக்கணித்து விடலாம் . 
மாதிரி 103 

கீழ்க்காணும் அட்டவணையில் us:y இன் சில மதிப்புக்கள் 
கொடுக்கப்பட்டுள்ளன . அவற்றிலிருந்து u23 : 17 இன் மதிப்பைக் 
காண்க . 


* 


y = 15 


y = 20 


y = 25 


3.547 


20 
25 
30 


5.947 
6.046 
6.144 


4.418 
4.530 


இருமாறி இடைச்செருகல் 


261 


இங்கு x , y ஆகியவற்றின் வேறுபாட்டு இடைவெளி 5 ஆகும் . 

அதாவது , h = 5 , k = 5 . 
இப்பொழுது x = 20 , y = 15 ஐ ஆதியாகக் கொண் வேறுபாட்டு 
இடைவெளியை 1 அலகு என மாற்றுக . 

. a = 20 , b = 15 . 
ஆகவே , y என்ற மாறிகள் X , Y என்ற மாறிகளாகக் கீழ்க்காணும் 
தொடர்புகளின் மூலம் மாற்றப்படுகின்றன . 

X - 20 
x = 

h 5 | 
Y = y_b_y - 15 | 

k | 15 


X - a 


- 


9 


ஆகவே , x = 23 , y = 17 ஆகயிருக்கும்போது , 

23-20 3 

5 . 5 
17-15 2 
Y = 

0.4 
5 5 


X 


= 0.6 


ஆகவே , x , uz3 : 17 என்று U.:4 என்று மாறுகிறது . புதிய மாறி 
களாகிய X , Y ஆகியவற்றின் மதிப்புக்களடங்கிய அட்டவணை கீழே 
கொடுக்கப்பட்டுள்ளது . 
X Y = 0 Y = 1 

Y = 2 


uo : 2 = 3.547 


0 
1 
2 


uo : 0 = 5.947 
u1:0 = 6.046 
u2 :0 = 6.144 


uo : 1 = 4.418 
u1 :1 = 4.530 


கீழ்க்கண்டவாறு X- இன் வேறுபாட்டுப் பட்டியல் அமைக் 
கலாம் . 


uolo = 5.947 


Axuo : 0 = 0-099 


u1 : 0 = 6.046 


/ 2x us : n = -0-001 


Zx u1 :0 = 0.098 


u2: 0 = 6.144 


இதுபோல் , Y இன் வேறுபாட்டுப்பட்டியல் வருமாறு : 


uo : 0 = 5.947 


AYU.:0=-1.529 


uo : 1 = 4.418 


/ 2x Uo : 0 = 0-658 


Ay U0 : 1 = -0.871 


uo : 2 = 3.547 


262 


எண்சார் கணிதவியல் 


இப்பொழுது , 2x Ay Usio = U1:1 - U :1 - U1 :0 + U .:o 

= 4.530- 4.418-6.046 + 5.947 
= 10.477-10.464 
= 0.013 


00 : 0 


( 6 ) ( -.4 ) 

Ax + 


Jo: o 


* U•s:4 =- [1+(•6}; Ax + ( • 6 ) ; Ax + ........) 
[1 +(+4); Ay + ( • 4 ) ; A * x + ...... 

] 
-[ 1+.62% + 912 

.. ) 
[ 1 + -4 Ax +(4 )zar+....... 
= [ 1 + .6 

1 
[ 1+ 

+.4 Ax -- 12 Av + ...... jus : 
= [ 1 + • 6 Ax -- 124x + 


= 


1 + .6 Ax - .12 / 2x + 


+4 AY + .24 Ax AY + 


– 12 A -... Uoa 


= U0 : 0+ 6 / Uo0 - .12 / * x Uo: + ..... 
+.4 AY U.:0+.24 / x AY U0 : 0 + 

-.12 / \ 2Y U. 
= 5.947 + .6 ( -099 ) - . 12 ( --0.001 ) + . 4 ( -1.529 ) 

+.24 ( .013 ) - . 12 ( -658 ) -... 
= 5-947 + 0.0594 + 0.00012-0.6116 + 0-00312-0.07896 
= 6.00964-0.69056 

5.31908 . 


மாதிரி 104 

கீழ்க்காணும் அட்டவணையில் சூரியனின் கோணவேற்றம் 
( a - altitude ) , நடுவரை விலக்கம் ( 8 - declination ) ஆகியவற்றின் 
சில மதிப்புக்களும் , அவற்றிற்குரிய நேரக்கோணம் ( hour angle ) 
h- இன் மதிப்புக்களும் கொடுக்கப்பட்டுள்ளன . அவற்றிலிருந்து 


இருமாறி இடைச்செருகல் 


263 


8 = 12 ° , a = 16 ° ஆகியவற்றிற்குரிய நேரக்கோணம் h- இன் மதிப்பை 
இடைச் செரூகல் மூலம் காண்க . 


a = 10 ° 


a = 14 ° 


a == 180 


a = 22 ° 


h 


m 


S 


h 


m 


S 


h 


m 


S 


h 


m 


A 


8 = 20 ° 


6 


11 26 


5 


50 17 


5 29 27 


5 


8 48 


15 ° 


5 


55 41 


5 


35 


5 


5 


5 


14 39 


4 


54 17 


10 ° 


5 


40 16 


5 


19 56 


4 


59 37 


4. 


39 17 


5 ° 


5 


24 50 


5 


4 30 


4 


44 


4 


23 291 


0 ° 


5 


9 


5 


4 


48 29 


4 


27 39 


4 6 28 


8 ஐ மாறி X எனவும் , a- ஐ மாறி y எனவும் h ஐ uy: எனவும் கொள்க . 
x = 0 ° , y = 10 ° ஐ ஆதியாகக் கொள்க . 

a = 0 , b = 10 
h = x இன் இடைவெளி = 5 ° 
k = y இன் இடைவெளி = 4 . 

x - 0 
h 5 ° 


-al 


2 


Y - y - b 


y - 10 


k 10 
என்ற தொடர்புகளின் மூலம் x , y- ஐ X , Y ஆக மாற்றுக . மாற்றப் 
பட்ட அட்டவணை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 


Y = 0 
h 

n 


Y = 1 
h m 


Y = 2 
h m 


Y = 3 
h 


S 


S 


S 


m 


S 


X = 0 


5 


9 . 


5 


4 48 29 


4 27 39 


4 


6 : 28 


1 


5 


24 


50 


5 


4. 30 


4 44 


4 


4 23 

23 29 


2 


2 


5 40 


16 


5 


19 


56 ) 


4. - 59 


37 


39 


17 


31 


5 55 


41 


5 


35 


5 


5 


14 


39 


4 
4 
5 


54 . 


17 


4 


6 


11 


26 


5 : 50 


17 


5 29 


27 


8 


co 


481 


8 = 12 ° , a = 16 ° ஆகயிருக்கும்போது , x = 12 ° , y = 16 ° . 

12 ° -0 ° 
* X = 

= 2.4 
5 ° 
16 ° - 10 ° 
Y 

= 1.5 


264 


எண்சார் கணிதவியல் 


ஃ Uz4 : 1-5 இன் மதிப்பைக் காண வேண்டும் . 


X- இன் வேறுபாட்டுப் பட்டியல் வருமாறு : 


U.::=5 9 5 


AxU : 0 = 0 15 45 


U : = 5 24 50 


Ax Us : 0 = -0 0 19 


2x U1 : 0 = 0 15 26 


AxUo:0 = 0 0 18 


U2: 0 = 540 16 


AxU1 : 0 = -00 1 


Ax Uz : 0 = 0 15 25 


AxU : 0 = 0 0 21 


Us : d = 5 55 41 


AxU2 : 0 = 0 0 20 


Ax 


Us : 0 = 0 15 45 


Us = 611 26 


Y- இன் வேறுபாட்டுப் பட்டியல் வருமாறு : 


Us : = 5 9 5 


Ay u0 : 0 = -020 36 


U :1 = 4 48 29 


YUo:0 = -0014 
by Us : 1 = -0 20 50 

| AyU . : 0 = -007 
2YUo:1 = -0 0 21 
Ayuo : 2 = -021 11 


Usa = 4 27 39 


o : 8 = 4 6 28 


Ax / \ y U0 : 0 = U1:1-- U0:1 - U1: 0 + U0 :0 

= (54 30 ) - (4 48 29 ) - ( 524 50 ) + ( 595 ) 
= ( 10 13 35 ) - ( 10 13 19 ) 
= 0 0 16 


A2x AY U0 : 0 = ( U2 : 1-2 U1:1 + U0: 1) - ( U2:0-2 U1 : 0 + U0 : 0 ) 
= [ ( 5 19 56 ) -2 (54 30 ) + ( 4 48 29 )] 

- [ [540 16 ) -2 ( 5 24 50 ) + ( 595 ) ] 


265 


இருமாறி இடைச்செருகல் 


= [ ( 10 8 25 ) - ( 10 9 0 ) ] - [ ( 10 49 21 ) - ( 10 49 4003 
= - ( 0 0 35 ) + ( 0 0 19 ) 
= - ( 0 0 16 ) 


Δx Δy Uo : 0 = ( U1 : 2–2 U1 : 1 + U1 : 0 ) - ( U0 : 2-2 Uo:1+ Uo:ο ) 

= [( 4 44 4 ) -2 ( 5 4 30 ) + ( 5 24. 50) 

- [( 4 27 39 ) -2 ( 4 48 29 ) + ( 5 9 5 ) 
= [ ( 10 8 54 ) - ( 10 9 0 ) ] - [ ( 9 36 44 ) - ( 9 36 58 ) ] 
= - ( 006 ) + ( 0Ο 14) 
= ( 0 0 8 ) 


.: U2.4 : 1.5 = [1+ ( 2-4 ), Δx + ( 2-4 ) . Δ2x + ( 2-4 ) : Δθxt ...... ] X 

[ 1+ ( 1-5 ) , Δy + (1-5 ). Δy + ( 1-5) 3 Δ3 + ... ] Uo : ο 
= [ 1 + 2.4 Δx : 

( 264 ) ( 1-4 ) 

Δ2x + 
2 


( 2.4) (1-4) (-4 ) Δθα + ...... ] 


6 


[ 1 +1.5 Δy + 


+(1-5) ( 5) Δή 

(1-5)(5)(-5) Δθνή...] Upco 


= [ 1 + 2.4 Δx + 1-68 Δ2x + 0.224 Δ3x + ...... ] 

[ 1 + 1.5 Δy +- 0-375 Δy - 0-0625 Δ3 + ... ] Us : ο 
= [1 + 2.4. Δx + 1.68 Δ2x + 0-224. Δθx + ...... 

+1.5 Δy + 3.6 ΔΧ Δy + 2 : 52 Δx Δy + ...... 
+0.375 Δ3 + 0.9 Δx Δy - 0-0625 Δy + -...... ] Uo : ο 
= Uo : 0 +2.4 Δx Uo : ο + 1-68 Δ2xUo : ο 

+0.224 Δ3x Uo : ο 
+ 1-5 Δy Uo : ο 3-6 Δx Δy Uo : ο 

+2.52 Δ2x Δy Uo : 0 
+0.375 Δ2 , Uo:ο +-0.9 ΔΧ Δy U0 : 0 

-0-625 Δy Uo:ο- , 
= ( 5 9 5) + ( 244) ( 0 15 45 ) + ( 168 ) ( -0 0 19 ) 
+ ( 0-224) ( 0 0 18 ) + ( 1.5 ) ( -0 20 36 ) 
+ ( 3-6 ) ( 0 0 16 ) + ( 2-52 ) ( -0 0 16 ) 
+ ( 0-375 ) ( -0 0 14 ) + ( 0.9 ) ( 0 0 8 ) 

- ( 0-0625 ) ( -0 0 7 ) 


266 


எண்சார் கணிதவியல் 


- 


(595 ) + (037 48 ) - (0 032 ) + (004) 
- ( 0 30 54 ) + ( 00 57 ) - ( 00 40 ) 

- ( 0 0 5 ) + ( 007 ) + ( 0 0 0 ) 
( 5 48 1 ) - (032 11 ) 
(51550 ) 


- 


בת 


S 


h 
5 


15 50 


- 


8.2 ஒருமாறி இடைச்செருகல் முறையை இருமுறை பயன் 

படுத்துதல் (Double application of single interpolation ) 

Us : y என்ற இருமாறிச் சார்பினைக் கருதுக . x = x1 , y = y1 என்ற 
மதிப்புக்களுக்குரிய Ux1 : 11 என்ற மதிப்பினைக் காண வேண்டுமெனக் 
கொள் வோம் . முதலில் , மாறி X- க்குச் சாதாரண இடைச்செருகல் 
முறையைப் பயன்படுத்தி 

Uxy : y இன் மதிப்பைக் கணக்கிட 
வேண்டும் . பின்னர் , மாறி y- க்கு இடைச்செருகல் முறையைப் 
பயன்படுத்தி Ux :31 இன் மதிப்பைப் பெறலாம் . 


மாதிரி 105 

கீழ்க்காணும் அட்டவணையில் சூரியனின் கோண வேற்றம்- a 
( altitude ) , நடுவரை விலக்கம் -8 (declination ) ஆகியவற்றின் சில 
மதிப்புக்களும் , அவற்றிற்குரிய நேரக் கோணம் -h ( hour angle ) இன் 
மதிப்புக்களும் கொடுக்கப்பட்டுள்ளன . அவற்றிலிருந்து 8 = 12 ° , 
a = 16 ° ஆகியவற்றிற்குரிய நேரக் கோணம்- h இன் மதிப்பை 
இடைச்செருகல் மூலம் காண்க . 


a = 107 


a 


= 14° 


h 


a = 18 
m 


a = 22 
m 


m 


S 


h 


m 


S 


h 


S 


h 


ST 


8 = 20 ° 


6 


11 - 26 


5 


50 


17 


5 


29 


27 


5 


8 


48 


15 * 


5 


5 


55 


4.1 


5 


5 


35 


5 


5 


14. 


39 


H 


54 


17 


10 " 


5 


40 


16 


5 


19 


56 


4 


59 


37 


4 


39 


17 


5 


5 


24 


50 


5 


4 


30 


4 


44 


4 


23 


29 


00 


5 


9 


5 


48 


29 


4 


27 


39 


6 


28 


நடுவரை விலக்கம் 8 - ஐ x எனவும் , கோணவேற்றம் a- ஐ 
y எனவும் கொள்க . எனவே , Uxy என்பது நடுவரை விலக்கம் 
X ஆகவும் , கோணவேற்றம் y ஆகவும் இருக்கும்போது நேரக் 
கோணம் h- இன் மதிப்பைக் குறிக்கும் . இப்பொழுது , நடுவரை 


267 


இருமாறி இடைச்செருகல் 


விலக்கம் 8 = x = 12 ° ஆகவும் , கோணவேற்றம் a = x = 16 ° ஆகவும் 
இருக்கும்போது நேரக்கோணம் h = U12 : 16 இன் மதிப்பைக் காண 
வேண்டும் . 

நாம் காண வேண்டிய y- இன் மதிப்பாகிய 16 ° என்பது 14 ° -ஐ 
நெருங்கியிருப்பதால் y = 14 ° , 18 ° , 22 ° ஆகிய மதிப்புக்களை மட்டும் 
கருதி U12 : 14 , U19 : 18 , U12 : 22 ஆகிய மதிப்புக்களை முதலில் பெற 
வேண்டும் . பின்னர் இம் மதிப்புக்களிலிருந்து U12 : 16 இன் மதிப்பைப் 
பெற வேண்டும் . 

U12 : 14 இன் மதிப்பைப் பெற , கீழ்க்காணும் வேறுபாட்டுப் 
பட்டியல் அமைக்க வேண்டும் . 


Ux : 14 


AUx : 14 
h 


A2 Ux : 14 
h 


AUx :14 
h 


h 


m 


S 


in 


S 


m 


S 


m 


S 


15 


5 


35 


5 


- 0 15 


9 


10 " 


5 . 


19 


56 


- 0 0 17 


--0 


0 15 


29 


-0 0 18 


5 " 


5 


4 . 


30 


-0 0 35 


- 


- 0 16 


1 


D 


4 48 


29 


= 0.6 


x = 15 ° ஐ ஆதியாகக் கொள்ளவும் 
இங்கு h = -5 

X - 15 ° 
X 
h 

-5 

12 ° -15 ° 
* . x = 12 ஆனால் , X = 

-5 
ஆகவே , நியூட்டனின் இடைச் செருகல் வாய்பாட்டிலிருந்து , 

( 0.6 ) ( - 0.4 ) 
U12 : 14 = ( 5 35 5 ) + ( 0.6 ) ( -0 15 9 ) + 

( -0 0 17 ) 

2 
( 0.6 ) ( -0.4 ) ( -1.4 ) 
+ 

*4 ) ( -0 0 18 ) 

6 
( 5 35 5 ) - ( 0 9 5 ) + (002) - ( 0 0 1 ) 
= ( 5 35 7 ) - ( 0 9 6 ) 
( 5.26 1 ) 


- 


s 


11 n 
= 5 26 


1 


- 


268 


எண்சார் கணிதவியல் 


இதுபோல் , Uz : 18 இன் வேறுபாட்டுப்பட்டியலமைத்து U12 : 16 இன் 
மதிப்பைக் காணவும் . 


Ux : 18 

S 


AUx : 18 
h 


A2 Ux : 18 
h 


A8Ux : 18 
h m s 


h 


m 


S 


m 


S 


15 


1 


5 


14 39 


--0 15 


2 


10 


4 


59 37 


--0 0 31 


--0 15 33 


--0 0 21 


5 


4 44 4 


--0 ) 52 


--0 16 25 


0 


27 39 


12-15 
x = 12 ஆனால் , X = 

= 0.6 
-5 

( 0.6 ) ( -0.4 ) 
U19 : 18 = ( 5 14 39 ) + ( 0.6 ) ( -0 15 2 ) + 

( -0 0 31 ) 

2 
( 0.6 ) ( -0.4 ) ( -1.4 ) 
+ 

( -0 0 21 ) 

6 
( 5 14 39 ) - ( 0 9 1 ) + ( 0 0 3 ) - ( 0 0 1 ) 
= ( 5 14 42 ) - ( 0 9 2 ) 
= ( 5 5 40 ) 

b 
= 5 5 40 


-- 


m : 


ST 


Ux : 23 இன் வேறுபாட்டுப் பட்டியல் வருமாறு . 


Ux : 22 


AUx : 22 
h m 


" | 


A2 Ux : 22 
h m S 


| 


AUx : 22 
h 


h . 


m 


S 


m 


S 


15 


4 


54 17 


--0 15 


0 


10 


4 . 


39 17 


- ) - () -48 


- ) 15 48 


- 0 0 25 


5 


4 


23 29 


-0 00 13 


--0 17 


1 


0 


6 28 


இருமாறி இடைச்செருகல் 


269 


+ 


( 0.6 ) ( -0.4 ) 
ஃ U12:22 = ( 4 54 17 ) + ( 0.6 ) ( -0 15 0 ) + 

( -00 48 ) 

2 
( 0.6 ) ( - 0.4 ) ( - 1.4 ) 

( -0 0 25 ) 

( 

6 
= ( 4 54 17 ) - ( 0 90 ) + ( 0 0 5 ) - ( 0 0 1 ) 
= ( 4 54 22 ) - ( 0 9 1 ) 
= ( 4 45 21 ) 


1 


S 


1 
= 4 45 21 


M 


S 


ஆகவே , U12 : 14 


1 
5 


26 


1 


S 


U12 : 11 


n 
5 


- 


5 


40 


S 


U12:22 


12 
4 


45 


- 


21 


என்ற மதிப்புக்கள் கிடைக்கப்பட்டுள்ளன . இம் மதிப்புக்களில் 
x = 12 என்பது மாறிலியாகும் . y = 14 , y = 18 , y = 22 என்பன y இன் 
மூன்று மதிப்புக்களாகும் . இம் மூன்று மதிப்புக்களுக்குரிய U19 : y இன் 
மதிப்புக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன . இம் மூன்று மதிப்புக்களி 
லிருந்து வேறுபாட்டுப் பட்டியலமைத்து y = 16 க்குரிய U12 : 16 இன் 
மதிப்பைப் பெறவேண்டும் . 


U12 : y 


X 


A U12 : y 
h 


h 


A2 U12 : y 
h m 


m 


S 


S 


S 


14 


5 


26 


1 


20 


21 


18 


5 


5 


40 


0 


2 


--0 20 


19 


22 


4 - 


45 


21 


b = 14 , k = 4 ° ; y = 16 ° . 


Y 


y = 


y - b_y - 14 ° 
k 

4 


16 - 14 


y = 16 ° ஆனால் , Y = 


= 


- 


2 
4 


0.5 


270 


எண்சார் கணிதவியல் 


நியூட்டனின் இடைச் செருகல் வாய்பாட்டிலிருந்து , 


U12 : 16 = ( 5 26 1 ) + ( 0.5 ) ( -0 20 21 ) 


( 0.5) ( -0.5 ) ( 0 0 2 ) 


+ 

2 
= ( 5 26 1 ) - ( 0 10 10.5 ) - ( 0 0 .25 ) 
= ( 5 26 1 ) - ( 0 10 11 ) 
= ( 5 15 50 ) 


S 


h 
= 5 15 50 . 


பயிற்சி 22 


1. கீழ்க்காணும் மதிப்புக்களிலிருந்து U28 : 17 இன் மதிப்பைக் காண்க . 


U20 :2 = 3-325 


U2 : 1 = 6-004 
U25 : 15 = 6-029 
Use :1 = 6-075 


U20 : 20 = 4.304 
Us : 20 = 4.346 


2. கீழ்க்காணும் அட்டவணை விவரங்களைக் கொண்டு 23 வயதில் 
17 ஆண்டுக் காலத்திற்குரிய கட்டணத்தை இடைச் செருகல் மூலம் கணக்கிடுக . 


கட்டணம் 


வயது 


15 ஆண்டு 


20 ஆண்டு 


25 ஆண்டு 


20 


5.947 


4.418 


3.547 


25 


6.046 


4,530 


30 


6.144 


3. கீழ்க்காணும் மதிப்புக்களிலிருந்து U42:52 , UAa :51 ஆகியவற்றின் மதிப்புக் 
களைக் கணக்கிடுக. 


Us : 55 = 10-020 ; 
Uz0 : 55 = 9,796 ; 
U45:55 = 9.583 ; 


Us5 : 50 = 11-196 ; 
U40 : 50 = 10.894 ; 
Us: do = 10.591 ; 


Uss : & s = 12-019 
Uo : 45 = 11-641 
Us: ds = 11.243 


4. கீழ்க்காணும் அட்டவணையில் , x , y ஆகியவற்றின் சில மதிப்புக்களுக் 


குரிய 


f ( x : y ) 


exy - l 


- 


ex 
- 
1 


இருமாறி இடைச்செருகல் 


271 


என்ற சார்பின் மதிப்புக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன . இடைச் செருகல் மூலம் 
f ( 0.044 : 22 . 5 ) இன் மதிப்பைக் கணக்கிடுக . 


T 


y = 20 


y = 22 


y = 24 


y = 25 


0.035 


28.9644 


33.1362 


37.6105 


42.4092 


0.040 


30-1980 


35-2725 


40.2924 


45.7304 


0.045 


32.4.355 


37.5830 


43.2151 


49.3776 


0-050 


34.3656 


40.0833 


46.4023 


53.3859 


9. எண்சார் வகையிடல் 

((Numerical Differentiation ) 


காண : 


என்ற 


9.1 வகையீட்டுச் செயலி- D ( Differential Operator - D ) 

வகைநுண் கணிதத்தில் ( Differential Calculus) ஒரு சார்பின் 
வகையீடுகளைக் (differentials ) காணும் முறைகளைப் பற்றிப் படித் 
திருக்கிறோம் . X-ஐ மாறியாகக் கொண்ட ஒரு சார்பின் வகையீடு 
d 

செயலியைப் பயன்படுத்துகிறோம் . 
dx 
செயலியை D என்றும் குறிக்கலாம் . ஆகவே , y = f ( x ) என்ற 
சார்புத் தொடர்பில் இச் செயலியைச் செயல்படுத்தினால் முதல்நிலை 
வகைக் கெழு ( First order derivative) கிடைக்கிறது . அதாவது , 

d ( y ) dy 
Dy = 

என்ற வகைக் கெழு கிடைக்கிறது . இவ்வகைக் 
dx 

dx 
கெழுவை y அல்லது f ( x ) என்றும் 

என்றும் எழுதலாம் . 

ஆகவே 
Dy = y = f ( x ) ஆகும் . 

இம் முதல்நிலை வகைக் கெழுவை அடுத்தடுத்து வகையிட 
இரண்டாம் , மூன்றாம் , 

நிலை வகைக் கெழுக்கள் கிடைக் 
அவை முறையே D , D , 

என்ற செயலிகளால் 
குறிக்கப்படுகின்றன . y அல்லது f ( x) இன் இரண்டாம் , மூன்றாம் , 

நிலை வகைக் கெழுக்கள் முறையே y " , y " , அல்லது 
f " (x ) , f " ( x ) , ....... என்றும் குறிக்கப்படுகின்றன . 


கின்றன . 


d y 


- 


d 
dx dx 


மேலும் , D , = D ( Dy ) ( x ) = 

D ,-D (D ,)- - ( °y ) 


dx2 
døy 
dx3 


என்றும் எழுதப்படுகின்றன . 


எண்சார் வகையிடல் 


273 


9.2 எண்சார் வகையிடல் 


f ( x ) என்ற சார்பின் அமைப்பு தெரிந்தால் x-இன் ஒரு 
குறிப்பிட்ட மதிப்புக்கு f ( x ) இன் வகையீட்டுக் கெழு ( differential 
coefficient ) வைக் காண f ( x ) ஐ நேரடியாக வகையிட்டு , x- இன் 
அந்த மதிப்பைப் பிரதியிடலாம் . ஆனால் பட்டியல்படுத்தப்பட்ட 
ஒரு சார்பின் வகைக் கெழுவைக் காண முதலில் அச்சார்பின் 
வகைக் கெழுவைக் காண வேண்டும் . பின்னர் 

அவ்வமைப்பி 
லிருந்து மேற்கூறப்பட்ட முறையில் வகைக் கெழுவைக் காண 
வேண்டும் . இவ்வாறு வகைக் கெழு காணும் முறைக்கு எண்சார் 
வகையீடு காணும் முறை என்று பெயர் . ஆகவே , கொடுக்கப் 
பட்டுள்ள பட்டியல் மதிப்புக்களிலிருந்து X- இன் ஒரு குறிப்பிட்ட 
மதிப்புக்குரிய f ( x ) இன் பல நிலை வகையீட்டுக் கெழுக்களையும் 
காணும் முறைக்கு எண்சார் வகையிடல் என்று பெயர் . 


9.2.1 சார்பின் வகைக் கெழு ( Derivative of a function ) 
நியூட்டன் - கிரிகோரி வாய்பாட்டைக் கருதுக . 

x ( x - 1 ) 
f ( a + xh ) = f ( a ) + x { f ( a ) + 

/ f ( a ) + 

2 ! 
x (x - 1 ) (x- 2 ) 

Af(a ) + 
3 ! 


( 1 ) 


Af ( a ) + 


f(a+sh)-1 (a) = [ af ( a ) + 

1 2 
(x-1)(s- 2) A * f ( a ) + ... 

... ) 


xh இன் மதிப்பு பூச்சியத்தை நெருங்குமாறு X-இன் மதிப்பை மிகச் 
சிறியதாக எடுத்துக் கொண்டால் , 


எல்லை 
இடது பக்கம் = 

xh > 0 


f ( a + xh ) - f ( a ) 

= f ( a ) 
xh 


கவ 


ஆகவே , 


f ( a ) - [ af ( s ) + *z a f ( a ) + 
(x- 1)(X - 2) A + f ( a ) ........... 

) 


எ -18 


274 


எண்சார் கணிதவியல் 


x மிகச் சிறியதாதலால் x- ஐயும் X- இன் படிகளையும் புறக்கணித்து 
விடலாம் . ஆகவே , 


12 f ( a ) + 


f (4)= + [ Af (a)+214 

( -1) -2 )a f (a )+ . 

f(a) .........) 
= + [ ar ( a ) - > * f ( ) + 

a * f ( x ) - + A + f (a) ......... ( 2 ) 


இப்பொழுது சமன்பாடு ( 1 ) ஐக் கீழ்க்கண்டவாறு எழுதி , வகைநுண் 
கணித முறைப்படி அடுத்தடுத்து வகையிட்டால் நாம் கீழ்க்கண்ட 
தொடர்புகளைப் பெறுகிறோம் . 


x2 
f ( a + xh ) = f ( a ) + x Af (a) + 

2 ! 
( x - 3x2 + 2x ) 

Af ( a ) 
3 ! 
( x4 - 6x + 11x3 --6x ) 

A + f ( a ) + ............ 
4 ! 


+ 


( 2x - 1 ) 
ஃ h f ( a + xh ) = f ( a ) + Ae f ( a ) 

2 ! 
3x2 - 6x 

3 ! 


+ 


(332-6x + 2 ) / 3 f ( a ) 
4x3 - 18x2 + 22x - 6 A4 f ( a ) + .... 


+ 


4 ! 


இதுபோன்று , 
h2 f " ( a + xh ) = / * f ( a ) + ( x - 1 ) / * f ( a ) 

( 6x2 - 18x + 11 ) 
+ 

A4 f ( a) + ... 
12 


இவ்வாறு மற்ற உயர்நிலை வகையீடுகளையும் காணலாம் . 


மேற்கண்ட முதல் , இரண்டாம் நிலை வகையீடுகளின் சமன்பாடு 
களில் x = 0 என்று பிரதியிட்டால் நாம் கீழ்க்கண்ட சமன்பாடுகளைப் 
பெறுகிறோம் . 


எண்சார் வகையிடல் 


275 


...... 


h F " (a)= af (a )- } x * f(a) + } a f (a)- + A + f ( a ) 

+ } * f ( a ) - .... 
h® F " ( a ) = a * f ( a ) -A * f ( a ) + 1 } A f(e)- 2* f ( a ) 

° 


137 
+180 / * f ( a ) -...... 


இவற்றிற்கு அடுத்தடுத்த நிலை வகையீடுகளையும் நாம் இவ்வாறு 
காணலாம் . 


+ 


he f " ( a ) = A * f(x)- > a f ( a ) + Za * f(a) -1g a f ( a ) 
h f = ( a ) = a f ( s ) _2 A * f ( a ) + " a f (s) 
H * A * { a } = A * f(x) - > A* f ( a ) ......... 


9.2.2 / -க்கும் D-க்குமுள்ள தொடர்பு 

மேற்கண்ட வகையீடுகளை -க்கும் D- க்குமுள்ள தொடர்பின் 
உதவியாலும் பெறலாம் . 


f ( a + h ) ஐ டெயிலரின் தேற்றத்தின் ( Taylor s theorem ) 
உதவியால் விரித்தெழுதவும் . 


h2 

13 
f ( a + h ) = f ( a ) + h f ( a ) + 

2 ! f" ( a ) + 

3 ! 

f ( a ) + .... 


f ( a ) , f " ( a ) , 

ஆகியவற்றை D if ( a ) , D f ( a) , 
என்று எழுதலாம் . ஆகவே , 


Dr f ( a ) + 


h3 
3 ! 


D3f ( a) + . 


- 


h2 
f ( a + h ) = f ( a ) + h D f ( a ) + 

2 ! 
h2 Da | h3 D3 
1 + hD + + 

2 ! 3 ! 


) f ( a ) 


= elhD f ( a ) . 
ஆனால் , f ( a + h ) = E f ( a ) = ( I + A ) f ( a ) . 


276 


எண்சார் கணிதவியல் 


ஃ ( 1 + A ) f ( a ) = ehD • f ( a ) 

ஃ . 1 + / = ehD 

... hD = loge ( 1 + / ) 


24 

+ 


.. D = 


4 


A - 4 + 4-4 
= " [ a - A ++ - ++ 

- ) 
A D f(x)= * [A - = + ] f ( s ) 
= + [ ar ( x ) - 4 * f ( x ) 

+ a* f ( x ) - + a + f( x)+ ........ 
D " f(s)= * [A 

+ [ A - 2 + 4-4 + ........ f(x) 
- [2-4 + - 2 +......) 
* [ A* f ( x )-a * f ( x ) 

+ Ha * f ( s ) - * 2* f(s)+ .......) 
பொதுவாக , D "f(s)= + [A - 4 + 4-4 ......."(s) 


- 


+ 


மாதிரி 106 

கீழ்க்காணும் பட்டியல் மதிப்புக்களிலிருந்து x = 300 இல் 
loge X- இன் முதல் , இரண்டாம் வகைக் கெழுக்களைக் காண்க , 

loge x 
300 

5.703782 
301 

5.707110 
302 

5-710427 
303 

5.713733 
304 

5.717028 
305 

5.720312 
306 

5.723585 
307 

5.726847 


முதலில்வேறுபாட்டுப் பட்டியல் அமைக்கவும் . 


எண்சார் வகையிடல் 


277 


C 


Xx | 


loge x 


A 


/ 3 . 


300 


5.703782 


0.003328 


301 


5-707110 


-0.000011 


0.003317 


0 


302 


5.710427 


--0.000011 


0.003306 


0 


303 


5.713733 


--0.000011 


0.003295 


0 


304 


5.717028 


-0.000011 


(0.003284 


0 


305 


5.720312 


- 0.000011 


0.003273 


0 


306 


5.723585 


-0.000011 


0.003262 


307 


5.726847 


D f ( x ) = [ Af( x) --> X *f(x)+ } a f ( x ) -............ 


இங்கு h = 1 , Af ( x ) = / f ( 300 ) = 0.003328 , 

* f ( 300 ) = - 0.000011 , f ( 300 ) = 0 . 


* . F (300)= [ 0.003328- ) (-0-000011) +0) 


= 0-003328 + 0-0000055 
= 0.0033335 . 


D*f(x)= 

+ [a f ( x ) -a * f ( x ) + } a • f(x)-........ 


: f " ( 300 ) = - 0.000011 


9.3 எண்சார் வகையீட்டு வாய்பாடுகள் 

நியூட்டன் கிரிகோரி இடைச் செருகல் வாய்பாட்டிலிருந்து 
எண்சார் வகையீட்டிற்கான வாய்பாடுகளைக் கண்டோம் . 
இப்பொழுது மற்ற இடைச் செருகல் வாய்பாடுகளிலிருந்து எண்சார் 
வகையீட்டிற்கான வாய்பாடுகளைப் பெறுவோம் . 


278 


எண்சார் கணிதவியல் 


+ 


t( t+ 1 ) 7 * f ( a + nh ) 
t (t + 1 ) (t + 2) 73 f (a + nh ) 


( i ) நியூட்டன் - கிரிகோரி பின்முக வாய்பாட்டைக் கருதுக : 
f [ a + ( n + t ] h ] = f ( a + nh ) + | vf ( a + nh ) 

) 
2 ! 
+ y 

3 ! 
t ( t + 1 ) ( t + 2 ) ( t + 3 ) 
t(t 

7 f ( a + nh ) + 
4 ! 
t ( t + 1 ) 

+ ( 
+ tv + V " 

73 
2 ! 

3 ! 
t ( t + 1 ) (t + 2 ) (t + 3 ) 

4! 


+ 


............ 


+ 


V4........] f(a+ ni ) 


இப்பொழுது t = 


- ( a + nh ) 

என்று பிரதியிடவும் . 
h 


t + t 


a . f(x)= [ 1 + 17 


73 


6 


t3 + 3t + 2t 
1 + tv + 72 + 

2 
t + + 6t + 11t +673 + 
+ 

24 


f ( a + nh ) 


இப்பொழுது இரு பக்கங்களிலும் X ஐக் குறித்து வகையிடவும் . 


x- ( a + nh ) 

h 


. 


dt 1 
dx = h 


. 


ஃ . f ( 

f ( x ) = 


d 
dx 


[1 


t4 + 6t + 11t" + 6t / 4 + ......... 


+ 


24 


+ tv + + + y + 1 +3: +2 

......) F(a+ ni ) 
# [ 1+ tv + + ty + ° + 3¢ +245 

/ + 

] f (a + nh ). 


t4 + 6t3 + 11t2-6t 
+ 

24 


+ al) * 


............ 


எண்சார் வகையிடல் 


279 


3 


= [ v + 2 ; / *+ 3= + 6t +27 

V4 ............ 

) f ( a + nh ) | 


+ 


4t3 + 18t2 + 22t + 6 

24 


அதாவது , 


f ( x ) 


2t + 1 
7 + 

2 


3t " + 6t + 2 73 
73 + 


= [ 


- 


6 


2t3 + 9t " + 11t + 374 + 


+ 


V4 + .... 


f ( a + nh ) 


12 


x = a + nh ஆனால் t = 0 . ஆகவே , 

1 1 

1 
nh 

V 74 + .......... f (a + nh ) 
2 

3 


] 


இப்பொழுது f ( x ) ஐ மீண்டும் x ஐக் குறித்து வகையிடவும் . 

6t2 + 18t + 11 
V2 + ( t + 1 ) / 3 + 

74+ f 
h2 

12 


A " ( x) = | 


+ [ 7 


... 


x = a + nh ஆனால் t = 0 . 


1 


ஃ f " ( a + nh ) 


* 


v * + y + 17 +......) F ( a + th ) 


h2 


இவ்வாறு மற்ற உயர்நிலை வகையீடுகளையும் காணலாம் . 


குறிப்பு : 

f ( a + nh ) இன் வாய்பாட்டில் a + nh = x என்று பிரதியிட்டு 
h = 1 எனக் கொண்டால் , D , 7 ஆகிய செயலிகளின் தொடர்பைப் 
பெறலாம் . 


f ( a + nh ) 


= 4 

l [ v + } v * ++++ v * + ... 


£ ( a + nh ) . 


a + nh = x , h = 1 ஆகவே , 


f ( x 


+ 


( * ) = [7 + v * + + v * +47 + ... 

~ * ........) 

f(x) 
அதாவது , D f(x)=[ 7 + 

( x ) =[7+ c + v * +++ +........ ( * ) 
» D = v + v* + v + + . 


+ ... 


280 


எண்சார் கணிதவியல் 


( ii ) நியூட்டன் - ஸ்டெர்லிங் வாய்பாட்டைக் கருதுக . 

சம இடைவெளி h இல் x இன் மதிப்புக்களைக் கொண்டு 
பட்டியல் படுத்தப்பட்ட f ( x ) என்ற சார்பினைக் கருதுக . a ஐ 
ஆதியாகக் கொண்டு u = என்று மாற்றவும் . f ( x ) என்பது 

h 
F ( u ) ஆக மாறுவதாகக் கொள்க . 


x - al 


நியூட்டன்.ஸ்டெர்லிங் வாய்பாடு வருமாறு : 


+ 


F ( u ) = F ( 0 ) + + [AF(0)+ A F( -1) + * * F ( -1 ) 
(41)[2•f(-1) +2° F(-2)] 

+ " 
)( +2")[4*F(-2)+2°F(-31 


u? ( u ” – 1 ) / * F ( -2 ) 


u (u ? -1 ° ) ( u ” –29 


+ 


+ .. 


இப்பொழுது , இரு பக்கங்களிலும் X ஐக் குறித்து வகையீடு செய்க . 


x - al 


இங்கு u = 


h 


du 
dx 


g[ܚܪ 


மேலும் f ( x ) = F ( u ) . ஆகயிருக்கும் . 


.. f ( x ) = F ( u ) . 


du 
dx 


F ( u ) : 


* F " (s ) , 

= [AF(0) + AF ( -1 )+ ra* F ( -1 ) 
+3 u -1 A F(-1)+ A •F( -2 ) + +4 = 222* F (-2) 
== = 15u + 4 ) F ( -2) + A F ( -3) + 

....) 


120 


2 


எண்சார் வகையிடல் 


281 


1 [ AF ( 0 ) + AF ( -1 ) 
= H [AF ( ) + AF ( -1) 
+ u A2 F ( -1) + 3u" -1 . * F( -1) + * F ( -2) 


6 


2 


+ 


u ( 2u " - 1 ) A * F ( -2 ) 
5u - 154 + 4 . A*F (-2 )+ A *F ( -3) 


12 


+ 


120 


+ 


.... 


இப்பொழுது x = a ஆனால் , u = 0 ஆகும் . 
f ( a ) [ ( F * 

6 

2 
1 / * F ( -2 ) + A * F ( -3) 
+ 
30 

2 


F (s) = [ AF 


+ 


x = a இல் f ( x ) இன் வகைக் கெழு காண இவ்வாய்பாடு மிகவும் 
பயன்படுகிறது . 


இப்பொழுது f ( x ) இன் வாய்பாட்டை மீண்டும் வகையீடு செய்தால் 
f " (x ) இன் வாய்பாடு கிடைக்கும் . 


F ( s ) = h , 

H [AF(0)+ - F( -1) + u A * F ( -1 ) 
+ 3u"-1 . A F(-1 )+ 2 *F (-2) 

u( 2u " -1 ) A * F ( -2 ) 
5u" - 15u " + 4. A F ( -2) + A * F ( -3) 

° 


+ 


12 


+ 


120 


2 


+ 


f " ( x ) 


- 


H [ F ( -1) + u. A *F(-1) + 2 F (-2) 
+ 64"> 1 • F ( -2 ) 
+ u ( 2u3-3) , AF( -2) + A * F ( -3) + .. 

+ 3 )........ 

) 


12 


282 


எண்சார் கணிதவியல் 


x = a ஆனால் , u = 0 . 


* F " ( 4 ) = } [ A * P ( -1 ) - }, * F ( -2 ) + .. 


] 


இவ்வாறு f ( x ) இன் மற்ற உயர்நிலை வகையீடுகளையும் காணலாம் . 


( iii ) நியூட்டன்- பெஸ் ஸல் வாய்பாட்டைக் கருதுக : 

சம இடைவெளி h இல் X இன் மதிப்புக்களைக் கொண்டு பட்டியல் 
படுத்தப்பட்ட f ( x ) என்ற சார்பினைக் கருதுக . a யை ஆதியாகக் 
கொண்டு u = 

ஈ என்று மாற்றுக . f (x) என்பது F ( u ) ஆக 
மாறுவதாகக் கொள்க . * f ( x ) = F ( u ) ஆகயிருக்கும் . 


x - a 


நியூட்டன்.பெஸ்ஸல் வாய்பாடு வருமாறு : 


F ( u ) = F (0) + F ( 1) 


2 


+ 


. 


2 


+ ( u - 1 ) / F ( 0 ) 
u ( u - 1 ) AF ( -1 ) + A2 F ( 0 ) 

2 ! 
+ 1 x 

u (u - 1) (u - 1 ) * F ( -1 ) 
+ A ( + 

( u + 1 ) u (u - 1) ( u - 2 ) * F (-2) + A + F ( -1) 


+ ........ 


இப்பொழுது , 
செய்யவும் . 


இரு பக்கங்களிலும் x ஐக் குறித்து 


வகையீடு 


இங்கு , u = 


X - a 
h 


du 


1 
h 


dx 


மேலும் , f ( x ) = F ( u ) 

du 
f ( x ) = F ( u ) . 

dx 


= F ( u ) 


எண்சார் வகையிடல் 


283 


* . f"(x ) 


24-1 . F ( -1) + A2 F ( 0 ) 
( 0 ) +5 

2 
3u ” - 3u + 2 . AF ( -1 ) 
4u3-6u2_2u + 2 . A + F ( - 2 ) + A + F ( - 1 ) 


+ 


6 


+ 


24 


2 


+ 


] 


-Har + 


21-1 . A * F ( -1) + A F( 0) 


2 


2 


6u3-6u + 1 AF( -1 ) 


+ 


12 


+ 


12 


2 


2u3-3u? -u + 1 < * F( -2) + a * F( -1) + 
A 

...... 

) 
இப்பொழுது , x = a ஆனால் , u = 0 ஆகும் . 
* . F ( a ) = + [ AF ( 0 ) 

a*F( -1 + 4°F(0) + + °F ( -1 ) 
AF ( -2 ) + * F ( -2 ) 

... ) 


+ 


+ 


24 


இப்பொழுது f ( x ) இன் வாய்பாட்டை மீண்டும் வகையீடு செய்க . 


* F " ( x ) = / [ • F {-1}+ 2 *T (0)+29 , AF ( -1 ) 

* 5a -1 2•F(-2) 2*Y (-1)........ 


+ 


f" ( a ) 


- 


x = a ஆனால் u = 0 ஆகும் . 

1 
.. 
h 2 

2 
AF ( -2 ) + 4F ( -1 ) 

+ 

24 
இவ்வாறு f ( x ) இன் மற்ற உயர் நிலை வகையீடுகளையும் 
காணலாம் . 


* [ F( -1 )+ A •F (0) --- * r ( -1 ) 

.... ] 


(iv ) நியூட்டனின் வகுபட்ட வேறுபாட்டு வாய்பாட்டைக் கருதுக : 
f( x ) = f ( x ) + ( x - xo ) f ( xo , x1 ) + ( x - x ) ( x - x ) f ( xo , X ] , xg ) 

+ ( x - x ) ( x - x1 ) ( x - xg ) f ( xo , x1 , xg , xs ) + 


284 


எண்சார் கணிதவியல் 


இதில் an = x - x ° , ay = x - x ] , ag = x - xl , ............ என்று பிரதி 
யிடுக . 
ஃ f ( x ) = f ( x ) + al f ( x , x ] ) + ay al f ( xo , X1 , x2 ) 

+ an al az f ( x ), X ] , X2 , xg ) + . 


இரு பக்கங்களிலும் X ஐக் குறித்து வகையீடு செய்க . 


ag , a1 , az , .......... என்பவைகளின் வகையீடுகள் யாவும் 1 ஆகும் . 


s . f ( x ) = f ( x ) , xx ) + ( ao + al ) f ( xo x1 , x2 ) 

+ ( ao a1 + al az + azaa ) f ( x ) , x ] , X2 , x3 ) + 


இதுதான் f ( x ) இன் வாய்பாடாகும் . இவ்வாய்பாட்டில் x = 0 

பிரதியிட f ( 0 ) இன் வாய்பாட்டைப் பெறுகிறோம் . 


என்று 


அதாவது , 
fs ( 0 ) = f ( xo , x1 ) - ( x + x ) f ( xo , X1 , xg ) 

+ ( x ) , x1 + xx x2 + x2 xo ) f ( xo , x1 , xg , xg ) + ....... 


இப்பொழுது , f ( x ) இன் வாய்பாட்டை மீண்டும் x ஐக் குறித்து 
வகையீடு செய்யவும் . 
ஃ f" ( x ) = 2 f ( x , x1 , x2 ) +2 ( ao + a + as ) f ( xo , X1 , xg , xs ) + .... 


இதில் x = 0 என்று பிரதியிட f " ( 0 ) இன் வாய்பாடு கிடைக் 
கிறது . அதாவது , 


f " ( 0 ) = 2 f ( xo , X1 , xg ) -2 (xo + x1 + xp ) f ( x0 , X1 , x2 , xg ) + 


இவ்வாறு f ( x ) இன் மற்ற உயர் நிலை வகையீடுகளையும் 
காணலாம் . 

அசம இடை வெளிகளில் பட்டியல் படுத்தப்பட்ட 
f ( x ) இன் வகையீடுகளைக் 
காண மேற்கண்ட நியூட்டனின் 
வகுபட்ட வேறுபாட்டு வகையீட்டு வாய்பாடுகள் பயன்படுகின்றன . 


மாதிரி 107 

கீழ்க்கண்ட மதிப்புக்களிலிருந்து u . இன் மதிப்பைத் தோராய 
மாகக் காண்க. 


x : 


0 


1 


2 


3 


4 


768 


913 


1039 


1143 


1225 


( சென்னை 68 ஏப் . ) 


எண்சார் வகையிடல் 


285 


X 


Aug 


Aug 


Ug 


Aux 


Aux 


0 


768 


145 


1 


913 


- 19 


126 


- 


- 3 


2 


1039 


-22 


3 


104 


0 


3 


1143 


-22 


82 


4 


1225 


நியூட்டனின் முன்வேக வாய்பாட்டிலிருந்து 


Fr(s)=+ [ Ar(s)- Za f(s)+ a * r ( s) - a* f ( s ) + ...) 
a w s = 1[Au; -- a" +" 3 --- ....... 
= 1[145-- -18 

19)+ (- 3)- +(3) 


A * us + 


- 


145 + 9.5-1-0.75 


= 152.75 . 


மாதிரி 108 


கீழே கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புக்களிலிருந்து x = 15 இல் 
| N / x இன் முதல் இரண்டாம் வகைக் கெழுக்களைக் காண்க . 


15 


17 


19 


21 


23 


25 


f ( x ) = Nx : 3.873 


4.123 


4.359 


4.583 


4.797 5.000 


( II பி.இ. 67 மார்ச் . ) 


286 


எண்சார் கணிதவியல் 


முதலில் வேறு பாட்டுப் பட்டியலமைக்கவும் . 


x f ( x ) Af ( x ) A f ( x ) f ( x ) 


/ 4 f ( x ) f ( x ) 


15 3.873 


0.250 


17 4.123 


-0.014 


0.236 


0.002 


19 4.359 


-0.012 


-0-001 


0-224 


0.001 


0.002 


21 4.583 


--0.011 


0.001 


0.213 


0.002 


23 4.796 


--- 0.009 


0.204 


25 5.000 


நியூட்டனின் முன்வேக வாய்பாட்டிலிருந்து , 


f ( x ) 


= [ ar(x) --> 3 *f ( x ) + a f ( x ) - +2 f ( x ) 

++ a f (s )-........ 

) 


இங்கு x = 15 , h = 2 . 


• f ( 15 ) = 


P ( 15 ) - - [ Ar(15)- > *r(15)+ * r ( 15 ) 

+ a+ f ( 15 ) + + *f (15) -....... 
= 1| 0-250--1 ( -0.014 ) + 
( -0.014 ) + +(0.002 )-- (-0.001 ) 

++ ( 0.002 ) ] 
[ 
= [ 7.250117 ) 


= 


0.250 + 0.007 + 0.000667 + 0.00025 + 0.0004 


= 0.129158 . 


எண்சார் வகையிடல் 


287 


f " ( x ) = 


) = + [a +f (x )- 3 * f ( x ) + 12 *f (x )- 5 a+ f(s) 


+ 


* F " (15)= [A*f(15 ) -4*f(15 )+ 12 +f (15 ) 

- > a f(15 ) 
-0.014-0.002 + 12 ( -0.001 ) 

1 -0-001 )- - ( 0-002) ) 
+ ( 


2 


-0.014-0.002-0.000925-0.001667 


- 


-0.008648 . 


மாதிரி 109 


மதிப்புக்களிலிருந்து u x ஐக் 


கீழே 

கொடுக்கப்பட்டுள்ள 
காண்க . 


0 


1 


2 


3 


4 


1 


1 


15 


40 


ux : 


85 


( சென்னை 69 செப் .) 


நியூட்டன்- கிரிகோரி வாய்பாட்டிலிருந்து , 


h f ( a + sh ) = af(a )+ 2% - - 


2x - 1 

3x2 - 6x + 2 
Af ( a ) + 
2 ! 

3 ! 


/ 3 f ( a ) 


4x3 - 18x2 + 22x - 6 
+ 

A4 f ( a ) + .......... 
4 ! 


a = 0 , h = 1 என்று பிரதியிட , 


2x - 1 

3x2 - 6x + 2 
f ( x ) = { f ( 0) + 22 f ( 0 ) + 

43. ( 0 ) 
2 

6 
2x3-9x2 + 11x -3 

A4 f ( 0 ) + ........... 

A 
12 


+ 


288 


எண்சார் கணிதவியல் 


ஆகவே , வேறுபாட்டுப் பட்டியலை அமைக்கவும் . 


ux 


Aux 


A3ux 


/ + ux 


0 


1 


0 


1 


1 


14 


14 


2 


15 


11 


12 


25 


9 


3 


40 


20 


45 


4 


85 


2x - 1 

3x2 - 6x +2 
ஃ ux = Auo + / 2uo + 

Δθμο 
2 

6 

2x3-9x2 + 11x - 3 
+ 

4u 

12 
2x - 1 

3x2 - 6x +2 
= 0 + ( 14 ) + 

( -3 ) 
2 

6 

2x3-9x2 + 11x - 3 
+ 

( 12 ) 
12 


= 7 ( 2x - 1 ) - - (3x?-6x + 2) +( 2x3-9x + 11x -3) 

2x + 


-2x3 





x2 + 28x + 11 . 


மாதிரி 110 

f ( 0 ) = 5 ; f ( 1 ) = 15 ; f ( 2 ) = 57 ; 
x = 0 இல் f ( x ) = 4 ; x = 2 இல் f ( x ) = 72 ; 
As f ( 0 ) , A + f ( 0 ) ஆகியவற்றின் மதிப்புக்களைக் காண்க . 

முதலில் கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புக்களுக்கு வேறுபாட்டுப் 
பட்டியலை அமைக்கவும் . 


f ( x ) 


Af ( x ) 


A2 f (x ) 


0 


5 


10 


1 


15 


32 


42 


2 


57 


289 


எண்சார் வகையிடல் 


நியூட்டனின் முன்வேக வாய்பாட்டிலிருந்து , 


2x - 1 / 2 f ( 0 ) + 


f ( x ) = Af ( 0 ) + 


3x2 - 6x + 2 
/ + 

A3 f ( 0 ) 
6 


2 


+ 


4x3 - 18x2 + 22x - 6 

A4 f (0 ) + ......... 
24 


x = 0 ஆனால் f ( 0 ) = 4 . 


ஃ f ( 0 ) = f ( 0 ) -1 { f ( 0 ) +3 A3 f ( 0 ) -4 14 f ( 0 ) + . 


ஐந்தாவதும் அதற்கு மேற்பட்ட நிலை வேறுபாடுகளையும் பூச்சியமாகக் 
கொண்டால் , 


4 = 10-1 ( 32 ) +1 / > 3 f (0 ) -1 A4 f ( 0) 
ஃ H / 8f (0) -1 / 4 f ( 0 ) = 10 


( 
1 
) 


அல்லது , 4 / 3f (0) -3 / 4 f ( 0 ) = 120 

x = 2 ஆனால் , f ( 2 ) = 72 . 
f ( 2 ) = f ( 0 ) +3 A2 f ( 0 ) + / f ( 0 ) - 11 / 4 f ( 0 ) 
72 = 10 + 3 ( 32 ) +1 / 3 f ( 0) -1 / 4 f ( 0 ) 

ஃ 1/3 f (0) - 1 / 4 f ( 0 ) = 14 


( 2 ) 


... 


அல்லது , 4 / 3 f ( 0 ) - A4 f ( 0 ) = 168 
( 1 ) , ( 2 ) ஆகிய சமன்பாடுகளைத் தீர்க்கவும் . 

/ 3 f ( 0 ) = 48 , A4 f ( 0 ) = 24 . 


மாதிரி 111 

கீழ்க்காணும் பட்டியலிலிருந்து f ( 0.9 ) இன் மதிப்பைக் காண்க . 


0.5 


X : 


0.6 


0.7 


0.8 


0.9 - 


1.0 


f (x ) : 0.3438 0-8762 


1.4770 2.1741 3.0014 4.0000 


( சென்னை 62 செப் . ) 


x = 0-9 ஆனது பட்டியலின் இறுதியில் இருப்பதால் நியூட்டன் . 
கிரிகோரியின் பின்முக வாய்பாட்டைப் பயன்படுத்துக . ஆகவே , 
முதலில் பின்முக வேறுபாட்டுப் பட்டியலமைக்கவும் . 


எ 


19 


290 


6T GOTETİ 600f) go awo 


X 


f ( x ) 


Vf ( x ) 


V ? f ( x ) f ( x ) V + f ( x ) 75 f ( x ) 


0.5 


0.3438 


0.5324 


0.6 


0.8762 


0.0684 


0.6008 


0.0279 


0.7 


1.4770 


0.0963 


0.0060 


0.6971 


0.0339 


0.0012 


0.8 


2.1741 


0.1302 


0.0072 


0.8273 


0.0411 


0.9 


3.0014 


0.1713 


0.9986 


1.0 


4.0000 


f ! ( x ) = 


2t + 1 

3 

2 
V + V2 + 

6 
2 +3 + 9 + + 11t + 354 + 
+ 

12 


f ( a + nh ) 


og a + nh = 1.0 , x = 0.9 , h = 0 : 1 

x- ( a + nh) 0.9–1.0 
..tr 

1 
0.1 


3-4 
: f ( 0.9)= 0.1 [v - ve - bo - bo --) { ( 1-0 ) 
0.1 [ VE(1-0)- 708 (1.0 ) 

ID08(1-0)-14 048(1:0) -...] 
= 0.7 [( 0.9986) – (0-1713 ) 

& (0-0411)– 1 ( 0-0072 ) ... 


= 


1 
0.1 


[ 0-9986 -0.08565 -0.00685-0-0005 - ... ... ] 


1 

[ 0.9055 ] 
0.1 
= 9.055 


291 


எண்சார் வகையிடல் 


மாதிரி 112 

f ( x ) என்ற சார்பு கீழ்க்கண்ட பட்டியலால் வரையறுக்கப் 
பட்டால் f ( 0-55 ) இன் மதிப்பைக் காண்க . 


0 


0.2 


0.1 


0.3 


0.4 . 


X : 


0.5 


- 0.6 


1.101 


f ( x) : 1.000 


1.220 1.362 


1.528 1.721 


1.943 


( சென்னை 63 ஏப் . ) 


0.55 என்பது பட்டியலின் இறுதியிருப்பதால் , நியூட்டன் . 
கிரிகோரியின் பின்முக வேறுபாட்டைப் பயன்படுத்த வேண்டும் . 
ஆகவே , முதலில் பின்முக வேறுபாட்டுப் பட்டியலமைக்கவும் . 


x 


f ( x ) If ( x ) V2 f ( x ) 73 f ( x ) 74 f ( x ) 75 f ( x ) 


0 


1.000 


0-101 


0.1 


1.101 


0.018 


0.119 


0.005 


0.2 


1.220 


0.023 


- (0.004 


0.142 


0.001 


0.006 


0.3 


1.362 


0.024 


(0.002 


0.166 


0.003 


0.003 


0.4 - 


1.528 


0.027 


-0.001 


0.193 


0.002 


0.5 


1.721 


0.029 


* 0.222 


0.6 


1.943 


f ( x ) = 


x 


2t + 1 312 + 6t + 2 
V + 72+ 
2 

6 


2t3 + 9t2 + 11t + 3 
+ 

V4 + . 
12 


| f (a + nh ) 


இங்கு a + nh = 0.6 , h = 0.1 , x = 0.55 . 
x- ( a + nh ) 0.55-3.6 
h 

0.1 


- 


-0.5 


1 


1 


ஃ f ( 0.55 ) = 


| 
24 


13- 24 


V ...... 

) f ( 0.6 ) 


0.1 


292 


எண்சார் கணிதவியல் 


- ~ [ vf(0.6)- 47*f(0.6)- v * f (0.5) 

- ( 0-222-1 (0.002 )-1 ( -0.001)] 


1 

[ 0-222-0.00008 + 0.00004] 
0.1 
= 2.2196 . 


மாதிரி 113 

பெஸ்ஸல் வாய்பாட்டிலிருந்து 
d 

A2u -1 + Aug 
s (ux + y ) = \ uo + x 

+ 
2 


x2 
2 


1 
24 


) 


Asu - 1 + 


என்ற சூத்திரத்தை வருவிக்கவும் ; கீழ்க்காணும் பட்டியலிலிருந்து 
x = 1 க்கு அவ்வகையீட்டைக் கணிக்கவும் . 


0 


1 


2 


ux : 


81 


92 


101 


109 


( சென்னை 68 செப் . ) 


பெஸ்ஸல்லின் இடைச் செருகல் வாய்பாடு வருமாறு : 


uo + u 
ux = 

2 


+ 


(x - 1 ) 


x ( x - 1 ) 21 + / 2un 
Auot 
2 ! 

2 
x ( x - 1 ) ( x - 1 ) 

U - 1 + 
3 ! 


- 


இரு பக்கமும் X ஐக்குறித்து வகையீடு காண்க : 


d 

2x - 1 [ / eu - 1 + / 2up 
( ux ) = luo + 
ds ( 
dx 

2 

2 


23 [ * -ta ) | 


+ 


6x2- 6x + 1 

- / 3u - 1 + ..... 
12 


இப்பொழுது X ஐ x + 1 ஆக மாற்றவும் . 


( ux + y ) = AU0 + x 

Lau - 1 + Aug 


+ 


5(x +x ++ +6(x+ AN+ Laur+........ 
= Aug +xA* - * A*ue + ( * - 4)A +4 + .... 


எண்சார் வகையிடல் 


293 


இவ்வாய்பாட்டில் x = ) என்று பிரதியிட , 

d 
x = 2 இல் 

dx 


( us + y ) = au + (Au + Aru ) + asu-1 + ..... 

* Li 


இனி , கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலுக்கு வேறுபாட்டுப் பட்டியல் 
அமைக்கவும் . 


ux 


Δυ, 


aux 


Δίας 


81 


11 


0 


92 


-2 


9 


1 


1 


1 


101 


8 


2 


109 


ஆகவே x = 2 , 


A( asty)=9+ ( -2-1) + 23(1 


3 

23 
8 

96 
= 9-1.125 + 0.2396 
= 8.1146 . 


மாதிரி 114 

கொடுக்கப்பட்டுள்ள 
dy 

ஐக் காண்க . 


கீழே 


விவரங்களிலிருந்து x = 1 இல் 


dx 


y 


4 


0.7 
0.8 
0.9 
1.0 
1.1 
1.2 
1.3 


0.644218 
0.717356 
0.783327 
0.841471 
0.891207 
0.932039 
0.963558 


x - 1.0 
1.0 ஐ ஆதியாகக் கொண்டு u = என்று மாற்றி வேறு 

0.1 
பாட்டுப் பட்டியல் அமைக்கவும் , 


294 


எண்சார் கணிதவியல் 


F ( u ) AF ( u ) AF ( u ) 


AF ( u ) 4F ( u ) F ( u ) A ° F ( u ) 


-3 


0.644218 


0.073138 


- 2 


- 


0.717356 


--0-007167 


0.065971 


- 0.000660 


-1 


0.783327 


- 0.007827 


0.000079 


0.058144 


-0.000581 


0.000006 


0 0-841471 


- 0.008408 


0.000085 


- 


- 0.000004 


0.049736 


- 0.000496 


0.000002 


1 


0.891207 


-- (0.008904 


0.000087 


0.040832 


- 0.000409 


2 0.932039 


- 0.009313 


0.031519 


3 


0.963558 


ஸ்டெர்லிங் வாய்பாட்டிலிருந்து , 
F ( 0 ) = AF (0 ) + AF ( -1) ( 

2 6 

2 
1 

( ( 
+ . 
30 

2 
0.049736 + 0.058144 1 

-0.000496-0.000581 
2 

12 

1 
+ 

0.000002 + 0.000006 
60 


... 


= 0-053940 + 0.000089 
= 0.054029 


ஆனால் f ( x ) = - F ( u ) 


இங்கு x = 1.0 


1-1.0 

= 0 . 
0.2 


எண்சார் வகையிடல் 


295 


F ( 0 ) 


1 
... f ( 1 ) = 

0.1 
1 

( 0.054029 ) 
0.1 
= 0.54029 . 


மாதிரி 115 

கீழ்க்காணும் பட்டியலிலிருந்து f ( 0.03 ) , f ( 0.03 ) ஆகிய 
வற்றின் மதிப்புக்களைக் காண்க . 

0.00 0.01 ( .02 0-03 0.04 0.05 
f ( x) : 0.8862 0.8762 0.8662 0.8562 0.8463 0.8363 

( சென்னை 61 செப் . ) 


X : 


x - 0-03 
0.03 ஐ ஆதியாகக் கொண்டு u = 

என்று மாற்றி வேறு 

0.03 
பாட்டுப் பட்டியல் அமைக்கவும் . 


u 


F ( u ) AF ( u )) 


A2F ( u ) 


A3F ( u) 


A4F ( u ) 


AF ( u ) 


- 


- 33 0.8862 

-0.0100 
-2 0.8762 

0-0000 

-0.0100 
-1 0.8662 

0.0000 
--0.0100 
0 0.8562 

0.0001 
--0.0099 
1 0.8463 

--0.0001 

-0.0100 
2 0.8363 


0.0000 

0.0001 
0.0000 

-0.0003 
-0.0002 


-- (0.0004 


ஸ்டெர்லிங் வாய்பாட்டிலிருந்து 


AF ( 0 ) + AF ( - 1 ) 
2 

6 
-0.0099 - 0.0100 1 
2 

12 
-0.00995 + 0.000008 
-0.009942 


[ 01 ) 


--0.0002 + 0.0001 


296 


எண்சார் கணிதவியல் 


ஆனால் f " ( x) = + F ( u ) = J F ( 1) 


x = 0.03 என்றால் u = 0 . ஆகவே , 
1 

-0.009942 
f ( 0.03 ) 

F ( 0 ) 
0.01 

0.01 


-0.994-2 


... 


மேலும் , 
F ( 0 ) = / \ 2 F ( -1 ) -1, A4F ( -2) + ... 

= 0.0001 -1 ( -0.0003 ) 

0.0001 + 0.000025 
= 0.000125 


- 


F ( u ) 


ஆனால் f ( x ) 


1 
h2 


F ( u ) - 


- 


0.0001 


F ( 0 ) 


f ( 0.03 ) 


0.0001 


- 


0.000125 
0.0001 


1.25 . 


மாதிரி 116 
ஸ்டெர்லிங் வாய்பாட்டைப் பயன்படுத்தி 
dus | 2 

1 
dx ux + 1 - uy 

ux + 2 - ux - 2 ) + .. 
3 

12 


என்று நிரூபிக்க . 


ஸ்டெர்லிங் வாய்பாடு வருமாறு : 
X. Auo + Au = 1 

x2 
ux = uo + 

+ 
1 ! 2 

2 ! 


+ 


x (x2 - 12 ) [ / 3u 

3u - 1 + / u . 
3 ! 

2 


+ 


இரு பக்கங்களிலும் X ஐக் குறித்து வகையீடு செய்க 


d ( us ) 


Auo + u - 1 

3x2-1 
+ x 2 1 + 
2 

6 


231+ /32 

2 


dx 


+ . 


எண்சார் வகையிடல் 


297 


இப்பொழுது x = 0 என்று பிரதியிடவும் . 


u s = 


Aug + Au_1 

2 


1 
12 


( / 31 + 3g) + 


..................... 


ஆனால் \ u + Av = ( E - 1 ) uo + ( E - 1 ) u - 1 

Eun - uo + Eu - 1 - u - 1 
ul - uo + uo - u -1 


- 


= un - u- 1 


= 


Asu_1 + 3 x2 = 13 ( u_1 + u_2 ) 

( E - 1 ) ( y + p ) 

( E3-3E2 + 3E - 1 ) ( u_1 + ug ) 
= E3 ( u_1 + u_p ) - 3 E2 ( 1 + 42) 

+3 E ( u_1 + La ) - ( u1 + up ) 
: ( ua + u ) -3 ( u1 + un ) 

+3 (uo + u - 1 ) - ( - 1 + 2 ) 
( ug - 2 ) -2 (un - 11 ) 


- 


ஆகவே , 


u = 1 ( u1-41 ) -1 [ [ ug - L ) -2 ( u1 - u - 1 ) ] + ....... 

= 1 ( un - u - 1 ) + ! ( un - u - 1 ) -1 ( up - up ) + 
= ( u1-1-1 ) -1 (up -U2) + ....... 


ஆதியை 0 - இலிருந்து க்கு மாற்றவும் . 


ஃ u x = ? ( ux + 1 - ux - 1 ) -1 ( ux + 2 - ux- 2) -- 


மாதிரி 117 


அசம இடைவெளிகளுக்குரிய வகையீட்டு வாய்பாட்டைப் 
பயன்படுத்திக் கீழ்க்கண்ட விவரங்களிலிருந்து f ( 4 ) , f ( 4 ) , 
ஆகியவற்றின் மதிப்புக்களைக் காண்க . 


1 


2 


4 


8 


10 


f ( x ) : 


0 


1 


5 


21 


27 


x இன் மதிப்புக்கள் அசம இடைவெளிகளிலிருப்பதால் வகுபட்ட 
வேறுபாட்டுப் பட்டியலை அமைக்கவும் . 


298 


எண்சார் கணிதவியல் 


X 


f ( x ) 


f 


Af ( x ) 


A f ( x ) 


A3f ( x ) 


A4 f ( x ) 


1 


0 


1 


2 


1 


0.3333 


2 


0 


4 


5 


0.3333 


-0.00694 


4 


-0.0625 


8 


21 


- 0.1667 


3 


10 


27 


வகுபட்ட வேறுபாட்டுப் பட்டியலிலிருந்து , 
f ( x ) = A f ( x ) + ( an + al ) / 2 f ( xo ) + ( ay a1 + al az + azan ) A3 f( x ) 

+ ( an al a2 + al az ag + az as an + as an al ) A4 f ( xa ) + 


இங்கு x = 4 ; an = x - x ) = 4-1 = 3 

a1 = x - x = 4-2 = 2 
as = X - Xg = 4--1 = 0 

a4 = X - Xg == 4-8 = -4 
A f ( x ) = 1 , A2 f ( x ) = 0.3333 , A3 f ( x ) = 0 , A + f (xa) = -0-00694 
... f ( 4) = 1 + 5 ( 0-3333 ) +0 + ( - 24) ( -0-00694 ) 

= 1 + 1.6665 + 0.16652 
= 2.83302 


f (x ) = 2 / 2 f ( xo ) +2 ( an + al + az ) / 3 f ( x ) 
+2 ( an al + al ag + az as + as an + agaz + as a1 ) A4 f ( x ) 

+ . 
* f ( 4 ) = 2 ( 0-3333 ) +2 ( 5 ) ( 0 ) +2 (-14 ) ( -0.00694 ) 

0.6666 + 0.19432 
= 0.86092 . 


- 


பயிற்சி 23 


1. கீழ்க்கண்ட பட்டியலில் f ( x ) இன் மதிப்புக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன . 
அவற்றிலிருந்து f ( 0 ) இன் மதிப்பைத் தோராயமாகப் பெறுக . 

0 1 2 3 4 5 
f ( x ) ; 43 40 38 42 45 50 

( சென்னை 68 செப் . ) 


X : 


எண்சார் வகையிடல் 


299 


2. கீழே கொடுக்கப்பட்டுள்ள f ( x ) இன் மதிப்புக்களிலிருந்து f ( 0 ) இன் 
மதிப்பைத் தோராயமாகப் பெறுக. 


0 1 2 3 4 5 6 7 8 9 
488 516 545 574 602 630 658 686 714 742 


f ( x ) : 


( சென்னை 67 ஏப் . ) 


3. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களிலிருந்து x = 500 இல் loge x இன் 
முதல் , இரண்டாம் நிலை வகையீட்டுக் குணகங்களைக் காண்க . 

loge x 
500 

6.214608 
510 

6.234411 
520 

6.253829 
530 

6.272877 
540 

6.291569 
550 

6.309918 


4. கீழ்க்காணும் பட்டியலிலிருந்து x = 1 இல் dy / dx ஐக் காண்க . 


1 
2 
3 
4 
5 
6 


0.1986691 
0.295520 
(0.389418 
0.479425 
0.564642 
0.644217 ( சென்னை 60 செப் . , 64 செப் . ) 


5. எண்சார் வகையீடு காண ஒரு வாய்பாடு நிறுவுக , அவ் வாய்பாட்டைப் 
பயன்படுத்திக் கீழ்க்கண்ட பட்டியலிலிருந்து f ( 1-10 ) இன் மதிப்பைப் பெறுக . 


1.05 
1.06 
1.07 
1-08 
1.09 
1.10 


f ( x ) 
1.25386 
1-26996 
1.28619 
1.30254 
1.31903 
1.33565 


( சென்னை 61 ஏப் . ) 


x 


6. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து f ( 0-85 ) இன் மதிப்பைக் 
காண்க . 

f ( x ) 
0 

0.12750 
0.2 

0.13327 
0.4 

0.13941 
0.6 

0.14590 
0.8 

0.15275 
1.0 (0.15996 

( சென்னை -63 செப் . ) 


300 


எண்சார் கணிதவியல் 


7. கீழ்க்காணும் பட்டியலிலிருந்து f ( 1-85 ) ஐக் காண்க . 


X 


f ( x ) 


1,0 
1.2 


1.4 


-2-0000 
-1.2442 
-0.3763 

0.2867 
0.4666 
0.0000 


1.6 


1.8 


2.0 


( சென்னை 62 ஏப் . ) 


8. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து ( 0.04 ) ஐ மதிப்பிடுக . 


x : 


0.01 


0.02 


0.03 


0.04 


0.05 


0.06 


f ( x ) : 


0.1023 


0.1047 


0.1071 


0-1096 


0.1122 


0.1148 


( ஆக்ரா எம் . ஏ. 65 ) 


dus 


9. us = 1-556 , ur = 1-690 , ug = 1-908 , u12 = 2.158 என்றால் வகுபட்ட 
வேறுபாடுகளைக் கொண்டு x = 8 இல் இன் மதிப்பைக் காண்க . 

dx 

( சென்னை 65 ஏப். ) 


10. கீழ்க்காணும் மதிப்புக்களிலிருந்து அசம இடைவெளிகளுக்குரிய வகை 
யீட்டு வாய்பாட்டைப் பயன்படுத்தி x = 5 இல் f ( x ) இன் மதிப்பைக் காண்க . 


X : 


2 


3 


4 


7 


9 


f ( x ) : 


4 


26 


58 


112 


466 


922 


10. மீப்பெரிதும் மீச்சிறிதும் 

(Maximum and Minimum ) 


10.1 மீப்பெரு , மீச்சிறு மதிப்புக்களுக்கான நிபந்தனைகள் ( Condi 

tions for maximum and minimum values ) 
y = f ( x ) என்ற சார்பினைக் கருதுக . இச்சார்பில் , X எடுத்துக் 
கொள்ளும் ஒவ்வொரு மதிப்புக்குமேற்ப அதற்குரிய ஒரு மதிப்பினை 
y பெறுகிறது . அவ்வாறு பெறப்படும் மதிப்புக்களில் சில மதிப்புக்கள் 
அவற்றையடுத்து நெருங்கியுள்ள மதிப்புக்களைவிட அதிகமாகவோ 
அல்லது குறைவாகவோயிருப்பதைக் காணலாம் . 

இவ்வாறு 
f ( x ) இன் ஒரு மதிப்பு அதனையடுத்து நெருங்கியுள்ள மதிப்புக்களை 
விட அதிகமான தாகயிருப்பின் அம்மதிப்பு f ( x ) இன் மீப்பெரு 
( maximum ) மதிப்பு எனப்படும் . அதாவது , h என்பது ஒரு மிகச் 
சிறிய நேரெண்ணானால் , x = a - h , x = a + l என்பன 

X = a ஐ 
நெருங்கிய X- இன் மதிப்புக்களாகும் . இம்மதிப்புக்களுக்குரிய y- இன் 
மதிப்புக்கள் முறையே f ( a - h ) , f ( a + h ) ஆகும் . f ( a ) என்பது 
y- இன் மீப்பெரு மதிப்பானால் இவ்விரு அடுத்துள்ள மதிப்புக்களும் 
f ( a ) - ஐவிடக் குறைவாக யிருக்கும் . 

அதாவது , f ( a - h ) < f ( a ) > f ( a + h ) ஆகும் . இதுபோல் , 
f ( a ) என்பது y- இன் மீச்சிறு ( minimum ) மதிப்பானால் f ( a - h ) , 
f ( a + h ) ஆகிய மதிப்புக்கள் f ( a ) - ஐவிட அதிகமாக யிருக்கும் . 

அதாவது , f ( a - h ) < f ( a ) > f ( a + h ) ஆகும் . இவ்வாறு 
ஒரு சார்பின் ஒரு மதிப்பு மீப்பெரிதாகவோ அல்லது மீச்சிறிதாகவோ 
யிருக்க வேண்டுமாயின் , அம் மதிப்பை அதனையடுத்து நெருங்கி 
யுள்ள 

மதிப்புக்களுடன் மட்டுமே ஒப்பிட்டுப் பார்க்கின்றோம் . 
ஆகவே , f ( a ) என்பது f ( x ) இன் மீப்பெரு மதிப்பானால் , அது f ( x ) 
பெறக்கூடிய எல்லா மதிப்புக்களைவிடவும் அதிகமாகயிருக்க 
வேண்டிய அவசியமில்லை . அதையடுத்து நெருங்கியுள்ள மதிப்புக் 
களைவிட அதிகமானதாகயிருந்தால் போதும் இதுபோல் , f ( a ) 


302 


எண்சார் கணிதவியல் 


பல 


என்பது f ( x ) இன் மீச்சிறு மதிப்பானால் , அது f ( x ) பெறக்கூடிய 
எல்லா மதிப்புக்களைவிடவும் குறைவான தாகயிருக்க வேண்டுமென்ப 
தில்லை ; அதனையடுத்து நெருங்கியுள்ள மதிப்புக்களைவிடக் 
குறைவானதாகயிருந்தால் 

போதும் . ஆகவே , 

ஒரு சார்பின் 
மதிப்புக்களில் மதிப்புக்கள் மீப்பெரு மதிப்புக்களாகவோ , 
அல்லது மீச்சிறு மதிப்புக்களாகவோ யிருக்கக்கூடிய சாத்திய 
மேற்படுகின்றது . y = f ( x ) என்ற சார்பின் மீப்பெரு , மீச்சிறு 
மதிப்புக்களை அச்சார்பின் வளைவை ஒரு வரை படத்தில் வரைந்தும் 
காணலாம் . கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி வரை படத்தில் 
( படம் -15 ) A1 , A2 , A3 என்பன y = f ( x ) இன் மீப்பெரு மதிப்புக் 
களிருக்குமிடங்களையும் , B1, B2 , B , என்பன y = f ( x) இன் மீச்சிறு 
மதிப்புக்களிருக்குமிடங்களையும் குறிக்கின்றன . A1 , A2 , A3 ஆகிய 
புள்ளிகளின் நிலைத் தூரங்கள் ( ordinates ) அச்சார்பின் மீப்பெரு 
மதிப்புக்களையும் B1 , B2 , B3 ஆகிய புள்ளிகளின் நிலைத் தூரங்கள் 
சார்பின் மீச்சிறு மதிப்புக்களையும் குறிக்கின்றன . 


19 


AA 


A3 


| 
. 


A2 


AN 


ப 


| 


B3/ 


fai 
- 
h 
) 


f 
( 
a 
) f(ai+h) 


f( 
aa 
) 


f(ba) 


| 


59 


19 


Li 


My 


La 


M , 


L3 


M3 


8 


1 


X 


XX 


3 


3 


படம் 16 


அதாவது , A1 L1 = f ( al ) , Az L ? = f ( an ) , Ag Ly = f ( as ) ஆகியவை 
y = f ( x ) இன் மீப்பெரு மதிப்புக்களாகும் . B1M1 = f ( bs ) , 
B , M , = f ( ba ) , B ; Mg = f ( bs ) ஆகியவை y = f ( x ) இன் மீச்சிறு 
மதிப்புக்களாகும் . படத்திலிருந்து f ( al - h ) < f ( al ) > f (ai + h ) 


மீப்பெரிதும் மீச்சிறிதும் 


303 


என்பதைத் தெளிவாகக் காணலாம் . A1 , A2 , A3 , B1 , B2 , Bg ஆகிய 
புள்ளிகள் y = f ( x ) இன் திரும்பற் புள்ளிகள் (turning points) ஆகும் . 
இத்திரும்பற் புள்ளிகளில் y = f ( x ) இன் வளைவுக்கு வரையப்படும் 
தொடுகோடுகள் ( tangents ) x- அச்சுக்கு இணையாகயிருப்பதைக் 
காணலாம் . எனவே , அத் தொடுகோடுகளின் சரிவுகள் ( slopes) 
பூச்சியமாகின்றன . ஆனால் , y = f ( x ) என்ற சார்பின் வளைவிற்கு 
x = x ] என்ற புள்ளியில் வரையப்படும் தொடுகோட்டின் சரிவு f ( xy ) 
என்று நாம் அறிவோம் . ஆகவே , f ( a1 ) = f ( ag ) = f ( as ) = 0 ; 
f ( bs ) = f ( ba ) = f ( bs ) = 0 ஆகின்றன . பொதுவாக ; y = f ( x ) 
என்ற சார்பு x = x ] என்ற புள்ளியில் மீப்பெரு மதிப்பை அல்லது 
மீச்சிறு மதிப்பைப் பெற வேண்டுமானால் f ( x ) = 0 ஆக வேண்டு 
மென்று தெரிகிறது . 

மேலும் , x = ay - h , x = a1 + h- க்குரிய A1 , A1 " என்ற புள்ளி 
களைக் கருதுக . இப்புள்ளிகளில் வரையப்படும் தொடுகோடுகளுக்கும் 
x- அச்சுக்குமிடையேயுள்ள கோணங்களை முறையே 61 , 61 என்று 
கொள்க . ஆகவே , இத் தொடுகோடுகளின் சரிவுகள் முறையே 
tan 01 , tan 82 ஆகும் . படத்திலிருந்து , 61 என்பது குறுங்கோணம் 
என்றும் , 81 " என்பது விரிகோணம் என்றும் அறிகிறோம் . ஆகவே , 
tan 61 என்பது நேரெண்ணாகவும் , tan 81 " என்பது எதிரெண்ணாகவு 
மிருக்கும் . அதாவது , 

f ( al - h ) என்பது நேரெண்ணாகவும் , 
f ( a1 + h ) என்பது எதிரெண்ணாகவுமிருக்கும் . மேலும் f ( al ) = 0 
என்று கண்டோம் . ஆகவே , X- இன் மதிப்பு ( a1 - h ) இலிருந்து 
a ) வழியே ( a1 + h ) க்குக் கூடும்போது f ( x ) இன் மதிப்பு நேரெண்ணி 
லிருந்து பூச்சியத்தின் வழியே எதிரெண்ணாக மாறுகிறது . அதாவது , 
f ( x ) என்பது x = a1 க்குப் பக்கத்தில் ஒரு குறையுஞ் சார்பு ” 
( decreasing function ) என்று தெரிகிறது . ஆகவே , x = a1 இல் 
f ( x ) இன் வகைக்கெழு (differential coefficient ) எதிர் அடையாள 
முள்ளதாகயிருக்கும் . 

day 
அதாவது , x = a1 இல் 

2 ஒரு எதிரெண்ணாகும் . 
அதாவது , f ( ay ) < 0 . 
ஆகவே , y = f ( x ) என்ற சார்பு| X = a1 இல் மீப்பெரு மதிப்பைப் பெற 
வேண்டுமாயின் கீழ்க்கண்ட இரண்டு நிபந்தனையைப் பூர்த்தி செய்ய 
வேண்டும் . 

( i) x = a1 இல் y = f ( x ) இன் முதல் வகையீடு பூச்சியமாக 
வேண்டும் . அதாவது , f ( ai ) = 0 ஆக வேண்டும் . 

( ii ) x = a1 இல் y = f ( x ) இன் இரண்டாம் நிலை வகையீடு எதிர் 
அடையாளமுள்ளதாகயிருக்க வேண்டும் . அதாவது , Fr ( ay ) < 0 
ஆகயிருக்க வேண்டும் . 


304 


எண்சார் கணிதவியல் 


f ( ay ) என்பது 


இவ்விரு நிபந்தனைகளும் பூர்த்தியானால் , 
y = f ( x ) இன் ஒரு மீப்பெரு மதிப்பாகும். 


இதுபோன்று , y = f ( x ) என்ற சார்பு x = b1 இல் மீச்சிறிதாக 
யிருக்க வேண்டுமாயின் அச் சார்பு கீழ்க்கண்ட இரண்டு நிபந்தனை 
களையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதைக் காணலாம் . 


( i ) x = b1 இல் y = f ( x ) இன் முதல் வகையீடு பூச்சியமாக 
வேண்டும் . அதாவது , f ( bx ) = 0 ஆக வேண்டும் . 


(ii ) x = b1 இல் y = f ( x ( இன் இரண்டாம் நிலை வகையீடு நேர் 
அடையாளமுள்ளதாகயிருக்க வேண்டும் . அதாவது , f ( b ) > 0 
ஆகயிருக்க வேண்டும் . 


f ( by ) என்பது 


இவ்விரு நிபந்தனைகளும் பூர்த்தியானால் 
y = f ( x ) இன் ஒரு மீச்சிறு மதிப்பாகும் . 


10.2 மீப்பெரு , மீச்சிறு மதிப்புக்களைக் காணல் 

y = f ( x ) என்ற சார்பின் மீப்பெரு , மீச்சிறு மதிப்புக்களைக் காண 
வேண்டுமெனக் கொள்வோம் . மீப்பெரு , 

மீப்பெரு , மீச்சிறு மதிப்புக்களுக் 
குரிய X- இன் மதிப்புக்களில் f ( x ) இன் முதல் வகையீடு பூச்சியமாகு : 

dy 
மாதலால் , y = f (x ) ஐ வகையீடு செய்து = x 

f ( x ) = 0 என்ற 

dx 
சமன்பாட்டை அமைத்து , அதன் மூலங்களைக் காண வேண்டும் . 
x = a , b என்பன f ( x ) = 0 இன் மூலங்களெனக் கொள்க . ஆகவே , 
x = a , x = b ஆகியவற்றிற்குரிய f ( x ) இன் மதிப்புக்கள் மீப்பெரி 
தாகவோ அல்லது மீச்சிறிதாகவோ இருக்க வேண்டும் . பின்னர் , 
f ( x )ஐ மீண்டும் வகையீடு செய்து f ( x ) ஐக் காண வேண்டும் . 
f ( x ) இல் x = a , x = b ஆகிய மதிப்புக்களைத் தனித்தனியே பிரதி 
யிட்டு f " ( a ) , f " ( b ) ஆகிய மதிப்புக்களைப் பெற வேண்டும் . இம் 
மதிப்புக்களில் எதிர் அடையாளமுள்ளது . மீப்பெரு மதிப்புக்குரிய 
தாகவும் , நேர் அடையாளமுள்ளது மீச்சிறு மதிப்புக்குரியதாகவும் 
இருக்கும் . அதாவது , f " ( a ) < 0 என்றால் x = a இல் f ( x ) 
மீப்பெரு மதிப்பைப் பெறுகிறது என்று தெரிந்து கொள்ளலாம் . 
மேலும் f ( a ) என்பது f ( x ) இன் மீப்பெரு மதிப்பாகும் . இதுபோல் , 
f " ( b ) > 0 என்றால் x = b இல் f ( x ) மீச்சிறு மதிப்பைப் பெறுகிறது 
என்று தெரிந்து கொள்ளலாம் . மேலும் f ( b ) என்பது f ( x ) இன் 
மீச்சிறு மதிப்பாகும் . 


எடுத்துக்காட்டாக . 


f ( x ) = x3 + 3x3-9x + 6 


மீப்பெரிதும் மீச்சிறிதும் 


305 


என்ற சார்பின் மீப்பெரு , மீச்சிறு மதிப்புக்களைக் காண வேண்டு 
மெனக் கொள்வோம் . இருபக்கமும் X ஐக்குறித்து வகையிட்டு , பூச் 
சியத்திற்குச் சமன்படுத்தி , அச்சமன் பாட்டைத் தீர்க்கவும் . 

f (x ) = 3x + 6x - 9 = 0 
அதாவது , 3 ( x2 + 2x - 3 ) = 0 

3 ( x - 1 ) ( x + 3 ) = 0 


, -3 . 


ஆகிய 


ஆகவே , x = 1 , -3 

மதிப்புக்களில் f ( x ) மீப்பெரு 
மதிப்பையோ அல்லது மீச்சிறு மதிப்பையோ பெறுகிறது . இப் 
பொழுது , f ( x ) ஐ மீண்டும் X ஐக் குறித்து வகையிடவும் . 

f " ( x ) = 3 ( 2x + 2 ) = 6 ( x + 1) 
x = 1 இல் f " ( x ) = f " ( 1) = 6 ( 1 + 1 ) = 12 > 0 . 

* x = 1 இல் f ( x ) மீச்சிறு மதிப்பைப் பெறுகிறது . 
ஆகவே , f ( x ) இன் மீச்சிறு மதிப்பு = f ( 1 ) = 1 + 3-9 + 6 = 1 
x = -3 இல் f "( x ) = f " ( -3 ) = 6 ( -3 + 1 ) = - 12 < 0 . 

3 இல் f ( x ) மீப்பெரு மதிப்பைப் பெறுகிறது . 
ஆகவே , f ( x ) இன் மீப்பெருமதிப்பு = f ( -3 ) = - 27 + 27 

+ 27 + 6 = 33 


- 


10.3 , 


எண்ணியல் முறையில் மீப்பெரு , மீச்சிறு மதிப்புக்களைக் 
காணல் 


f ( x ) இன் அமைப்புக் கொடுக்கப்பட்டிருந்தால் மேற்கூறப்பட்ட 
முறையில் f ( x ) இன் மீப்பெரு , மீச்சிறு மதிப்புக்களைக் காணலாம் . 
ஆனால் f ( x ) இன் அமைப்புக் கொடுக்கப்படாமல் அதற்குப் பதிலாக , 
x இன் சில மதிப்புக்களுக்குரிய f ( x ) இன் மதிப்புக்களடங்கிய பட்டி 
யல் கொடுக்கப்பட்டிருந்தால் f ( x ) இன் மீப்பெரு , மீச்சிறு மதிப்புக் 
களைக்காண எண்ணியல் முறை ( numerical method ) பயன் படுத்தப் 
படுகிறது . கொடுக்கப்பட்டுள்ள பட்டியல் மதிப்புக்களிலிலிருந்து 
முதலில் f ( x ) இன் அமைப்பைக் காண வேண்டும் . பின்னர் , மேலே 
கொடுக்கப்பட்டுள்ள முறையில் f ( x ) இன் மீப்பெரு, மீச்சிறு மதிப்புக் 
களைப் 

பெறலாம் . பட்டியல் மதிப்புக்களிலிருந்து f ( x ) இன் 
அமைப்பைக் காண ஏதாவது ஒரு பொருத்தமான இடைச் செருகல் 
வாய்பாட்டைப் பயன்படுத்த வேண்டும் . முதலில் கொடுக்கப் 
பட்டுள்ள மதிப்புக்களுக்குச் சாதாரண வேறுபாட்டுப் பட்டிய 
லமைக்க வேண்டும் . ஏதாவது ஒரு நிலை வேறுபாடுகள் யாவும் 


எ -- 20 


306 


எண்சார் கணிதவியல் 


மாறிலியாகயிருந்தால் , நியூட்டனின் முன்வேக வாய்பாட்டைப் பயன் 
படுத்தி f ( x ) இன் அமைப்பைக் காணலாம் . ஆனால் எந்த நிலை 
வேறுபாடுகளும் மாறிலியாகயில்லாவிடில் , கொடுக்கப்பட்டுள்ள பட் 
டியலில் எந்த இடத்தில் f ( x ) இன் மதிப்புக் குறைந்து கொண்டே 
வந்து கூடத் தொடங்குகிறதோ அல்லது கூடிக் கொண்டே வந்து 
குறையத் தொடங்குகிறதோ அந்தத் திரும்பு மதிப்பைக் (turning 
value ) காண வேண்டும் . அத்திரும்பு மதிப்பையடுத்து முறையே 
f ( x) இன் மீச்சிறு மதிப்போ அல்லது மீப்பெரு மதிப்போ அமைந் 
திருக்கும் . பின்னர் , அத்திரும்பு மதிப்புக்குரிய X இன் மதிப்பை 
ஆதியாகக் கொண்டு வேறுபாட்டுப் பட்டியல் அமைத்து , ஸ்டெர்லிங் 
அல்லது பெஸ்ஸல் - இன் மைய வேறுபாட்டு வாய்பாட்டைப் பயன் 
படுத்தி f ( x ) இன் அமைப்பைக் காண வேண்டும் . பின்னர் , மேற் 
கூறப்பட்ட முறையில் f ( x ) இன் மீப்பெரு , மீச்சிறு மதிப்புக்களைக் 
காணலாம் . கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாதிரிக் கணக்குகளில் இம் 
முறை நன்கு விளக்கப்பட்டுள்ளது . 


மாதிரி 118 

கீழே பட்டியல் படுத்தப் பட்ட சார்பு f ( x ) இன் மீப்பெரு , மீச்சிறு 
மதிப்புக்களைக் காண்க . 


0 


1 


2 


3 


4 


5 


f ( x ) : 


0 


(0.25 


0 


2.25 16.00 


56.25 


( சென்னை 62 ஏப் . , 64 செப் . ) 


முதலில் வேறுபாட்டுப் பட்டியலை அமைக்கவும் . 


f ( x ) 


Af ( x ) 


/ 2f (x) 


A \ 3f ( x ) 


/ 4f (x ) 


0 


0 


0.25 


1 


0.25 


--0.50 


--0.25 


3.0 


2 


0 


2.50 


6.00 


2.25 


9.00 


3 . 


2.25 


11.50 


6.00 


13.75 


15.00 


4 


16.00 


26.50 


40.25 


5 


56.25 


மீப்பெரிதும் மீச்சிறிதும் 


307 


நான்காம் நிலை வேறுபாடுகள் மாறிலியாகயிருப்பதால் , f ( x ) ஒரு 
நான்காம் படிப் பல்லுறுப்புக் கோவையாகும் . ஆகவே , 


நியூட்டனின் முன்வேக வாய்பாட்டிலிருந்து , 


+ 


X 

X ( x - 1 ) (x- 2 ) 
f ( x ) = f ( 0 ) + xAf (0) + 

/ 3 f ( 0 ) 
21 

3 ! 
x ( x - 1 ) ( x - 2 ) ( x- 3 ) 

A4 f ( 0 ) 

4 ! 
x (x- 1 ) 

x ( x - 1 ) (x- 2 ) 
0 + 0.25x + ( -0.50 ) + 

( 3 ) 
2 

6 
x (x - 1) ( x - 2) (x - 3 ) 

24 


+ 


(6 ) 


= 0-25 x - 0-25 x ( x - 1 ) + x ( x - 1 ) ( x - 2 ) 


+ 

4 


( x - 1 ) ( x - 2 ) ( x - 3 ) 


இருபக்கங்களிலும் X ஐக் குறித்து வகையீடு செய்யவும் . 

1 
f ( x ) = 0 • 25-0.25 ( 2x - 1 ) + * ( 3x2-6x + 2) 

2 

1 
+ x(4x3-18x2 + 22x - 6 ) 

1 
= 0.50-0.50x + 
0.50x + * (3x2 

( 3x2 -- 6x + 2 ) + ( 2x3 - 9x : + 11x- 3 ) 
2 

2 
1 
= 0-50 - 0.50x + . ( 2x3 – 6x2 + 5x - 1 ) 

2 


1 


-க 


( 2x3 -- 6x2 + 4x ) 


மீப்பெரு அல்லது மீச்சிறு மதிப்புக்கு f ( x ) = 0 . 

* . 2x3 - 6x2 + 4x = 0 . 
அதாவது , 2x (x2 - 3x + 2) = 0 . 

2x ( x - 1 ) ( x - 2 ) = 0 . 
. x = 0 , 1 , 2 . 


மேலும் , F " ( x)= ( 639- 12x + 4 ) = 3x ? - 6x +2. 


x = 0 ஆனால் , f " ( 0 ) = 2 > 0 . 

ஃ x = 0 இல் f ( x ) இன் மீச்சிறு மதிப்பு = f ( 0 ) = 0. 


308 


எண்சார் கணிதவியல் 


x = 1 ஆனால் , f " ( 1) = 3-6 + 2 = -1 < 0 

... x = 1 இல் f ( x ) இன் மீப்பெரு மதிப்பு = f ( 1 ) = 0 • 25 . 
x = 2 ஆனால் , f " ( 2 ) = 12--12 + 2 = 2 > 0 . 

s . x = 2 இல் f ( x ) இன் மீச்சிறு மதிப்பு = f ( 2 ) = 0.50-0.50 = 0 . 


மாதிரி 119 

கீழே பட்டியல் படுத்தப்பட்டுள்ள f ( x ) இன் மீப்பெரு , மீச்சிறு 
மதிப்புக்களைக் காண்க . 


-0.5 0.5 1.5 2.5 3.5 
f ( x ) ; -13.125 -1.875 -0.375 -0.375 1.875 

( சென்னை 62 செப் . ) 


முதலில் வேறுபாட்டுப் பட்டியலை அமைக்கவும் . 


x 


f ( x ) 


Af ( x ) 


A2f ( x ) 


A3f ( x ) 


-0.5 - 13.125 


11.250 


0.5 


1.875 


2.250 


6 


1.5 - 


0.375 


3 


-0.750 


6 


2.5 


-0.375 


3 


2.250 


3.5 


1.875 


a = 


மூன்றாம் நிலை வேறுபாடுகள் மாறிலியாகயிருப்பதால் , f ( x ) ஒரு 
மூன்றாம் படிப் பல்லுறுப்புக் கோவையாகும் . 

X + 0.5 
0.5 ஐ ஆதியாகக் கொண்டு u = 

என்று 
h 

1 
மாற்றி நியூட்டனின் முன்வேக வாய்பாட்டைப் பயன் படுத்துக . 

u 
f ( x ) = f (a ) + u Af ( a ) + 

- 

tu - ( 
f 

43f ( a ). 
2 

6 


= F (u) எனக் கொள்க . 


இருபக்கமும் X ஐக் குறித்து வகையிடவும் . 


மீப்பெரிதும் மீச்சிறிதும் 


309 


* F ( x ) = F ( u ) - 

* = 

F ( u) . - 
= + [ af ( a ) + (24 = "> a* f(a) 


(3ue_cu + 2) x * f (a)] 


+ 


மீண்டும் X ஐக் குறித்து வகையிடவும் . 

1 
f " ( x ) = 

F " ( u ) 
h2 


-- 


M [ ? 

A f (a)+ (u_1 )A*f(a) | 


மீப்பெரு அல்லது மீச்சிறு மதிப்புக்கு f ( x ) = 0 . 
(2u - 1 ) 

( 3u2 - 6u + 2 ) 
\ f ( a ) + Aa f ( a ) + 

A3 ) ] . 
2 


இங்கு a = 


0.5 ; / f ( a) = 11-250 , / f ( a) = - 9 ; / \ 3 f (a ) = 6 . 


. 11.25 - 


-- 


9 

(2u - 1 ) + ( 3u2 - 6u + 2 ) = 0 
2 


அதாவது , 


3ue - 15u + 17-75 = 0 . 


. u = 15 + 0225-213 

6 


15 = 203 = 3.077 , 1.923 . 

6 


u = x + 0-5 X = u - 0.5 . 
ஃ u = 3.077 ஆனால் x = 3-077-0.5 = 2.577 

u = 1.923 ஆனால் x = 1.923--0-5 = 1.423 . 


இப்பொழுது, F " ( x ) = 4 
+ [ A* f ( a ) + ( u - 1 ) A + f ( s ) ) 

11-9+ ( n - 1 ) 6 ) 


6u - 15 . 


: u = 3.077 ஆனால் , f " (x) = 6 (3.077 ) -15 = 18-462-15 > 0 . 

, u = 3.077 அல்லது x = 2.577 ஆகயிருக்கும்போது 


310 


எண்சார் கணிதவியல் 


u ( u - 1) Aa f (a ) + 


f ( x) இன் மதிப்பு மீச்சிறிதாகிறது . ஆகவே , 
x = 2-577 இல் f ( x ) இன் மீச்சிறு மதிப்பு = 

u ( u - 1) ( u - 2 ) 
f ( a ) + u / f ( u ) + A 

/ 3 f ( a ) 
2 

6 
- 13.125 + (3.077 ) ( 11 • 25 ) + 

( 3.077 ) ( 2.077 ) 

( -9 ) 
2 
( 3.077 ) (2.077 ) ( 1.077 ) 
+ 

( 6 ) 

6 
= -13.125 + 34.61625-28.75918 + 6-88303 

= -0.3849 . 
x = 1.423 ஆகயிருக்கும்போது , u = 1.923 . 

ஃ f " ( x ) = 6 ( 1-923 ) -15 = 11-538-15 < 0 . 
ஃ u 

u = 1-923 அல்லது x = 1.423 ஆகயிருக்கும்போது f (x ) இன் 
மதிப்பு மீப் பெரிதாகிறது . 
x = 1.423 இல் f ( x) மீப் பெரு மதிப்பு : 
13.125+ ( 1.923 ) ( 11 • 25 ) + 

(1-923 ) ( 0.923 ) 

( -9 ) 
2 
( 1-923 ) ( 0.923 ) ( -0.077 ) 
+ 

( 6 ) 

6 
- 13.125 + 21.63375-7.98718-0.13667 
= 0.3849 


மாதிரி 120 

கீழே பட்டியல் படுத்தப்பட்டுள்ள சார்பு f ( x ) இன் மீப் பெரு , 
மீச்சிறு மதிப்புக்களைக் காண்க . 
0 0.2 0.4 0.6 0.8 1.0 

1.2 1.4 
f ( x ) : 1.23 0.32 -0.35 -0.05 0.08 1.25 1.01 0.00 

( சென்னை 63 செப் . ) 


f ( x ) இன் மதிப்பு -0.35 வரை இறங்கிச் சென்று பின் ஏறத் 
தொடங்குகின்றது . ஆகவே , x = 0.4 இன் அருகே f ( x ) மீச்சிறு 
மதிப்பைப் பெறுகிறது . மேலும் , 1.25 வரை ஏறிக் கொண்டிருக்கும் 
மதிப்பு அதன் பின்னர் இறங்கத் தொடங்குகிறது . ஆகவே , 
x = 1.0 இன் அருகே f (x ) மீப் பெரு மதிப்பைப் பெறுகிறது . 
முதலில் மீச்சிறு மதிப்பைக் காண்போம் . 0.4 ஆதியாகக் 

X - 0.4 
கொண்டு u = என்று மாற்றி வேறுபாட்டுப் பட்டியலமைக் 

0.2 
கவும் . 


மீப்பெரிதும் மீச்சிறிதும் 


311 


u 


f (x ) = F ( u ) AF ( u ) 2 F ( u ) 43F ( u ) A4F ( u ) 


0 


-2 


1.23 


-0.91 


0.2 


- 1 


0.32 


0.24 


- 0.67 


0.73 


0.4 


0 


-0.35 


0.97 


--1.87 


0.30 


- 1.14 


0.6 


1 


-0.05 


-0.17 


2.35 


0.13 


1.21 


0.8 


2 


0.08 


1.04 


-3.66 


1.17 


-2.45 


1.0 


3 


1.25 


-1.41 


3.09 


-0.24 


0.64 


1.2 


4 


1.01 


-0.77 


--1.01 


1.4 


5 


0.00 


+ 


நியூட்டன் - ஸ்டெர்லிங் வாய்பாட்டைப் பயன்படுத்துக. 

u [ / F ( 0 ) + / F ( -1 ) u2 
f 1 ! 

F 

2 
u ( u2-12 ) [ / 3F ( -1) + 23F (2 ) ] - 12) 

+ 
3 ! 

2 
இருபக்கங்களிலும் X ஐக் குறித்து வகையீடு செய்க . 

X - a 
u = 

h 
du 1 

dx h 
இப்பொழுது , f ( x ) = F ( u ) 

d 
f 
dx 

h 
: h f ( x ) = F ( u ) 


1 


AF (0) + F ( -1) + u A2F ( -1 ) 


2 


3 u2-1 [ / 3F ( -1) + 43F ( -2) 
+ 
6 

2 
u ( 2 u8–1 ) 

A4 F ( -2) + ..... 
12 


+ 


- 


x - 0.4 | 
312 

எண்சார் கணிதவியல் 
0.30--0.67 

3 us 1.14 + 0.73 
+ 0.97u + 
2 

6 

2 
u ( 2u2-1 ) 
+ 

( -1-87 ) 

12 
= -0.185 + 0.97u - 0.034 ( 3u - 1 ) -0.1561 ( 2u3 - 1 ) 

-0.31213-0.102u2 + 1.126u- 0.151 
மீச்சிறு மதிப்புக்கு f ( x ) = 0 . ஆகவே , 

0.312u3 + 0.102u2 - 1-126u + 0.151 = 0 
அல்லது , 312u3 + 102u2 - 1126u + 151 = 0 
முதல் தோராயமாக , 

--1126u + 151 = ) 

151 
u 

= 0.1342 = lly எனக் 
1126 

கொள்க 
இரண்டாவது தோராயமாக , 

102u2 - 1126u + 151 = 0 

u ( 102u - 1126 ) = -151 
அடைப்புக்குள் L = u ] = 0.1342 என்று பிரதியிடவும் . 

u [ 102 ( 0.1342 ) -1126 ] = -151 
u ( 13.6884-1126 ) = -151 
--1112-3116u = -151 

151 
1112-3116 

= 0.1358 -- us எனக் கொள்க . 
மூன்றாவது தோராயமாக , 
u ( 312u2 + 102u - 1126 ) = -151 

--- 151 
31212 + 102u - 1126 

151 
312 ( 0-1358 )2+ 102 (0.1358) -1126 
0.1365 


கா 


u 


- 


- 


ஆனால் ப 


(0.2. 
0.2u + 0.4 
0-2 (0-1365 ) +0.4 
0.4273 


மீப்பெரிதும் மீச்சிறிதும் 


313 


- 


f ( x ) இன் மீச்சிறு மதிப்பு = f ( 0.4273 ) = F ( 0-1365 ) . 
-0.35 + 0.1365 ( -0.185 ) +1 ( 0-1365 ) 2 ( 0.97 ) 

+1 ( 0.1865 ) [(0.1365 ) -1] ( -0.205 ) 

+ ( 0.1365 ) 2 [(0.1365 )2 - 1 ] ( -1.87 ) 
- 0.3602 


- 


f( x ) இன் மீப்பெரு மதிப்பைக் காண x = 1 ஐ ஆதியாகக் கொண்டு , 

1 

என்று மாற்றி வேறுபாட்டுப் பட்டியலமைக்கவும் . 
0.2 


- 


u = 


X 


u 


f ( x ) = F ( u ) F ( u ) 


/ 3F ( u ) 


/ 3F ( u ) / \ 4 F ( u ) 


0 


- 5 


1.23 


--0.91 


0.2 


4 


0.32 


0.24 


--- 0-67 


0.73 


0.4 


-- 


3 


-0.35 


0.97 


- 1.87 


0.30 


--- 1.14 


0.6 


--2 


-0.05 


--0.17 


2.35 


0.13 


1.21 


0.8 


-1 


0-08 


1.04 


--3.66 


1-17 


--2.45 


1.0 


0 


1.25 


3-09 


-0.24 


0.64 


1.2 


1 


1.01 


-0.77 


-1.01 


1.4 


2 


0.00 


h f ( x ) = 


நியூட்டன்.ஸ்டெர்லிங் வாய்பாட்டிலிருந்து , 
/ F ( 0 ) + / F ( - 1 ) 

+ ul2 ( -1 ) 
2 

3u3-1 [ 3 F ( -1 ) + 3F(-2) 
+ 
6 

2 
u (2u2-1 

1 ) 24 F ( - 2) + 

) 

12 
- 0.24 + 1.17 

1 
+ u ( -1-41 ) + ( 3u2-1) 0-64-2.45 
2 

12 


" "[ A°F{-1 )+ 2* F{ -2)] 


+ 


1 
+ 124 

u ( 2u2 - 1 ) ( 3.09 ) 
= 0.465-1.41u - 0.1508 ( 3u2.-- 1 ) + 0-2575u ( 2u2-1 ) 
= 0.5150u3--0.4524u - 1.6675u + 0.6158 


314 


எண்சார் கணிதவியல் 


மீப்பெரு மதிப்புக்கு f ( x ) = 0 ஆகயிருக்க வேண்டும் . 

5150u3-4524u ? - 16675u + 6158 = 0 . 
முதல் தோராயமாக , - 16675u + 6158 = 0 

6158 
ஃ u = 

= 0.3693 . 
16675 

= u 


ரண்டாவது தோராயமாக , 

- 4524u2 - 16675u + 6158 = 0 . 

4524u2 + 16675u = 6158 
அதாவது , u ( 4524u1 + 16675 ) = 6158 

6158 
: u = 

4524 ( 0.3693 ) +16675 
0.3356 

uz . 


- 


மூன்றாவது தோராயமாக , 


u , 


(5150u " - 4524 u , - 16675 ) = -6158 

-6158 
5150 (0.3356 ) 2- 4524 (0.3356 ) - 16675 
= 0.3496 
X = 0.2u + 1 = 1.0699 


x = 1-0699 இல் f ( x ) இன் மீப்பெரு மதிப்பு = f ( 1-0699 ) = F ( 0.3496 ) 

--0.24 + 1.177 
= 1.25+ ( 0.3496 ) 

( 0.3496 ) 2 
+ 

( -1.41 ) 
2 

2 
1 
+ 

( 0.3496 ) [(0.3496 ) - 1 ] [ 0 • 64-2.45 ] 
12 


1 


M 


( 0.3496 ) [ ( 0-3496 ) 2 - 1 ] ( 3.09 ) 


= 1.3569 . 


மாதிரி 121 

கீழ்க்காணும் பட்டியலிலிருந்து f ( x ) இன் மீப்பெரு மதிப்பினைக் 
காண்க . 


X : 


3 


4 


5 


6 


7 


1 2 
f (x ) : 4774 4968 


5104 5183 5208 5181 5104 

( சென்னை 68 ஏப் . ) 


மீப்பெரிதும் மீச்சிறிதும் 


315 


f ( x ) இன் மதிப்பு 5208 வரை ஏறிக்கொண்டே சென்று பின் 
இறங்கத் தொடங்குகின்றது . எனவே , f ( x ) இன் மீப்பெரு மதிப்பு 
x = 5 ஐ நெருங்கியுள்ளது . ஆகவே , x = 5 ஐ ஆதியாகக் கொண்டு , 

என்று மாற்றி வேறுபாட்டுப் பட்டியலமைக்கவும் . 


X - 5 


ul 


X 


u 


• f ( x ) = F ( u ) AF ( u ) 


A F ( u ) F ( u ) 


A F ( u ) 


A F ( u ) 


-- 


1 


--4 


4774 


194 


2 


4968 


--58 


136 


1 


3 


-2 


5104 


- 57 


2 


79 


3 . 


4 


5183 


--54 


- 


25 


2 


1 


1 


5 


0 


5208 


- 52 


0 


-27 


2 


6 


1 


5181 


-50 


-77 


7 


2 


5104 


- 


2 


+ 


நியூட்டன்.பெஸ்ஸல் வாய்பாட்டிலிருந்து , 
f ( x ) = F ( u ) 

F (0) + F ( 1 ) 

+ ( u - 1 ) A F ( 0 ) 

u ( u - 1 ) [ A2F( -1) + 22 F ( 0) 
2 ! 

2 
u 4 

3 ! 
( u + 1 ) u ( u - 1 ) ( u - 2) F ( -2) + / 4F( -1) 
4 ! 

2 


[ A AFO ] 


+ 


+ 


+ .. 


இரு பக்கங்களிலும் X ஐக் குறித்து வகையிடவும் . 

2u - 1 [ A2F ( -1) + / 2F ( 0 ) 
( 

2 

2 
6u2-6u + 1 
+ 

A3F ( -1) + ............ 


12 


316 


எண்சார் கணிதவியல் 


2u - 1-52-507 6u2 - 6u + 1 
= -27 + 

+ 
2 2 

12 


501 


( 2 ) 


51 
= -27 ( 2u - 1 ) + - ( 6u2 - 6u + 1 ) 

2 


) 


-- 


மீப்பெரு மதிப்புக்கு f ( x ) = 0 ஆகயிருக்கவேண்டும் . 

51 

1 
.. 0 = -27 ( 2u - 1 ) ++ (6u2 - 6u + 1 ) 
2 

6 
0 = -162-153 ( 2u - 1 ) + 6u ? -6u + 1 

6u2 -312u - 8 = 0 
3ue - 156u - 4 = 0 


u = -0.02563 


x = 5-0.02563 
= 4.97437 


ஃ x = 4.97437 இல் f ( x ) இன் மீப்பெரு மதிப்பு = f ( 4-97437 ) 

= F ( -0.02563 ) 
5208 + 5182 

+ ( - 0.52563 ) ( -27 ) 
2 
( -0.02563 ) ( -1.02563 ) ( -52-50 
+ 
6 

2 
( 0.02563 ) ( -0.52563 ) ( -1.02563 ) 

( 2 ) + ... 

6 
= 5195 + 14.19201--0-67050-0.00461 
= 5208.5169 


+ 


மாதிரி 122 
3x4 --- 4x3--6x2--24x + ! 

என்ற 

சார்பிற்கு x = 1.5 க்கும், 
x = 2.5 க்குமிடையே 0.1 சம இடைவெளி மதிப்புக்களில் ஒரு 
வேறுபாட்டுப் பட்டியலமைக்கவும் . பட்டியல் படுத்தப்பட்ட 
மதிப்புக்களிலிந்து X இன் எந்த மதிப்புக்கு அச்சார்பு மீச்சிறு மதிப் 
பைப் பெறுகிறதென்பதையும் அந்த மீச்சிறு மதிப்பையும் காண்க . 

( சென்னை 66 செப் . ) 


f ( x ) = 3 x + -4x3-6x2 . - 24x + 1 
f( 1.5 ) = 3 (1.5 ) - 4 ( 1.5 ) 3-6 ( 1.5 ) -24(1-5 ) + 1 = -46.8125 


மீப்பெரிதும் மீச்சிறிதும் 


317 


இதுபோன்று f ( 1• 6 ) = - 49.4832 ; f ( 1.7 ) = - 51.7357 ; 

f ( 1-8 ) = - 53.4752 ; f ( 1-9 ) = - 54.5997 ; 
f ( 2.0 ) = - 55-0000 ; f ( 2 • 1 ) = - 54.5597 ; 
f ( 2• 2) = - 53-1552 ; f (2 •3) = - 50-6557 ; 
f (2.4) = - 46.9232 ; f ( 2-5 ) = - 41-8125 . 


கொண்டு கீழ்க்கண்டவாறு 


இம் மதிப்புக்களைக் 
அமைக்கவும் . 


பட்டியல் 


f ( x ) இன் மதிப்பு -55.0000 வரை இறங்கிப் பின் ஏறுகிறது . 
ஆகவே , x = 2 இன் அருகில் f ( x ) மீச்சிறு மதிப்பைப் பெறுகிறது . 


என்று 


மாற்றி 


x -- 2 
ஆகவே , x = 2 ஐ ஆதியாகக் கொண்டு u = 

0.1 
வேறுபாட்டுப் பட்டியலமைக்கவும் . 


x 


u 


f ( x ) = F ( u ) 


AF ( u ) 


A2F ( u ) 


AF( u ) 


24F ( u ) 


1.5 --5 - 46.8125 


-2-6707 


1.6 -4 -- 49.4832 


0.4182 


--2-2525 


0.0948 


1.7 --3 -51-7357 


0.5130 


0.0072 


- 1.7395 


0.1020 


1.8 


-2 


-53.4752 


(0.6150 


0.0072 


--1-1245 


0.1092 


1.9 -1 -- 54.5997 


0.7242 


0.0072 


-- ) . 4003 


0.1164 


2-01 


0 --55-0000 


0.8406 


0.0072 


0.4403 


0.1236 


2.1 


1 -54-5597 


0.9642 


0.0072 


1,4045 


0.1308 


2.2 


2 --53-1552 


1.0950 


0.0072 


2.4995 


0.1380 


2.31 


3 --50-6557 


1.2330 


0.0072 


3.7325 


0.1452 


2.4 


4 -46.9232 


1.3782 


5.1107 


2.5 


5 - 41.8125 


நியூட்டன் -ஸ்டெர்லிங் வாய்பாட்டிலிருந்து , 


A F(0)+ , F ( -1) + u A ° F ( - ) 


h f ( x ) = F ( u ) 

3u2 - 1 [ 3F ( -1) + / 3F ( -2) 
+ 
6 

2 


u ( 2u2-1) + F ( -2) 


12 


+ 


318 


எண்சார் கணிதவியல் 


f ( x ) = 0 என்று சமன்படுத்தி , பட்டியலிலிருந்து மதிப்புக்களைப் 
பிரதியிடவும் . 
0.4403-0.4003 

3u2-1 
0 = 

+ u ( 0.8406 ) + 0.1236 + 0.1164 
2 

12 
u ( 2u2 - 1 ) 

( 0.0072 ) 
12 


| 


+ 


= 0-0200 + 0.8406u + 0.0200 (3u2 - 1 ) + 0.0006u (2u2 - 1 ) 
அதாவது , 0.0012u3 + 0.0600u2 + 0.8400u = 0 . 
அதாவது , 12us + 600u2 + 8400 = 0 

* u == 0 ( மற்றவை கற்பனை மூலங்கள் ) 
u = 0 என்றால் x = 2 • 0 . 
:: x = 2.0 இல் f ( x ) இன் மதிப்பு மீச்சிறிதாகிறது . 
f ( x ) இன் மீச்சிறு மதிப்பு = f ( 2.0 ) = -55 . 


பயிற்சி 24 


1. கீழே பட்டியல் படுத்தப்பட்ட சார்பின் மீப்பெரு, மீச்சிறு மதிப்புக்களைக் 
காண்க . 


X : 


-2 


-1 


0 


2 


3 . 


1 
--27 


54 


41 ) 


10 


--58 


--71 


2. பட்டியல் படுத்தப்பட்ட ஒரு சார்பின் மீப்பெரு , மீச்சிறு மதிப்புக்களைக் 
காணும் முறையினை விளக்குக . கீழே பட்டியல் படுத்தப்பட்டிருக்கும் சார்பு 
y இன் மீப்பெரு , மீச்சிறு மதிப்புக்களைக் காண்க : 


2 


1 


0 


1 


2 


3 


4 


y : 2 -0.25 0 -0.25 2 15.75 56 

( சென்னை 60 ஏப் . , 64 ஏப் . ) 
3. கீழே கொடுக்கப் பட்டுள்ள சார்பு , x இன் எந்த மதிப்புக்களுக்கு மீப் 
பெரு அல்லது மீச்சிறு மதிப்பைப் பெறுகிறது என்பதைக் காண்க , X இன் அம் 
மதிப்புக்களுக்குரிய சார்பின் மதிப்புக்களைப் பெறுக . 

0 0.2 0.4 0.6 

0.8 | 
f ( x ) : 4.000 22.488 39.584 55.336 69.792 


4. கீழே பட்டியல் படுத்தப்பட்ட y இன் மீப்பெரு , மீச்சிறு மதிப்புக்களைப் 


பெறுக. 


0 


1 


2 


3 . 


4 


5 


Y : 


0 


0.25 


0.10 -0.20 ) 


0 


3.01 
( சென்னை 60 செப் . ) 


மீப்பெரிதும் மீச்சிறிதும் 


319 


5. கீழ்க் காணும் பட்டியலிலிருந்து f ( x ) இன் மீச்சிறு மதிப்பினைக் காண்க . 


x : 


0 


1 


2 


3 


4 


5 


f ( x ) : 


58 


43 


40 


45 


52 


60 


( சென்னை 68 செப் . ) 


6. கீழே பட்டியல் படுத்தப்பட்டுள்ள சார்பு f ( x ) ஆனது X இன் எந்த 
மதிப்புக்கு மீச்சிறிதாகிறதென்று காண்க . 

3 4 5 6 7 

8 


X ! 


f ( x ) : 


- 205 


--240 


--- 259 


--262 


--- 250 --224 
சென்னை 69 செப் . ) 


7. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சார்பு y ஆனது X இன் எந்த மதிப்புக்கு மீச் 
சிறிதாகிறதென்று காண்க : 


0.2 


0.3 


0.4 


0.5 


0-6 


0.7 


y : 


0.918 ) 


0.898 


0-887 


0.886 


0.894: 0.909 
( சென்னை 69 ஏப் . ) 


8. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து f ( x ) இன் மீப்பெரு மதிப் 
பினைக் காண்க 

0.4 0.6 0.8 1.0 1 : 2 1.4 1.6 1.8 


f ( x ) : -3.26 -0.82 


0.35 


1.38 


2.62 | 


0-651 


0.02 -0.20 


( சென்னை 63 ஏப் ) 


9. கீழ்க்காணும் பட்டியலிலிருத்து f ( x ) இன் மீச்சிறு மதிப்பைத் தோராய 
மாகக் காண்க . 


0 


1 


2 


3 


4 


5 


6 


7 


8 


9 


f ( x ) : 890 


844 


769 


668 


541 


389 


401 


462 495 530 
( சென்னை 67 ஏப் , ) 


10. f ( x ) = xs - 5x3 + 6x + 1 என்ற முப்படிச் சார்புக்கு x = 2 க்கும் x = 3 க்கு 
மிடையே 0.1 சம இடைவெளி மதிப்புக்களில் ஒரு வேறுபாட்டுப் பட்டியலமைத்து 
x = 2-5 ஐ நெருங்கிய X இன் எந்த மதிப்புக்கு f ( x ) மீச்சிறிதாகிறதென்பதைக் 
காண்க . அச்சார்பின் மீச்சிறு மதிப்பையும் காண்க . 

( சென்னை 65 ஏப் . ) 


11. எண்சார் தொகையிடல் 

( Numerical Integration ) 


11.1 வரையறுத்த தொகை ( Deinite Integral ) 

f ( x) என்ற தொகையிடத்தக்க ( integiable ) சார்பினைக் கருதுக . 
I f ( x ) dx என்பது f (x ) இன் வரையறாத் தொகை ( indefinite 
integral ) யைக் குறிக்கும் . இவ்வரையறாத் தொகையை F ( x ) என்று 
வைத்துக் கொண்டால் , 

I f ( x ) dx = F ( x ) 
ஆகும் . f ( x ) ஐத் தொகை சார்பு ( integrand ) என்று அழைக்கிறோம் . 
x = a , x = b ஆகிய மதிப்புக்களுக்குரிய F ( x ) இன் மதிப்புக்கள் 
முறையே F ( a ) , F ( b ) ஆகும் . இம்மதிப்புக்களின் வித்தியாசமாகிய 
F ( b ) - F ( a ) என்பது x = a முதல் x = b வரை f ( x ) இன் வரையறுத்த 
தொகை (definite integral ) எனப்படுகிறது . இவ்வரையறுத்த 
தொகை 

/ " f ( x ) Jx 


a 


என்று குறிக்கப்படுகின்றது . ஆகவே , 


b 


/ f ( x ) dx = F ( b ) -F ( a ) . 


F ( b ) -F ( a ) என்பது F ( x ) இன் இரு மதிப்புக்களுக்கிடையேயான 
வித்தியாசமாகும் . இவ்வித்தியாசம் வழக்கமாக 

[ F ( x ) ] 

( 
என்று எழுதப்படுகிறது . இதில் 5 என்பது மேல் எல்லை ( upper 
limit ) என்றும் a என்பது கீழ் எல்லை ( lower limit ) என்றும் 
அழைக்கப்படுகின்றன . ஆகவே , / " f ( x) dx என்ற வரையறுத்த 


8 


a 


எண்சார் தொகையிடல் 


321 


தொகை காண முதலில் F ( x ) என்ற அதன் வரையறாத் 
தொகையைக் காண வேண்டும் . பின் X- இன் மேல் , கீழ் எல்லை 
மதிப்புக்களாகிய b , a ஆகியவற்றை F ( x ) இல் தனித்தனியே 
பிரதியிட்டுக் கிடைக்கும் மதிப்புக்களாகிய F ( b ) , F (a ) ஆகியவற்றி 
லிருந்து வேண்டிய வரையறுத்த தொகையை F ( b ) -F ( a ) என்று 
காணலாம் . இது தொகை நுண் கணிதத்தில் ( Integral Calculus ) 
கொடுக்கப்பட்டுள்ள முறையாகும் . ஆனால் இம்முறையை எல்லாச் 
சார்புகளுக்கும் பயன்படுத்த இயலாது . ஏனெனில் , ஒரு சார்பின் 
வரையறாத் தொகையையே காண முடியாவிடில் அல்லது f ( x ) இன் 
அமைப்புக் கொடுக்கப்படாமல் அதன் பட்டியல் மதிப்புக்கள் 
கொடுக்கப்பட்டிருந்தால் அதன் வரையறுத்த தொகையை இம் 
முறையில் காண முடியாதென்பது நன்கு விளங்கும் . ஆனால் a , b 
ஆகிய எல்லைகளுக்கிடையேயுள்ள X- இன் மதிப்புக்களுக்குரிய 
f ( x) இன் மதிப்புக்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் / f ( x ) இன் 


b 


மதிப்பை எண்சார் முறையில் காண முடியும் . இவ்வாறு பட்டியல் 
படுத்தப்பட்ட ஒரு சார்பின் வரையறுத்த தொகையைக் காணும் 
முறைக்கு எண்சார் தொகையிடல் ( Numerical Integration ) என்று 
பெயர் . இங்கு விவரிக்கப்பட்டிருக்கின்ற எண்சார் தொகையிடும் 
முறைகள் யாவும் செயல் முறையில் மிகவும் பயன்படுவதோடு 
நடைமுறை முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும் . 


11.2 எண்சார் தொகையிடல் ( Numerical integration ) 

ஒரு சார்பின் பட்டியல் மதிப்புக்களிலிருந்து அச்சார்பின் 
வரையறுத்த தொகையைத் தோராயமாகக் காணும் முறைக்கு 
எண்சார் தொகையிடல் என்று பெயர் . இம் முறையில் , கொடுக்கப் 
பட்டுள்ள தொகையீட்டு இடைவெளி ( interval of integration ) யைச் 
சம இடைவெளிகளில் பல சிறு சிறு இடைவெளி (sub - interval ) 
களாகப் பிரித்து , ஏதாவது ஒரு இடைச் செருகல் வாய்பாட்டின் 
மூலம் காணப்பட்ட f ( x ) இன் அமைப்பினை ஒவ்வொரு சிறு இடை 
வெளியிலும் தொகையிட்டு , இவ்வாறு கணக்கிடப்பட்ட எல்லாத் 
தொகைகளையும் கூட்டி மொத்தத் தொகையைக் காண்கிறோம் . 
இவ்வாறு காணப்படும் தொகையின் மதிப்புத் தோராயமாகவே 
யிருக்கும் . ஆனால் சிறு இடைவெளிகளின் எண்ணிக்கையை 
அதிகப்படுத்துவதன் மூலம் தோராய மதிப்புத் துல்லியத்தை 
நெருங்குமாறு செய்யலாம் . இடைச் செருகல் வாய்பாட்டின் மூலம் 
பெறப்படும் f (x ) இன் அமைப்பினைக் கொண்டு / f ( x ) 

ண்டு / f (x) dx இன் 


8 


தோராய மதிப்பினைக் காண f (x) இன் பட்டியல் மதிப்புக்களாலான 

எ -21 


322 


எண்சார் கணிதவியல் 


வாய்பாடுகள் பல நிறுவப்பட்டுள்ளன . இத்தகைய வாய்பாடுகளுக்கு 
பரப்பு காண் வாய்பாடுகள் ( Quadrature Formulac ) என்று பெயர் . 


11.3 பரப்பு காண் வாய்பாடுகள் ( Quadrature Formulae ) 
தொகைச் சார்பாகிய f ( x ) சம இடைவெளியில் 

பட்டியல் 
படுத்தப்பட்டிருந்தால் , நியூட்டனின் முன்வேக வாய்பாட்டைப் 
பயன்படுத்தி f ( x) இன் அமைப்பினைப் பெறலாம் . இப்பொழுது , 
f ( x ) ஐ ( a , b ) என்ற இடைவெளியில் தொகையிட வேண்டுமெனக் 
கொள்வோம் . இடைவெளி ( a , b ) யை h இடைவெளியுள்ள n சிறு 
சம இடைவெளிகளாகப் பிரிக்கவும் . ஆகவே , b = a + nh ஆகும் . 
a-ஐ ஆதியாகக் கொண்டு u = என்று மாற்றுக . 

h 


x - a 


இப்பொழுது , x = a ஆனால் , u = 0 ஆகும் . 

x = b = a + nh ஆனால் , u = n ஆகும் . 
ஆகவே , தொகையீட்டு இடைவெளியாகிய ( a , b ) என்பது ( 0 , n ) 
ஆக மாறுகிறது . 
மேலும் , x = a + hu . 


. dx = h du . 


ஆகவே , / " f ( x ) dx = h j °f (a + hu) du என்று மாறுகிறது . 


ஆனால் , நியூட்டனின் முன்வேக வாய்பாட்டிலிருந்து , 
f ( x ) = f ( a + hu ) 

u u - 
f (y - 1) 

2 ! 
u ( u - 
+ 
3 ! 

) 
u ( 4-1 ) ( u - 2) ( u - 3) 
+ 

A4 f ( a ) + 
4 ! 


-1){a- 2) A * f ( a ) 


b 


ஆகவே , f f (x ) dx = h ff ( a + hu ) du 


n 


h / [f ( a ) + ulf( a ) +1 ( u2 -u) / 2 f ( a) 


+ : ( u3 - 3u ? + 2u ) / 3 f (a ) 
+ z + ( u4-6u3 + 1luz -6u ) A4 f ( u ) + ...... ] du . 


323 


எண்சார் தொகையிடல் 


= h [ uf ( s ) + * A f{a}+ } ( * - * ) a* f ( a ) 

+1 (4 -1 + u" )a * f ( x ) 
+3( + * 

u: - 3ue) A f ( u ) + ........ 


அதாவது , 


a + nh 


2 


| r(s)dx = > [ af (s ) + "" a f ( a ) +1 (* )d• f ( e ) 

+ ( + -n + = ) a • f ( a ) 
+1 ( - +4-3ne ) A * f ( e ) +..... ) 


இதுதான் சம இடைவெளிப் பட்டியலுக்கான பொதுவான 
பரப்புகாண் வாய்பாடாகும் . இவ் வாய்பாட்டில் n க்கு 1 , 2 , 3 , ..... 
ஆகிய மதிப்புக்களை அளித்துப் பல பரப்புகாண் வாய்பாடுகளைப் 
பெறலாம் . 


11.4 கோடகம் சார்ந்த விதி ( Trapezoidal Rule ) 

x = a , a + h , a + 2h , ..... , ( a + nh ) என்ற மதிப்புக்களுக்குரிய 
y = f ( x ) என்ற தொகைச் சார்பின் மதிப்புக்களை yo , y1 , y2 ,.... , yn 
எனக் கொள்க . வரைபடத்தில் ( படம் : 17 ) இந்த ( n + 1 ) நிலைத் 
தூரங்களும் சம இடைவெளிகளிலிருக்கும் . 


பொதுவான பரப்புகாண் வாய்பாட்டில் n = 1 எனக் கொண்டால் , 
( a , a + h ) என்ற இடைவெளியில் f ( x ) இன் தொகை கிடைக்கும் . 


& + 1 


அதாவது , J f (x ) dx = h [ f ( a ) + lAf ( a ) ] 


ஆனால் , f ( a ) = y0 ; / f ( a ) = / yo = ( y1 - yo ) 

8 + h 
/ f ( x ) dx = h [ yo + 3 (y1- yo) ] 


.. 


bh [ 2 yo + y1 - yo ] 

I h ( yo + y1 ) 
= சரிவகம் A. L L ] A1 இன் பரப்பு 


324 


எண்சார் கணிதவியல் 


இது போன்று , ( a + h , a + 2h ) என்ற இடைவெளியில் பரப்புகாண் 
வாய்பாட்டைப் பயன்படுத்தி f ( x ) ஐத் தொகையிடவும் . 


A. 


A , A , 


Any = f ( x ) 


O 


X 


LO L 1-2 


T 


x 
= 
( 
a 
+ 
2h 
) 
; 


(4+e)=x 


S(4u+2)=x 


X=a 


படம் 17 


a+ ah 


I f (x ) dx = 1 h ( y1 + y2 ) = சரிவகம் A1 L ] L ? A ) . 


a + h 


2 + 3h 


இவ்வாறு / f ( x ) dx = 1 h ( y2 + ys ) = சரிவகம் A2 La Lg Ag . 


a + 2b 


a + nh 

I f ( x ) dx = 1 h ( yp - 1 + yp ) = சரிவகம் Ax - 1 Ln-1 La A .. 
a + ( n - l ] h 


மேற்கண்ட தொகைகள் யாவற்றையும் கூட்டுக . 


a + h 


& + 2h 


& + ah 


| f (s) dx + f (s) dix +.......... 

f(s) a .......... | r (s) as 


& + h 


8+ ( n - 1 } h 


= zh ( yo + y ) + th ( y1 + ya) + 


. + h (yx - 1 + ya ) 


எண்சார் தொகையிடல் 


325 


அதாவது , 


a + nh 


[ f (x )dx = h [ } ( yo + Ya ) + ( ya + Ye + 


. + yn - 1 ) ] 


= எல்லாச் சரிவகங்களின் மொத்தப் பரப்பு . 
a + nh 


ஆனால் | f ( x ) dx என்பது y= f(x ) என்ற வளைவு , -அச்சு , 


a 


yo , y1 , ஆகிய நிலைத் தூரங்கள் ( ordinates ) ஆகியவற்றிற்கிடையே 
யுள்ள A LO Ln An என்ற பரப்பளவைக் குறிக்கும் . மேலே பெறப் 
பட்ட வாய்பாடு இப் பரப்பினை எல்லாச் சரிவகங்களின் மொத்தப் 
பரப்புக்குச் சமம் என்று காட்டுவதால் , அவ் வாய்பாட்டிலிருந்து 
பெறப்படும் f ( x ) இன் தொகையீடு தோராய மதிப்புடையதாகவே 
யிருக்கும் . ஆயினும் , சம இடைவெளித் தூரமாகிய h ஐ மிகச் 
சிறியதாகக் குறைப்பதன் மூலம் இத் தோராய மதிப்பைத் துல்லிய 
மாக்கலாம் . 


மாதிரி 123 
கோடகம் சார்ந்த விதியைப் பயன்படுத்தி இடைவெளியை 

10 

dx 
9 சிறு சம இடைவெளிகளாகப் பிரித்து 

மதிப்பைக் 


இன் 


காண்க . 


இங்கு , a = l , a + nh = 10 , n = 9 . h = 1 . 
ஆகவே , சிறு இடைவெளிகளின் எல்லைகள் 1 , 2 , 3 , ................ 9 , 10 
ஆகும் . 

1 
y = f ( x ) 


- 


He 


* Yo = f (1 ) = 1 ; Y1 = f (2) = } ; y2 = f ( 3) = } ; ys = f ( 4 ) = 1 ; 

Y4 = f (5 ) = 1 ; ys = f ( 6 ) = 1 ; ys = f ( 7 ) = } ; yr = f (8 ) = + ; 
ys = f ( 9) = } ; yg = f ( 10 ) = 1 


10 
dx 


* 


= h [ 1 ( yo + ya ) + ( y + y2 + ......... + yn - 1 ) ] 


-- 


- 


= 1 [ } ( 1 + 1 )+++ + ) ] 
= } ( 1 + 0.1) + 0.5 + 0.3333 + 0.25 + 0 •2 + 0.1667 

+ 0.1428 + 0.1250 + 0.1111 
= 2.3789 . 


-- 


- 


326 


எண்சார் கணிதவியல் 


மாதிரி 124 


/ 2 


கோடகம் சார்ந்த விதியைப் பயன்படுத்தி Sin a d I இன் 


மதிப்பைக் காண்க . 


T 


இங்கு a = 0 , a + nh : 


--- 


. 


2 


இடைவெளி (0, ; ) 


ஐ 


9 சிறு 


சம் 


டைவெளிகளாகப் 


பிரிக்கவும் . 


n = 9 .. 


: h = 1 = 0-17453 


7 


ஆகவே , சிறு இடைவெளிகளின் எல்லைகள் : 


0 , 


21 
18 | 


9 


18 
3 
18 


T 


- 


3 


2 


- 


- 


- 


- 
- 


அதாவது , 0 ° , 10 ° , 20 ° , 30 ° , 

, ........ 

90° . 
f ( 8 ) = Sin 8 . 
yo = f ( 0 ) = 

Sin 0 ° = 0 ° ; y9 = Sin 90 ° = 1 
.. J ( yo + yg ) = 3 ( 0 + 1 ) 

= 0.5 . 
Y1 

Sin 10 ° - 0.17365 
ya = Sin 200 

Sin 20 ° = 0.34202 
y3 
y = Sin 40 ° 

0.64279 
УБ 

= Sin 50 ° = 0.76604 
ys = Sin 60 ° = 0.86603 
y 

Sin 70 ° = 0.93969 

ys = Sin 80 ° = 0.98481 
* y1 + y2 + y3 + ..... + yg = 5-19503 

1/2 


| sint 


Sin a d 6 = h [ 1 (yo + ys) + ( y1 + y2 + ...... + ys) ] 


= 0.17453 [ 0.5 + 5-19503 ] 
= 0.17453 ( 5.69503 ) 

0.99380 


எண்சார் தொகையிடல் 


327 


மாதிரி 125 

கோடகம் சார்ந்த விதியைப் பயன்படுத்தி தொகையீட்டு 
இடைவெளி ( range of integration ) யை நான்கு சிறு சம இடைவெளி 


1 


களாகப் பிரித்து ) 


dx 
1 + x2 = 0-7828 என்று காட்டுக . அதன் மூலம் 


0 


இன் தோராய மதிப்பைப் பெறுக . 


( சென்னை , பி , இ . 67 ) 


இங்கு a = 0 , n = 4 , a + nh = 1 : h = 1 / 4 = 0 • 25 . 


ஆகவே , இடைவெளி எல்லைகள் : 0 , 4 , 2 , ,, 1 . 

1 
y = f ( x ) = 

1 x2 
yo = f ( 0) = 1 

y4 = f ( 1 ) = } = 0.5 
ஃ 3 ( yo + y4 ) = 1 ( 1 + 0.5 ) = 0.75 

y1 = f (4 ) = 1 = 0.94118 
Y2 = f ( J ) = 1 = 0.80000 
Y3 = f ( a ) = = 0.64000 


. y1 + ya + y3 = 2-38118 


dx 


ரS 


1 + x2 = 


= h [ } ( yo + y4 ) + (y1 + y2 + ys ) ] 


= 1 [ 0.75 + 2 • 38118 ) 
= 1 ( 3-13118 ) 
= 0.7828 


1 


ஆனால் - 


St 


dx 
1 + x2 


= 


tan - lx 


= tan -11- tan -10 


0 = 4-0 = 4 


4 = 0.7828 . 


328 


எண்சார் கணிதவியல் 


11.5 சிம்சனின் 3 - ஆவது விதி ( Simpson s one - third Rule ) 

பரப்பு காண் வாய்பாட்டில் n = 2 என்று பிரதியிட்டால் , yo , y1 , 
y2 என்ற மூன்று நிலைத்தூரங்கள் கிடைக்கின்றன . 

yo = f ( a ) , y1 = f (a + h) , y2 = f ( a + 2h ) 
ஆகவே , f ( x ) இன் இரண்டாம் நிலைக்கு மேற்பட்ட நிலை 
வேறுபாடுகள் யாவும் மறைகின்றன . 


a + 2 


/ f ( x ) dx = h [ 2 f(a)+ - 


A f ( a ) 


8 


1 23 22 
+ 

2 
2 
= h [ 2yo + 2 / yo + } \ e yo ] 
= h [ 2yo + 2 (y1 - yo ) + : ( y2-2y1 + yo ) ] 

yo + 4y1 + y2 

3 
இது மூன்று நிலைத் தூரங்களுக்கு சிம்சனின் விதியாகும் . இவ் 
விதியை அடுத்தடுத்த மூன்று நிலைத்தூரங்களுக்குப் பயன்படுத்தவும் . 


a + 4h 


[ x 


F( s) dx = [p ++y + z ) 


a + 2h 


a + 6h 


| f ( x ) dx = 3 [ xx+ 49 + vs ] 


a + 4h 


n ஒரு இரட்டை யெண்ணானால் , 
a + nil 

h 
f ( x) dx = 

3 
a + ( n - 2 ) 
மேற்கண்ட தொகைகள் யாவற்றையும் கூட்டுக . 
a + nh 

h 
f (x ) dx = 

3 


S 


* [cy + Y»)+4 (Ya + ys + ys + ....+ Ya- ) 


8 


+2 (ya + y4 + y6 + ... + yn - 2) 
இது சிம்சனின் விரித்தெழுதப்பட்ட , ஆவது விதியாகும் . 


எண்சார் தொகையிடல் 


329 


இவ்விதி கோடகம் சார்ந்த விதியைவிட f ( x ) இன் தொகைக்குத் 
துல்லிய மதிப்பைத் தருகிறது . ஆனால் தொகையீட்டு இடை 
வெளியை இரட்டையெண்ணிக்கையுள்ள சிறு இடைவெளிகளாகப் 
பிரிக்க முடிந்தால்தான் இவ்விதியைப் பின்பற்ற முடியும் . 


11.6 . சிம்சனின் -ஆவது விதி ( Simpson s three- eighth s Rule ) 

பரப்புகாண் வாய்பாட்டில் n = 3 என்று பிரதியிட , yo , y1 , y2 , y3 
என்ற நான்கு நிலைத்தூரங்கள் கிடைக்கின்றன . ஆகவே , 


a + 3h 


8 


+ 


9 


9 


3y0 + z (y1- Yo ) + 4 ( y2-2y1 + Yo ) 


freads=b[3%+ % 2% + 1 ( 9-3 )4% 

+ ( £ 1-27 + 9)4 % ] 
= b[ 

+ * ( % s - 3 > s + 3y ;-y ) ) 
+ [3 % + 9»v+ 9y3 +3 % ) 
ở [ Ya + 3y + 3yaby. | 


ooloo 


இது சிம்ஸனின் * ஆவது விதியாகும் . இவ்விதியை அடுத் 
தடுத்த நான்கு நிலைத் தூரங்களுக்குப் பயன்படுத்தவும் . 


a + 6h 


: / F(s) d == * [ xs+ 3x4+ 3y + v ] 


a + 3h 


& + 9h 


| r(s) de = > > [ xx + 39 + 3 % + % ] 


a + 6h 


n ஆனது 3 இன் மடங்கானால் , 


a + nh 


[ r(s) da = * [7-4 + 37 

* [va-s+ 3 Ya - 3 + 3 > x = 1 + Y 


( a + n - 3) 


330 


எண்சார் கணிதவியல் 


மேற்கண்ட தொகைகள் யாவற்றையும் கூட்டவும் . 


+ nh 


| d 

f ( x ) ds = > ( { 


-h | ( yo + yn ) +3 ( y1 + Y2 + Y4 + y5 + ... 


+ yn - 2 + yn - 1 ) +2 (y3 + y6 + 


+ Ya-s) 


இது சிம்சனின் விரித் தெழுதப்பட்ட , ஆவது விதியாகும் . 


சிறு இடைவெளிகளின் எண்ணிக்கை ஐந்தும் அதற்கு மேற் 
பட்ட ஒற்றை யெண்ணாகயிருப்பின் சிம்ஸனின் இரண்டு விதிகளையும் 
சேர்த்துப் பயன் படுத்தலாம் . முதலில் சிம்சனின் ஆவது விதியை 
ஒரு தடவைப் 

பயன்படுத்திப் பின் மீதியுள்ள இரட்டை 
யெண்ணிக்கையுள்ள இடைவெளிக்கு சிம்சனின் 1 ஆவது விதியைப் 
பயன்படுத்தலாம் . 


மாதிரி 126 

எண்சார் தொகையிட சிம்சனின் விதியை நிறுவுக , இவ் 
விதியைப் பயன்படுத்தி கீழே பட்டியல் படுத்தப்பட்ட சார்புக்கு 


6 


S > 


y dx இன் மதிப்பைக் காண்க . 


0 


1 


2 


3 . 


4 


5 


6 


y : 0 


0.45 


4.96 


25.41 


81.84 195.25 373.20 

( சென்னை 62 ஏப் . ) 


இங்கு சார்பின் 

7 மதிப்புக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன . 
ஆகவே , சிறு இடைவெளிகள் 6 ஆகும் . இது இரட்டையெண்ணா 
கையால் சிம்சனின் - ஆவது விதியை மும்முறைப் பயன்படுத்துக . 


h 
y dx = 

3 


[( yo + Y6 

) +4 ( Y1 + Yx + ys } +2 { ya + Y ?) ] 
=10 

[ ( 0+ 373-20 )+4(0.45 + 25.41 + 195-25 ) 


+2 ( 4.96 + 81-84) 


1-84)) 


எண்சார் தொகையிடல் 


331 


373-20 + 884.44 + 173.60 


4 [ 37 
= 1 (1431 

1431-24 


= 477.08 


மாதிரி 127 


ஒரு ஆற்றின் அகலம் 80 அடி . கீழே கொடுக்கப்பட்டுள்ள 
பட்டியலில் X என்பது ஆற்றின் ஒரு கரையிலிருந்து, ஆற்றின் 
குறுக்கேயுள்ள தூரத்தையும் , d என்பது அந்த இடத்தில் ஆற்றின் 
ஆழத்தையும் குறிக்கிறது . 


0 


10 


20 


30 


40 


50 


60 


70 


80 


d : 0 


4 


7 


9 


12 


15 


14 


8 


3 


ஆற்றின் குறுக்கு வெட்டுப் ( cross -section ) பரப்பைத் தோராயமாகக் 
காண்க . 

( டெல்லி 61 ) 


இங்கு ஆற்றின் அகலம் 8 சம இடைவெளிகளாகப் பிரிக்கப் 
பட்டுள்ளது . ஆகவே , சிம்சனின் ஆவது விதியை நான்கு முறை 
பயன் படுத்தவும் . 


ஆற்றின் ஆழம் d = y எனக் கொள்க . 


h = 10 அடி . 


ஆற்றின் குறுக்கு வெட்டுப் பரப்பு = 


fide assai 
= > [(vo + ys)}+ 4{ya+ vs+ vs+y»)+2{ ya+ Yx+ ys) 

] 
= " [(0+ 3)++ ( 4 + 9 + 15 + 8 ) +2 ( 7 + 12 + 14 

-14 ) ) 
- + ( 215) 


= 710 சதுர அடி . 


332 


எண்சார் கணிதவியல் 


மாதிரி 128 

எல்லை இடைவெளியை 9 நிலைத் தூரங்களால் சிறு இடைவெளி 


dx 


களாகப் பிரித்து சிம்சனின் விதியைப் பயன் படுத்தி 


1 + x 


இன் 


மதிப்பைக் காண்க . 


( ஆந்திரா எம் . எஸ்ஸி . 63 ) 


இடைவெளி ( 0 , 2 ) ஐ 9 நிலைத் தூரங்களால் பிரிப்பதால் , 8 சிறு 

2 1 
சம இடைவெளிகள் கிடைக்கும் . ஃ h = 

8 4 


ஃ x இன் மதிப்புக்கள் : 0 , 1 , 2 , 3 , 4 , 5 , , 4 , 2 . 


1 


4 


ஃ yo = 


1 

= 1 ; 
1 + 0 


y1 = 


1 
1 + 1 / 2 


1 + 1 /4-5 ; Y2 = 


=3 
. 


1 


4 


4 


4 
y3 = 

7 


; y4 


- 


2 ; Ys 


2 
g ; Y6 = 5 ;y7 = 


11 ; yg = 


2 


dx 


h 


1 + x 


3 


(Yo + Y6)+4 ( y : + Yx + vs + Y ) +2{ya+ vx +ys ] 
= "/*[ ( 1 + 1 ) +4 (* +++++ ) 

+4 (3 ++++ ] 
+[1-3 

+ 2 ( 0-6667 + 0-5000 + 0-4000 ) ) 
= 1 [1-33 ] 
= 1 [13-1843 ) 


1.3333 + 4( 0.8 + 0.5714 + 0.4444 + 0 • 3636 ) 


1.333 + 8.7176 + 3.1334 


= 1.0987 


எண்சார் தொகையிடல் 


333 


மாதிரி 129 


ஏழு நிலைத் தூரங்களைக் கொண்டு 


1 

dx 
I + 2x2 


ஐத் தோராய 


மாகக் காண்க . 


( சென்னை 68 ஏப் . ) 


நிலைத் தூரங்கள் 7. ஆகையால் சிறு சம இடைவெளிகள் 6 . 
6 மூன்றின் மடங்காகையால் சிம்சனின் ஆவது விதியை இரு 

1 
முறைப் பயன் படுத்தலாம் . இங்கு h = 


mla 


: 6 


x இன் மதிப்புக்கள் : 0 , 1 , 2 , 3 , 4 , 5 , 1 . 


2 


18 
yo = 1 , Y1 = 19 Y2 = 


9 
11 


, y3 = 3 


9 
17 : 


18 
43 


- 
ப 


y4 


. 


- Y5 


Y6 = 


+ 


1 
3 


1 


S 


dx 
1 + 2x2 


- 


ch ( vo + Y6) +3 { y +Y% + Y ¢ + Ys ) +2 { ys ) ] 
= 3 | ( 1+ 1) +3 ( 1 + # +++ ) 

-2 (3 ) ] 


+ 2 


- 


1 
16 


[1 


1.3333 + 3 ( 0.9474 + 0.8182 + 0.5294 


= 0.4186 ) + 1-333 


1 


--- 


1.333 + 8.1408 + 1.3333 

+ 


16 


[ 
= 1 [10-8074) 


= 0.6755 . 


334 


எண்சார் கணிதவியல் 


மாதிரி 130 

( x + 2 ) y = 3 என்ற வளைவுக்கும் x- அச்சு , x = 1 , x = 2 என்ற 
நிலைத்தூரங்கள் ஆகியவற்றுக்குமிடைப்பட்ட பரப்பளவை 10 நிலைத் 
தூரங்களைக் கொண்டு காண்க . 

( சென்னை 62 செப் . ) 
( x + 2 ) y = 3 


- 


3 


- 


x + 2 


2 


3 


ஆகவே , வேண்டிய பரப்பு 


y dx = 


dx . 


X + 2 


மொத்த நிலைத்தூரங்கள் = 10 . 


ஃ . மொத்த சிறு இடைவெளிகள் = 9 . 


3 
ஆகவே , சிம்சனின் ஆவது விதியைப் பயன்படுத்தவும். 

8 


இங்கு h = " 


10 11 12 
ஃ X இன் மதிப்புக்கள் 1 , 

9 9 9 


13 
9 


14 
9 


. 


15 
9 


16 
9 


17 
9 


2 . 


. 


. 


3 
y = f ( x ) = 

x + 2 


27 


ஃ yo = f (1 ) = 1 ; 


y1 = f 


-- 


y2 = f 


- 


27 
29 


28 


. 


Y3 = f 


( 9) ( ) 
(!?)- * : yx -f ( ! )- ? ; vs-r(13 )- 32 
(1 ) ( 9) ( 3 ) - 27: 


. 


9 


ys = f 


Yw = f ( 


27 
34 


ys = f 


3 


ye = f ( 2 ) - 


3 
x + 2 


dx = 


3 
8 


h 


1 


[ ( yo + Y9 ) +3 ( Y1 + Ya + y « + vs + yr + ys) 

+2 (ys + v. ] 


எண்சார் தொகையிடல் 


335 


27 27 


3. 1 
g 9 


(1 


+3 


27 27 

+ 
28 29 


+ 31 + 32 


+ 


27 27 

+ 
34 35 


+2 


9 9 

+ 
10 11 


1 
24 


[( 


1.75 + 3 ( 0.9643 + 0.9310 + 0.8710 + 0.8437 


+ 0.7941 + 0.7714 ) +2 ( 0.9000 + 0.8181 ) 


> [ 1-75 


1.7500 + 15.5265 + 3.4362 


-4362) 


= 


0.8630 . 


மாதிரி 131 

இடைவெளி ( 1 , 2 ) ஐ 5 சிறு சம இடைவெளிகளாகப் பிரித்து 


dx இன் மதிப்பைக் காண சிம்சனின் விதியைப் பயன்படுத்துக . 


X 


( டெல்லி எம் . ஏ . 66 ) 


இங்கு h = 1 / 5 . 

6 7 8 9 
ஃ X இன் மதிப்புக்கள் : 1 , 

5 5 5 5 


2 . 


y= f(x) = + 
Yo = 1 ; y = 


5 


5 
6 


. 


y2 = 7 ; 


2 


y3 = 8 


5 5 

1 
Y4 = g ; ys = 

2 
முதலில் yo , y1 , y2 , y3 ஆகிய மூன்று சிறு இடைவெளிகளுக்கு 
சிம்சனின் * ஆவது விதியைப் பயன்படுத்திப் பின்னர் , y3, y4 , y5 
ஆகிய இரண்டு இடைவெளிகளுக்கு சிம்சனின் + ஆவது விதியைப் 
பயன்படுத்துக . 


* 1- / * =gs[cvx +y )+3 (9x + y ) ] 


1 


336 


எண்சார் கணிதவியல் 


3. [(1+ : ) + 3 ( 3 + ) ] 


3 


1.6250 + 4.6428 


40 


0.47006 


8/5 


4-j + - +( n+ v =4w | 

- + -jj + ] 
- 1 (0-6250 + 0.5000 + 2-2 


11 


0 + 2-2222 ) 


= 0.2232 . 


I 


- / * 


= I + I , 


= 0.47006 + 0.2232 
= 0.6932 


மாதிரி 132 

தோராயமாகத் தொகை காண * ஆவது விதியை நிரூபிக்க. 


6 


அதன் மூலம் 


ex 

dx இன் மதிப்பைத் தோராயமாகப் பெறுக . 
1 + x 


0 


( சென்னை 68 செப். ) 


h = 1 எனக் கொள்க . 


ஆகவே , X இன் மதிப்புக்கள் : 0 , 1 , 2 , 3 , 4 , 5 , 6 . 


eo 


yo 


1 


1 + 0 = 


y1 = > 


= 1.35914 ; 


ye = 3 


= 2.46302 


e 


3 
Ys = 

4 


= 5.0214 ; 


5= 10-9196 


e5 


es 


Y5 = 5 = 24-7322 ; 


ys = 7 


= 57-6327 


எண்சார் தொகையிடல் 


337 


6 சிறு இடைவெளிகளிருப்பதால் , * ஆவது விதியைப் பயன் 
படுத்துக . 


6 


. 


i ** = 3h [ ( Yo + Ys)+3(Yx + ya+ Yx +y»)+2ys) ] 

( 


- . 


3 
8 


( 1 + 57.6327 ) +3 ( 1.35914 + 2.46302 


+ 10-9196 + 24.7322 ) +2 ( 5.0214 ) 


3 


[ 


58.63270 + 118.42188 + 10.04280 


8 


280 ) 


= 70.16152 . 


11.7 வெடில் - இன் விதி ( Weddle s Rule ) 

பரப்பு காண் வாய்பாட்டில் n = 6 என்று பிரதியிட , f ( x ) இன் 
ஆறாவது நிலை வேறுபாடுகளுக்கு மேற்பட்ட நிலை வேறுபாடுகள் 
மறைகின்றன . 


a + h 


(S 


f( x ) dx = h | 6yo + 18 Ay + 2 / { \ eyo + 24 13 yo 


= A A 


8 


+ 


102 yo + 


123 33 

42 

Дf yo 
10 
41 42 

1 
இதில் கடைசி உறுப்பாகிய 

140 A yo ஐ 

Ayo Ayo 
140 

140 
1 
என்று எழுதி , h Ayo ஐ மிகவும் சிறியதாக யிருப்பதால் புறக் 

140 
கணித்து விட்டால் , வலப்பக்கத்தை மிக எளிதாகச் சுருக்க 
முடிகிறது . ஆகவே , 
a + 6h 

123 
f ( x ) dx = h | 6yo + 18/ yo + 27 / 2y0 + 24 / iyo + A4yo 

10 


8 


33 

42 
+ Asy + A 

140 
41 

11 
= 3h 2y0 + 6Ayo+ 9Ayo+ 82 ° yo + 

A5y 
// +yo - H 
10 

10 

1 
+ 

26y 
10 


எ -22 


338 


எண்சார் கணிதவியல் 


ஆனால் , A yo = y1 - Yo 

Aey = y2-2y1 + yo 
Ayo = ys - 3y2 + 3y1 - yo 
A4yo = y4-4y3 + 6y2-4y1 + yo 
Ayo = ys - 5y4 + 10ys - 10y2 + 5y1 - yo 

A °yo = y6-6y5 + 15y4-20y3 + 15y2-6y1 + y 
day0 + Ayo+ [5A°y = 15 ( 412y + 11 Ay + A ° y ) 

= }( y6 + 5y5 + y4-74y3 + 151y2-115y1 + 31y ) 


41 


11 


1 


1 


a + 6h 


* 


| f ( x ) dx = 3b | 2y0 + 6 (Y1- Y() + 9 ( y2-2y1 + Yo ) 


e 


= 3h 


1 
+8 ( ys - 3y2 + 3y1 - y ) + ( y6 + 5y5 + y4-74ys 

10 

+ 151ys- 115y: +31y )] 
> [~3% + 12yz_15 % +8% + <% + 5y 

+Y4-74ys+ 151y; -115 /1+ 31y ] 
( -30y + 120y1-150y2 + 80ys + y6 + 5y5 

+ y4-74y8 + 151y2-115y1 + 31yo 
Yo + 5y1 + y2 + 6ys + y4 + 5y5 + Y6 


3h 
10 


3h 
10 


அதாவது , 


a + 6h 


| f x 

( s ) dx = % [(3 + 36)+5(Ya + Ys)+(ya + Yx)+ 6y; 


a 


இதுதான் ஆறு சிறு சம இடைவெளிகளுக்குரிய வெடில் -இன் 
விதியாகும் . கொடுக்கப்பட்டுள்ள தொகையீட்டு இடைவெளி 12 , 
18 , 24 , ......... சிறு சம இடைவெளிகளாக்கப்பட்டால் , இவ்விதியை 
அடுத்தடுத்துள்ள 6 சம இடைவெளிகளுக்குப் பயன்படுத்திக் 


எண்சார் தொகையிடல் 


339 


கிடைக்கும் தொகைகளைக்கூட்டினால் கொடுக்கப்பட்டுள்ள தொகைச் 
சார்பின் தொகை கிடைக்கும் . இவ்விதியைப் பயன்படுத்திக் 
கிடைக்கப் பெறும் தொகை சிம்சனின் ஆவது விதியின் மூலம் 
கிடைக்கும் தொகையைவிடத் துல்லியமாக யிருக்கும் . ஆனால் இவ் 
விதியைப் பயன்படுத்த குறைந்தது ஏழு சார்பலன்களாவது 
கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் . 


மாதிரி 133 


எண்சார் தொகை காண வெடில் - இன் விதியை நிறுவுக . அதன் 


7 


மூலம் கீழே பட்டியல் படுத்தப்பட்டுள்ள சார்புக்கு , | y dx 


ன் 


மதிப்பைக் காண்க . 


1 


2 


3 


4 


5 


6 


7 


y : 


3.95 


4.07 


4.18 


4.30 


4.42 


4.54 


4.67 


( சென்னை 62 செப் ) 


இங்கு h = 1 . 


y dx = 


- 


16 ((y1 + yr ) +5( y2 + Y6) + (Y3 + ys )+ 6y4 
= 3 ( 3.95 + 4-67) +5(4-07 + 4-54) + ( 4-18 + 4-42) 

+6(4-30)] 
- + [ 550 +41:43 + 60 +23 ) 


= 25.821 


. 


- 


மாதிரி 134 


| 


N1 + x 4 dx இன் மதிப்பைத் தோராயமாகக் காண்க . 


( சென்னை 68 செப் . ) 


340 


எண்சார் கணிதவியல் 


இடைவெளி ( -3 , 3 ) ஐ 1 அலகு சம இடைவெளியுள்ள 6 சிறு 
இடைவெளிகளாகப் பிரிக்கவும் . கீழ்க்கண்ட பட்டியல் கிடைக் 
கிறது . 


X : 


-3 


-2 


-1 0 


1 


2 


3 


y : 


9.0554 


4.1231 


1.4142 1 


1.4142 4.1231 9.0554 


h = 1 . 


3 


/ 


3h 
V1 + x4 dx = 


( y - 3 + y3 ) +5( y - 2 + y2 ) + ( y - 1 + y1 ) + 6yo ) 


3 


( 9.0554 + 9.0554 ) +5 ( 4-1231 + 4-1231 ) 


10 


- 

) +6 | 


+ ( 1.4142 + 1.4142 ) +6 


3 


18.1108 + 4-2310 + 2-8284 + 6 


= 20.45106 . 


11.8 . 


கிரிகோரியின் வாய்பாடு ( Gregory s formula ) 


ID 


D என்பது வகையீட்டுச் செயலி என்றால் e = 1 + / என்று 
நாமறிவோம் . 


ஃ D = + log , ( 1 + A ) 


• 1 


-1 


h 


- 


மேலும் D என்பது தொகையீட்டுச் செயலியாகும் . 
ஆகவே , D 

loge ( I + A ) 
x 
dx D f ( x ) = 

A 


D 


* / * re)ls=[ P ] 


7 + nh 
loge ( 1 + A ) 


a * 
[ 15 + 2 ) - log, ( 


f ( a ) 


= h 


] 


எண்சார் தொகையிடல் 


341 


QuQurys , yo = f ( a ), yı = f ( a + h ), yz = f ( a + h ) .......... , 
Yn = f ( a + nh ) 6T607 OSTGLITOU , 
atah 

yn 

yo 
f ( x ) dx = h 

loge ( 1 + A ) logo ( 1 + A ) 


, E : .E = I - V 

1 
going E 


1 


1 


- loge ( 1-5 ) 


:. loge ( 1 + A ) = log ,E = logo 1-7 

: 1 
loge ( 1 + 1 ) = loge 

( 1-7 ) 


1 


atah 


& 


+ 


1 


:S f(x)dx = 1 (105.68) -log. + 03] 
* loge (1 + A )= A -44-4 
1 ) 

( 0-4 

4-4-4 +... 
$ { 1- (4-4-4 -...)] 
- 1+ (9-4 + 42 -...) 
(4-4 + 4 

-... ) + ...] 
- [1+ 40-2A + A - 1204 


8 


S 


+ 


+ 


3 
160 


1 
இதுபோல் , 

loge ( 1-5 ) 


V3 


3 


19 
720 


-... 

] 


160 


342 


எண்சார் கணிதவியல் 


atoh 


a 


: S* 
s f (x ) dx = h [[ + ( 1-10-15-50-1207 
-To bem ...)s.- (1+ - 100 + 2440 

720 A++ 180 16 –...)yo ] 
= b [ ( x- * xo ) - (yo + yo) - ( 18 - AY ) 
( v=x + 4980) - 720(1244–487 ) 

- 180 (+*% + 4440)-- 
49 Eva - Yo = 1 Bºyo hayo 


1 
24 


Er + iyo 


yo 


. 


(E " + 1-1) yo 

) 


En + 1-1 

yo 
E - 1 
= ( E " + E1-1 + ... + E + E + 1 ) yo 
= yo + Eyo + Eº yo + ... + Eº yo 
= (yo + ya + ya + ... + yn ) 


anh 


1 


2 


a 


ſ f (x) dx = h[ ( yo+ vi+ yz .-- + yo ya +y 
- Te ( 1xa -sya)- ( D+ya + sºy ) – 70 (veya –4 % ) 

( v + ya + 4 * ) --- 
= h [ (xo+ ya )+(x2+ xa+...+Y- )- ( 18-07 ) 

- (v % + * yo 

) – 70 ( vºya– ) 
- IŠĪ ( vaya + A+40) --- ] 


3 
160 


எண்சார் தொகையிடல் 


343 


במ 


ஆனால் 7 " yx = { \ " yk- m 

ஃ Tyx = Zyn - 1 ; Veyn = / ? yn - 2 ; 73yn = Ayx - s ; 


a + nh 

f ( x) dx = h 


8 


= h ( ) (x + xx) +(x + ya +.....+ ya-r) 

- 1 ( aya-1-2v )--1 ( ae % a3 + 4 % ) 
-18 (As.5 ~2 * ) - 13 (a-ya-4+ Av ) -... ) 


இவ்வாய்பாடு கிரிகோரியின் எண்சார் தொகை வாய்பாடாகும் . 
மாதிரி 135 


30 


dx 


கிரிகோரியின் 


வாய்பாட்டைப் 


பயன்படுத்தி 


டுத்தி - 


இன் 


25 


மதிப்பைக் காண்க . 

h = 1 எனக் கொண்டு இடைவெளி ( 25 , 30 ) ஐ 5 சிறு சம 
இடைவெளிகளாகப் பிரிக்கவும் . 

1 எனக் கொண்டு , y இன் மதிப்புக்களைக் கீழ்க்கண்டவாறு 


X ) 


பட்டியல் படுத்தவும் . 
25 26 27 28 29 

30 
0.04000 0-03846 0-03704 0.3571 0.03448 0.03333 
இப்பொழுது இப்பட்டியலுக்கு வேறுபாட்டுப் பட்டியல் 
அமைக்கவும் . 


y : 


X 


y 


Ay 


A2y 


Дзу 


/ 4y 


25 


0.04000 


-0.00154 


26 


0.03846 


0.00012 


-0.00142 


-0.00003 


27 


0.03704 


0.00009 


0.00001 


0.00133 


0.00001 


28 


0.03571 


0.00010 


-0.00003 


-0.00123 


-0.00002 


29 


0.03448 


0.00008 


- 0.00115 


30 


0.03333 


344 


எண்சார் கணிதவியல் 


கிரிகோரியின் வாய்பாட்டைப் பயன்படுத்துக . 


30 


= - [z ( ra +3 « ) + (7e+%a + ve +72) 

- 1 ( aya - ays) - 2 ( Aye + a *ve) 

123 (Ayer - A*ys) - 3 (A+yse+ A +ve) ......) 
= 1[2 (0.04000-+0-33333 )+ (0-03846 + 0-03704 

+0.03571 + 0-03448) – 1 ( - 0.00115 + 0-00154) 
- -(0-00008 + 0-012 ) - 12( -0-00002 + 0.00003 ) 

( 004 ) 
-2 ( 0.07333 ) + (0.14569) - 1 (0.00039 ) 

-1 (0-00020) – 12 (0-00001 ) 13 (-0-00007) 


3 


-0.00003-0.00004 


160 


0.0366667 + 0.14559-0-0000325-0.0000083 

0.0000002 + 0.0000001 
= 0.1823158 . 


11.9 யூலர் -மக்லாரின் வாய்பாடு ( Euler - Maclaurin formula ) 

கொடுக்கப்பட்டுள்ள தொகைச் சார்பினை f ( x ) எனக் கொள்க . 
f ( x ) ஐ முதல் நிலை வேறுபாடாகக் கொண்ட F ( x ) என்ற மற்றொரு 
சார்பினைக் கருதுக . 

அதாவது , 1 F (x ) = f ( x) . 
ஃ f ( 0) + f ( 1 ) + f ( 2 ) + ...... + f ( n - 1 ) = AF ( 0 ) + AF ( 1 ) + AF ( 2 ) 

+ ....... + AF ( n - 1 ) 
= [ F ( 1 ) -F ( 0 ) ] + [ F ( 2 ) -F ( 1 ) ] + [ F ( 3 ) - F (2 )] 

+ ...... + [ F ( n ) -F ( n - 1 ) ] 
F ( n ) - F (0) 

( 1 ) 


எண்சார் தொகையிடல் 


345 


இப்பொழுது , h = 1 எனக் கொண்டால் , 

A = ehd - l = en - 1 
A - 1 = (eD - 1) -1 

D4 
4 ! 


그 


+ 


+ 


+ 


-(0+ 24 + BA 

+ ......) 
= D * ( 1 + + DE 
+ .....) 
=D="[1 +( + 24+ m +...)? 

-...) +... ] 
D- 

...] 


+ 


D6 


+ + 
6 24 

D2 D3 
+ + 

+ 

6 24 
Ꭰ , ᎠᎴ 

D4 

2 12 720 30240 
quouirysi, AF ( x ) = f ( x ) 
:: F (x ) = A -1f (x ) 

D % Dº 

D6 
+ 

+ 
2 12 720 30240 


f 


= D - 4f ( x) --- ( x) + 13D f ( x) – 120 Dº f(x) 

f ( x ) –..... 
- Sf(x)={{(x)+ F " (x ) 720 $ " ( * ) 


1 
+ 

Dº f ( x ) 
30240 


1 
+ 

30240 


f (x ) - ...... 


: S f(x)dx = F (x)+ < ?(x) - Tef ( ) 


1 
+ 

720 


f "! (x ) 


1 
30240 


f ( x ) + ......... 


S f (x) dx = [F(x) + f(x)-J ( x) 

+220 " (*) – 30240f"(x)+ 


... ] 


346 


எண்சார் கணிதவியல் 


+ 


= [ F ( a ) --F (0)]+ [r (s) f (0) ] 
H [ F ° ( n ) - [ ( 0) ) + z [F"" (a)- [ (0 ) 

-50245 ) 

| f ° ( n ) -f" (0) + ........ 


F ( n ) -- F ( 0) க்குச் சமன்பாடு ( 1 ) இலிருந்து பிரதியிடவும் . 


+ 


* ff(x) dx =f(0)+f(1)+f(2) +........+ f ( n - 1 ) 
: £ 

9 [F(n) -r(0 ) - 1 [ r ( a ) -f" ( 0 ) ] 
+720 [r " ( n ) - " (0 ) [ -30240 ]f" ( n ) -17 ( 3 ) 

0 ) 
= 1 [ r(0) +f (a)] + [ F ( 1 ) + f ( 2 ) + + f(n- 1)) 

- [ r ( n )_r(0) + 720 [F" ) 
- 30240 [ r " ( n ) -t "(0)) 


+ 


+ 


f ( n ) -f ( 0 ) 


இது யூலர்.மக்லாரின் தொகை வாய்பாட்டின் ஒரு வடிவமாகும் . 
தொகையீட்டு இடைவெளியை ( a , a + nh ) என்று எடுத்துக் 
கொண்டால் இவ்வாய்பாட்டின் பொது வடிவம் கிடைக்கிறது . 
அதாவது , 


atnh 


8 


- f( x) dx = }[f(0)+f(a)]+ [ F ( 1 ) +F(2) -...+f (n- 1)] 
A [ r(1) f (0)]+ [ " ( 0 ) 

30245[1" ( a ) -r " (0 ) )... 


f ( n ) - f ( 0 ) 


யூலர்.மக்லாரின் வாய்பாட்டின் மூலம் பெறப்படும் தொகையின் 
மதிப்பு துல்லியத்தை மிகவும் நெருங்கியதாகயிருக்கும் . தொடர் 


எண்சார் தொகையிடல் 


347 


களின் கூட்டுத் தொகைகளைக் காண இவ்வாய்பாடு மிகவும் பயன் 
படுகிறது . 


மாதிரி 136 
ஒரு சார்பின் எண்சார் தொகை காண யூலர்.மக்லாரின் வாய் 

105 dx 
பாட்டை நிறுவுக . அதன் மூலம் / இன் மதிப்பை ஏழு 


100 


X 


தசம இடங்களுக்குத் திருத்தமாகக் காண்க . 

( சென்னை 64 ஏப் . ) 
1 
இங்கு f ( x ) = ; h = 1 எனக் கொள்க . 

X 
f ( 100 ) = 0.01000000 
f ( 101 ) = 0.00990099 
f ( 102 ) = 0-00980392 
f ( 103 ) = 0.00970874 
f ( 104 ) = 0.00961539 
f ( 105 ) = 0.00952381 
-1 

-6 
மேலும் , f ( x ) = 

; 


F ; f 


( x ) = 


ஃ . f ( 100 ) = 


-- 


1 

= -0.0001 
1002 

1 
1052 

= -0-0000907 


f ( 105 ) = 


- 


யூலர்.மக்லாரின் வாய்பாட்டின்படி , 


105 

dx 


100 


* -5[ ) 

f(100)+f(105)] +[f(101 )-f( 102 )+7( 103) 

+f (104 )] - 1 [f" ( 105 ) -r (100)) + ... 
= (0.0 
0-01 + 0-00952381] +[ 0.03902904 ) 

-1 [ -0-0000907 +0.0001 )+...... 


NE 


- 


= 0-0097619 + 0.03902904-0.000000775 
= 0.048790175 
= 0.0487902 ( ஏழு தசம இடங்களுக்கு ) 


348 


எண்சார் கணிதவியல் 


17.10 . நியூட்டன் - கோட்ஸ் வாய்பாடு ( Newton - Cotes formula ) 

x = X0 , X1 , X2 , ........... , X2 என்ற மதிப்புக்களுக்குரிய சார்பலன் 
களால் பட்டியல் படுத்தப்பட்ட சார்பு f ( x ) ஐக் கருதுக . f ( x ) 
என்பது ( n + 1 ) க்கு குறைவானபடி பெற்ற ஒரு பல்லுறுப்புக் கோவை 
யானால் , இலக்ராஞ்சியின் இடைச் செருகல் வாய்பாட்டைப் பயன் 
படுத்தி f ( x ) இன் அமைப்பைக் காணலாம் . அதாவது , 


f (x ) 


f ( x ) 


( x - x1 ) ( x- x2)........ (x - xn) 
( xo - x1 ) ( xo - xg)...... ( x ) -xx) 
( x - x ) ( x - x2 ) ......... ( x - x . ) 
( x - x ) (x1 - xg)..... (x1 - xx) 


f (x1 ) 


++ 


... 


+ 


( x - x ) ( x - x ) ......... ( x - xx - 1 ) 

f (xn ) 
( xn - Xo ( xn - x ) ..... (xn - xx - 1) 
( x - xo) (x - x1 ) ...... ( x - xp -1) ( x - xr + 1) ... ( x - xn) 

f ( xp ) 
( xr - xo) (xp - x] ) ... (xp - x -- 1) (xx - xr + 1)... (xx - xn) 


n 


r 


இப்பொழுது , x ) , x ] , xg , ....., xn என்ற X இன் மதிப்புக்கள் h 
என்ற சம இடைவெளியில் இருப்பதாகக் கொள்க . 
h = ( x1 - x ) = ( xg - x ) = ... = (xx --xx - 1 ) = ( xr + 1 - xx ) = ...... 

= ( xx - xn - 1 ) 
ஃ xr - xo = rh , 

xp - x1 = (r - 1 ) h , 
xx - xp = {r - 2 ) h , 


X - X0 
இப்பொழுது u = என்று மாற்றுக . 

h 


ஃ x 

X - Xo = u h , 
ஃ x - x1 = ( u - 1 ) h , 

x - xg = ( u - 2 ) h , 


uh- ( 1-1 ) h ... ( u - r - 15h- ( u - r + 1 ) ... ( u - n ) h 
ஃ f ( x ) = 2 
r = l rh ( r - 1 ) h ... (1 ) h ( -1) h ( -2 h ) ... (r - n ) h . 

xf ( xy ) 


எண்சார் தொகையிடல் 


349 


n 
Σ 
r = 0 


u ( u - 1 ) ... ( u - r + 1 ) ( u - r - 1 ) ... ( u - n ) 
r ( r - 1 ) ....1 - ( -1) ( - 2) ....[ - ( n - r ] ] - 

xf ( xy ) 
u ( u - 1)( u - 2 ) ... ( u - r + 1 )( u - r )(u - r - 1 ... ( u - n ) 
r ! ( - 1 ) n - r • ( n - r ) ! ( u - r ) 

Xf ( x ) 
u ( 1-1 ) ( u - 2 ) ... ( uẩn ) 

f ( xy ) 
( u - r ) 


r = 0 


n 
= 1 


( -1 ) " - " 
r - o r ! (n - r) ! 


இங்கு x - x = uh 


: dx = h du . 


xn ) 


n 
Σ 


ff (x) dx 


ஃ 


( -1 ) ^ - ^ u ( u - 1 ) ( u - 2 )...(uần) 
or ! ( n - r)! 

( u - r ) 


. 


- 


X0 


Xf (xr ) h du 


1 வா 


n 


n 
Σ 


( h ( -1) " 
r ! ( n - r ) 


u( u - 1 ) ( u - 2) ...(uẩn) 

• du 


r = 0 


u - r 


X • f ( xy ) 


h ( -1 ) r - r 


u (u - 1 ) (u - 2 ) ... (u - n) . du = H , எனக் 


இப்போது , r! ( n - 1) ! - 


u - r 


கொள்க : 


afis) da 
f f ( s ) dx = 2 Hr f ( x ) =Hpf( xs)+ Hqf (x ) + ...+ H_f (x2) 


n 
r = 0 


X0 


இது நியூட்டன்- கோட்ஸ் எண்சார் தொகை வாய்பாடு என 
வழங்கப்படுகிறது . இவ்வாய்பாட்டில் n = 1 , 2 , 3 , 6 , ... எனப் பிரதி 
யிட்டுச் சுருக்கினால் முறையே கோடகம் சார்ந்த விதி , சிம்சனின் 
1 ஆவது விதி....சிம்சனின் * ஆவது விதி , வெடில் - இன் விதி , ..... 
ஆகியவை கிடைக்கும் . எடுத்துக் காட்டாக , n = 1 எனக்கொள்க . 

ஃ . r = 0 , 1 ஆகும் . 
X1 

1 
f dx = 2 

Hif 
r = 0 
X0 


350 


6T PÓTFITT 56001999 160 


இங்கு Ho = 


u ( u - 1 ) 


du 


h 


u 


2 


0 


--h ( ) 


h 
2 


Hi = 1 


u ( u - 1 ) 

du 
u - 1 


- " 

(en ) 


1 


= h 


0 


h 
2 


f (x0) + 2 f ( x1 ) 

믈 


MO 


-S*f(x)dx = f (o) te 

[ f(x )+{ x;)] 
- [ yo + ya 

] 


h 
2 


இது போன்று , 


X 1 


Srce 

) dx = [v1+Ya] 
from t-${*+ ] 

SFC) dx = [ v +-+y ] 


Xn - 1 


எண்சார் தொகையிடல் 


351 


எல்லாவற்றையும் கூட்டுக . 
xn 
f ( x ) dx = 


X0 


2 | Yo+ 2y1+ 2ya +.......+ 2ya- 1+ Ya ] 
= > [ cro+ ys)+(91+2 +...... 

Ya- ))) 


இப்பொழுது n = 2 எனக் கொள்வோம் . 

ஃ r = 0,1,2 ஆகும் . 


: 


f ( x ) dx = H . f ( x ) + Hi f ( x ) + Hz f ( xy ) 


) 


X0 | 


2 


இப்பொழுது , HE 


h ( -1) 2 
r ! (2 - r ) ! 


/s 


u (4-1) ( u - 2 ) 

du 


u - r 


2 


h 
2 ! 


u (4-1) ( u - 2) 

du 


ஃ . H. = 


--/|( ue- 3u + 2 ) du 

:) 


h 
2 


3u2 


-- 


( 


us 
3 


- 


3 + 2u 


-- 


1.--- / --24 
-- | ( u? - 2u ) du 


பு 


2 


-h 


uz 


3 


0 


11 


4h 
3 


352 


எண்சார் கணிதவியல் 


0 


2 


( ue - u) du 


154-2 | la-1( 2 a 
= " / 


-- 
- } 

J °rsy ds- + f ( s ) + + ( % ) + + r ( s ) 


h 


ந 


[ yo + 4y1 + ya ] 


இதுபோன்று , 


h 


f ( x ) dx = 3 [y2 + 4ys + Y4] 


X4 


/* 
| r (s) de = > tv:+ 4 + 73 


X6 


X4 


.... 


n ஒரு இரட்டையெண்ணானால் , 
xn 

hh 
: [ yn- 2 + 4yx- 1 + ya ] 

3 
xn - 2 
எல்லாவற்றையும் கூட்டுக . 
Xn 

h 
( ) 

3 
X0 


+2( y2 + 34 +...... + Ya-s) | 


இது சிம்சனின் ! ஆவது விதியாகும் . 


எண்சார் தொகையிடல் 


353 


இதுபோன்று மற்ற விதிகளையும் பெறலாம் . 
இவ்வாய்பாட்டைப் பயன்படுத்தி கணக்குகளைச் செய்ய உதவியாக 
யிருக்கும் பொருட்டு n , h ஆகியவற்றின் சில மதிப்புக்களுக்குரிய 
H- இன் மதிப்புக்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . 

H , இன் சூத்திரத்திலிருந்து H , = Hn- r என்பதைக் காணலாம் . 
( i ) n = 1 ; h = 1 : H. = H1 = z 
( ii) n = 2 ; h = } : Ho = Hz = 1 ; H1 = ? 
(iii) n = 3 ; h = 1 : Ho = Hg = 1 ; H1 = H , = ; 
(iv ) n = 4 ; h = 1 : H , = H = "7 ; H1 = Hg = 1 ; ; He = ? 
( v ) n = 5 ; h = ! : Hq = H ; = s ; H1 = H4 = ; ; H2 = Hg = f 
( vi ) n = 6 ; h = ! : H , = Hs = + ; H1 = H ; = * ; H , = Hq = r ? T ; 

Hy = 3 
எப்போதும் Ho + H1 + H2 + ...... + Ha = nh ஆகியிருக்க வேண்டு 
மென்பதைக் கவனிக்கவும் . 


மாதிரி 137 

நியூட்டன் - கோட்ஸ் இன் தொகை வாய்பாட்டை நிரூபிக்க 
வும் . இவ்வாய்பாட்டின் மூலம் தொகை இடைவெளியை 8 சம பாகங் 


1 


களாகப் பிரித்து 


§ 


dx 

இன் மதிப்பை எட்டு தசம இடங் 
1 + x 


0 


களுக்குக் காண்க . 


( சென்னை 60 ஏப் . , 64 செப் . ) 


இங்கு n = 8 ; 


ஃ h = !; f ( x) 


1 
1 + x 


X : 


கீழ்க்காணும் பட்டியலை அமைக்கவும் . 

0 ! : * * * * * 1 
f ( x) : 1 * * * * * * * 
நியூட்டன் - கோட்ஸ் வாய்பாட்டிலிருந்து , 


dx 
1 + x 


H. f (x ) + Hi f ( x ] ) + Hq f ( x2 ) + ...... + Hg f (xs ) 


8 . 


4 


= H0 + H + H , + 


8 
11 


He + H + $ H; + Hs 


8 

4 
13 

8 
+ H , + -H 
15 


H 


எ -23 


- 


354 


எண்சார் கணிதவியல் 


இப்பொழுது , H. = Hg ; H1 = Hz ; He = H ; ; ......... 


/ * = ( x +b)=6 +( $+* )®s + ( +1 ) + 


8 8 

+ 
11 13 
192 2 
H : + 5H 

HA 
143 

3 


192 


- 


3 

Hs + 
2 


48 
35 


H + 


135H1 + 


இப்பொழுது , 


8 


u ( u - 1 ) (1-2 ) ...... ( u - 8 ) 


H 


( - 1)8 
r ! ( 8 - r ) ! 


s 


du . 


. 


u - r 


r = 0 , 1 , 2 , 3 , 4 ஆகிய மதிப்புக்களுக்கு இத்தொகைகளைக் 
கணக்கிட்டால் , 
989 

2944 
H. = 

; Hi 

; 
28350 

14175 
-464 

5248 
H2 = 
14175 

14175 ; 
-454 
HA 

2835 . 


- 


dx 
1 + x 


3 


3 
228350 


23336 ) + 133 ( 1291 )+43 ( 154) 

+ 1 # ( 14113 )+7 ( 245 ) 


+ 


= 0.69314721 


மைய 


11.11 ஸ்டெர்லிங் - இன் 

வேறுபாட்டுப் பரப்பு காண் 
வாய்பாடு ( Stirling s central difference quadrature formula ) 
ஸ்டெர்லிங்.இன் இடைச்செருகல் வாய்பாட்டைக் கருதுக . 
f ( x ) = f ( a + hu ) = F ( u ) = F ( 0 ) + u . 

AF ( -1 ) + AF ( 0 ) 

3 
12 
+ A ° F ( - 1 ) +1( u - 1 ) A3F ( -2) + X3F ( -1 ) 
2 ! 3 ! 

2 
u2 ( u ? - 12 ) 

A4F ( -2) + ....... 
( a - h , a + h ) இடைவெளியில் f ( x ) ஐத் தொகையிடவும் . 


+ 


எண்சார் தொகையிடல் 


355 


11 


1 


Xa 

a - h - a 
x = a - h 6060 , u = 

h 

h 

ath - a 
x = a Fh ஆனால் , u = 

= 1 

-1 . 

h 
dx = h du . 


ath 


1 


S 


f ( x) dx = 


F ( u ) h du . 


a-h 


+ 


--] [ (9)+ u. AF(= 9+ AF (0 + * 4 ° F ( -1 ) 
to ay ! 4°F ( -2) 7AF ( -1)+4*(28–1) 

A4F( –21+ ... 

] du 
= h ſu F (0)+ " .4F ( -1)+4F(0)+ %* 2 ° F ( -1 ) 

+3+ ( - ) 4 °F (-2) 70 °F (-1) 

++ ( 599) A4F ( -2)+ ............ 1 
=b[2F (0)+ { 4°F( -1)+z4 ( -15) +F (-2)+........] 
= b[ 2F (0)+ °8 ( -1)-60 ° F ( -2 ) + . 
–2 [ r (0)+ 54°F ( -1)-TEO 5 ° F (-2)+....... 1 


A4 F (-2) + .... 


.....] 


இப்பொழுது தொகையிடைவெளியை ஒரு அலகு ( = h ) அதிகப் 
படுத்தவும் . 


a -t - 2h 


5 *(x)dx = 2h [ F ( 1 ) + 50 ° F (0)-Tko 40P (-1)+...] 


இதுபோன்று , 


atuh 


f(x)dx = 2 [ F ( 3 ) + _ • P (2) -180 *F(1)+... 

] 


a + 2h 


356 


எண்சார் கணிதவியல் 


a + 6h 


| f(x) dx = 2 % [ r (5) + 4 * F (4)-1}d a < F ( 3 ) + ... 

.....) 


a + 4h 


n இரட்டையெண்ணானால் , 


a + nh 


a + ( n -2}n 


| f( x) dx = 2h [ F (n-1)+ A* F( 1-2) 

-130A 


AF( n - 3) + ...... 


) 


மேற்கண்ட யாவற்றையும் கூட்டினால் ஸ்டெர்லிங் - இன் தொகை 
வாய்பாடு கிடைக்கிறது . 


a + nil 


+ F ( n - 1 ) 


8 


| f ( x ) dx = 2h | F ( 1 ) + F ( 3 ) + F ( 5 ) + 

[ + - 
+1{ *F(0)+ A°F(2)+...+A * F( a- 2 ) 
A*F ( -1)+ 2* F(1)+ ...A+ F ( n - 3 ) 

} 


1 


130 { 4* F( 


+ .. 


n ஒரு 

இரட்டையெண்ணானால் மட்டுமே ஸ்டெர்லிங் 
வாய்பாட்டைப் பயன்படுத்த முடியும் . அதுமட்டுமன்று ; இவ் 
வாய்பாட்டைப் பயன்படுத்துவதற்கு , தொகையிடைவெளியின் 
எல்லைகட்குப் புறம்பான சார்பலன்களும் தேவைப்படுகின்றன . 


11.12 பெஸ்ஸல் - இன் மைய வேறுபாட்டுப் பரப்புகாண் வாய்பாடு 

( Bessel s central difference quadrature formula ) 
பெஸ்ஸல் - இன் இடைச் செருகல் வாய்பாட்டைக் கருதுக . 


if ( x ) = f ( a + hu ) = F (u)=F(0) " (12+ ( u- A ) AF ( 0 ) 

u (u - 1) AF ( -1) + A2 F (0 ) 


+ 


21 


2 


எண்சார் தொகையிடல் 


357 


+ 


13 F ( -1 ) 


=(+-) )( 4-1) 

-1 * 


3 ! 


+ 


u ( 12-1 )( u - 2 ) AF( -2) + A * F ( -1) + ... 

..... 


u = v + } என்று பிரதியிடுக . 


F ( 0) + F (1) + v AF ( 0 ) 


+ 


2 ! 


+ 


13 F ( -1 ) 


( 
(v+3)( x- ) ) = F(=1}+ATO 
( - +) { } - 
( v + z ) ( v - 3 ) ( v + z ) ( 1-3 ) 

A *F ( -2 )+ AF( -1) + 
FO +FI + v AF(0+ - 14).A °F { -1 } + A °F (0) 


+ 


+ . 


v ( v2 -1/4 ) A $ F ( -1 ) 


+ 


6 


+ 


( v2 - 1/4 ) ( v2 - 9/4 ) . A4F ( -2 ) + / 4F ( -1 ) 
24 

2 
+ ..... 


இப்பொழுது f ( x ) ஐ x = a முதல் x = a + h வரை தொகையிடவும் . 
அதாவது , F ( v + 1 / 2 ) ஐ v = -1/2 முதல் v = 1/2 வரை தொகை 
யிடவும் . 


1/2 


| f ( x ) dx = 


s 


F 


(v+z) - 


- hdy 


-1/2 


358 


எண்சார் கணிதவியல் 


F (0 ) + F (1) ++ AF ( 0 ) 


= h 


-1/2 


+ 


+ ... 


sa ......... 


ngſ " [p 0 ( 

+ ? (1-4 )4° F( -1] +4 °F(0) 
+ 6 + (12-16 ) 4 ° F ( -1) 
+ (10-1 )(-+- ?) 4*F(-2)# *F(-1) 

- ] av 
= h [ v . F. (0)4F (1)+AFCO) 

+1 ( ) 4°F (= 1} + 4° F (0) 
+ * + ) 4° F ( -1 

) 
+31 ( 19- ) ° 

. 
-- [F (04F(1) TE SPF ( +1)+ 4° F(0) 

A +F( -2)74°F ( -1 )+.....] 
S ** (*)dx=i[P( )}F(2) °F (0)+4°F( ) 


5v3 , 9v A4 F ( -2 ) +44 F ( -1) 

2 


+ 


239 


+720 


+ ... 

-1/2 
11 
இதேபோல் , 
ath 

11 A4F ( -- 1) + A * F ( 0 ) 
+ 

+ 
720 

2 


...] 


A° F( -1}+ A+F(0) 

12. 4 ° F (1)74°F (2) 


s 


at 3h 

f ( x ) dx = h 


F ( 2 ) + F ( 3 ) 

2 


a + 21 


+ 


11 
720 


A *F (0) + 4° F (1) 


to 


--- ] 


எண்சார் தொகையிடல் 


359 . 


a + ni 

( F ( n - 1 ) + F ( n ) A - 2 
( x ) dx = h 
: 
2 12 

2 
& + ( n - 1 ) 

11 A4 F ( n - 3 ) + A + F ( n - 2 ) 
+ 720 

2 


+ ........ 


] 


எல்லாவற்றையும் கூட்டுக . 

+ F { 1 ) + ( 2 ) + 


......... 


+ F ( n - 1 ) 


3 


+ A * F ( 0 ) + * F ( 1 ) 


| Tw ) is n ( 0 + Pa 
-1 { a * F{ -1 }+ 2 ° F(n - 1) 

+.......+ A° F{n - 2 }} 
{ 2* , 
A + F( -2) + A* F(n - 2) + * F ( -1 ) + a * F ( 0 ) 

( ) 
+ ... + 2 * F ( n - 3 ) 

F ( n - 3 ) } 


+ 


+ 


11 
720 


+ .. 


இங்கு n ஒற்றையெண்ணாகவோ அல்லது இரட்டையெண் 
ணாகவோயிருக்கலாம் என்பதைக் கவனிக்கவும் . 


ஆனால் 


AF( -1 ) = AF( 0) - AF ( -1 ) 


2 


a *F (-1 ) = } AF(0) --- AF(-1) 


மேலும் , 


A * F ( 0 ) = AF ( 1 ) - AF ( 0 ) 
A F ( 1 ) = AF ( 2 ) - AF ( 1 ) 


........ 


A * F ( n - 2 ) = AF ( n - 1) - AF ( n - 2 ) 

*F(2-1)= AF(a) --- AF (n- 1) 
கூட்டுக : 

A + a* * 
A * F( -1) + A F ( n - 1 ) + A - F ( 0 ) + A F ( 1 ) + .... 

+ / F ( n - 2 ) 


360 


எண்சார் கணிதவியல் 


--- AF ( 0 ) -- Ar( -1 )+ ) Ar( n- 1)+ AF(a) 


AF ( n - 1 ) + / F ( n ) AF ( -1) + AF ( 0 ) 
2 

2 


AF ( -2 ) 1 
இதுபோல் , 

2 

2 
A4 F ( -1 ) = \ * F ( 0) - F ( -1) 
A F ( 0 ) = / * F ( 1 ) - F ( 0 ) 


............... 


A * F ( n - 3 ) = F ( n - 2 ) - F ( n - 3 ) 


-A* F{n - 2) - *F(n-1) -> >*F(n-2) 


கூட்டுக : 


A* K(-2 )+ A•F{a-2)+ a+ F{-1}+a +F(0)+...+ a+F (1-3) 

== * 


A F ( n - 2 ) + / F ( n - 1 ) AF( -2 ) + AF( -1 ) 


2 


இம்மதிப்புக்களைப் பிரதியிடவும் . 


as 


| raas- s[ { 10 - WU +P{1}+ RE)+ - +F {a- t}} 

{{ 1 _ + ) 
{ { 

A *F(-2)+2 *F(-1)....... 


12 


11 
720 


AF( n - 2 ) + / * F (n - 1) 


+ 


2 


2 


இதுதான் பெஸ்ஸல் - இன் தொகை வாய்பாடாகும் . n ஒற்றை 
யெண்ணாயினும் அல்லது இரட்டையெண்ணாயினும் இவ்வாய் 
பாட்டைப் பயன்படுத்தலாம் . ஆனால் , ஸ்டெர்லிங் வாய்பாட்டைப் 


எண்சார் தொகையிடல் 


361 


போலவே , இவ்வாய்பாட்டைப் பயன் படுத்துவதற்கும் இடை 
வெளிக்குப் புறம்பான சார்பலன்களும் தேவைப் படுகின்றன . 


மாதிரி 138 


2 dx 


ஸ்டெர்லிங் வாய்பாட்டைப் பயன்படுத்தி 


* 


இன் 


மதிப் 


X 


பைக் காண்க . 


இங்கு f ( x ) = 


- ; - a = 1 ; a + nh = 2 


u = 


n = 10 எனக் கொள்க . .. h = 0.1 
x - a x - 1 

என்று மாற்றிக்கீழ்க்கண்டவாறு வேறுபாட்டுப் 
h 0.1 
பட்டியலமைக்கவும் . தொகையிடை 

வெளியாகிய ( 1 , 2 ) க்கு 
வெளியே இருபுறமும் X இன் சில மதிப்புக்களுக்குரிய f ( x ) இன் 
மதிப்புக்களையும் பட்டியலில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் . 


u 


f ( x ) = F ( u ) 


AF ( u ) 


/ 2F ( u ) 


AF ( u ) 


AF ( u ) 


0.9 


-1 


1.11111 


--0.11111 


1.0 


0 


1.00000 


0.02020 


-0.09091 


-0.00505 


1.1 


1 


0.90909 


0.01515 


0.00156 


-0.07576 


- 0.00349 


1.2 


2 


0.83333 


0.01166 


0.00099 


--0.06410 


--0.00250 


1.3 


31 


0.76923 


0.00916 


0.00066 


-0.05494 


-0.00184 


1 : 4 


4 


0.714291 


0.00732 


0.00047 


-0.04762 


-0.00137 


1.5 


5 


0.66667 


0.00595 


0.00033 


-0.04167 


--0.00104 


1.6 


6 


0.62500 


0.00491 


0.00021 


-0.03676 


-0.00083 


1.7 


7 


0.58824 


0.00408 


0.00019 


--0.03268 


-0-00064 


1.8 


8 


0.55556 


0.00344 


0.00012 


--0-02924 


-0.00052 


1.9 


9 


0.52632 


0.00292 


0.00011 


-0.02632 


--0.00041 


2.0 


10 


0.50000 


0.00251 


--0.02381 


2.1 


11 


0.47619 


362 


எண்சார் கணிதவியல் 


ஸ்டெர்லிங் வாய்பாட்டைப் பயன்படுத்தவும் . 


dx 


2 ( F (1) +F(3)+F(5)+ F(7 )+F( 9) 
+} {x°F{0}+3°F(2) + A * F ( 4 ) + 2 * F(6)+ A*F ( 9 ) 

A } 
-154 

{ ) 
\ * F ( -1 ) + 3 * F( 1 ) + A * F ( 3 ) + a * F ( 5 ) 

-A * F(7)}] 
= 0-2 ( 0.9 + 


+ 


= 0-2 | 0-90909 + 0.76923 + 0.6667 + 0.58824 + 0.52632 


1 
+ 


0.15154 + 0.00916 + 0.00595 + 0.00408 + 0.00292 


- 


1 
180 


( 


0.00156 + 0.00066 + 0-00033 + 0.00019 + 0.00011 


11 ) ] 


= 0 • 2 [ 3.45955 + 0.00521-0.000016 ] 


= 0.69314 


மாதிரி 139 


ஈ - இன் மதிப்பை 4 


dx 
1 + x 


என்ற வாய்பாட்டிலிருந்து 


கணக்கிடுக . 


1 


இங்கு f ( x ) = 


a = 0 , a + nh = 1 


. 


1 + x2 ) 


n = 10 எனக் கொள்க . 


• h = 0.1 


X 


u 


x - al 

h 


என்று மாற்றிக் கீழ்க்கண்டவாறு வேறுபாட்டி 


0.1 


யலமைக்கவும் . 


எண்சார் தொகையிடல் 


363 


l 


f ( x ) = F ( u ) 


A F ( u ) 


A2 F ( u ) 


A3 F ( u ) 


-0.2 


-2 


0.96154 


0.02856 


-0.1 


-1 


0.99010 


-0.01866 


0.00990 


- 0.00114 


0.0 


0 


1.00000 


- 0.01980 


-0.00990 


0.00114 


0.1 


1 


0.99010 


-0.01866 


--0.02856 


0.00311 


0.2 


2 


0.96154 


-0.01555 


--0.04411 


0.00430 


0.3 


3 


0.91743 


--0.01125 


--0.05536 


0.00454 


0.4 


4 


0.86207 


--0.00671 


-0.06207 


0.00407 


0.5 


5 


0.80000 


-0.00264 


-00-6471 


0.00320 


0.6 


6 


0.73529 


0.00056 


-0.06415 


0.00221 


0.7 


7 


0.67114 


0.00277 


- 0.06138 


0.00134 


0.8 


8 


0.60976 


0.00411 


-0.05727 


0.00067 


0.9 


9 


0.55249 


0.00478 


-0.05249 


0.00020 


1.0 


10 


0.50000 


0.00498 


-0.04751 


0.00012 


1.1 


11 


0.45249 


0.00486 


--- 0.04265 


1.2 


12 


0.40984 


பெஸ்ஸல் வாய்பாட்டைப் பயன்படுத்தவும் . 


1 


dx 

= h 
1 + x2 


F ( 0 ) + F ( 10 ) 

2 


+ F ( 1) + F ( 2) + 


+ F ( 9 ) 


Š 

F 
- 1 { AFS AF(10_AF (-1)+ AFO} 


364 


எண்சார் கணிதவியல் 


11 
+ 

720 


2 


2 


2°F (8) 
°F (8) + A ° F (9) °F ( -2) + 1 °F ( -1) ) 

( 

...) 


= 0.1 


1.00000 + 0.50000 

+0.99010 
2 


0.96154 


0.91743 
0.86207 
0.80000 
0.73529 
0.67114 
0.60976 

0.55249 
0.05249-0.04751 


1 
12 


0.00990-0-00990 

2 


2 


+0=00114 }| 


11 0.00020-0.00012 -0.00114 + 0.00114 ) 
720 2 

2 
= 0 • 1 [ 0-75000 + 7-09982 + 0.00416 + 0.00000 ] 
= 0 • 1 [ 7-85398 ] 
= 0.785398 


ஆனால் , == / * என்று கொடுக்கப்பட்டுள்ளது . 

# 


= 0.785398 


T = 4X0.785398 
= 3.141592 


11.13 பரப்புகாண் வாய்பாட்டில் அலகை மாற்றுதல் ( Change of 

Unit in a quadrature formula ) 
ஒரு அலகு இடைவெளியுடன் கூடிய 

ஒரு பரப்புகாண் 
வாய்பாட்டை h அலகு இடைவெளியுடன் கூடிய பரப்புகாண் 
வாய்பாடாகவும் , h அலகு இடைவெளியுடன் கூடிய பரப்புகாண் 
வாய்பாட்டை 1 அலகு இடைவெளியுடன் கூடிய பரப்புகாண் 
வாய்பாடாகவும் மாற்றமுடியும் . இவ்வாறு மாற்றமுடிவதால் பல 


எண்சார் தொகையிடல் 


365 


தொகைச் சார்புகளை எளிதில் தொகைப்படுத்த முடிகிறது . எடுத்துக் 
காட்டாக , சிம்சனின் 1 ஆவது விதியைக் கருதுக . 


a + 2 


| f (x) dx = + ( Yo + 4yx + ys 


3 


h 
3 


[ f ( a ) +4 f ( a + h ) + f ( a + 2h ) ] 


a = 0 எனக் கொண்டால் , 


21 


| f (x ) ax 

f ( x ) dx = * [ f ( 0 ) +4 f ( h ) + f ( 2h ] ] 


இது h இடைவெளிக்குரிய வாய்பாடு. இதில் h = 1 என்று 
பிரதியிட ஒரு அலகு இடைவெளிக்குரிய வாய்பாடு கிடைக்கும் . 
அதாவது , 


2 


| f ( x) dx =* [ f ( 0 ) +4 f(l)+f(2)] 


இதுபோல் , அரை அலகு இடைவெளிக்குரிய வாய்பாட்டைக்காண 
h = 1 / 2 எனப் பிரதியிடவும் . ஆகவே , 


1 


Š 


if( x ) dx = + [ f ( 0 ) +4 f(4)+f(1)] 


0 


இவ்வாறு எத்தனை அலகு இடைவெளிக்குரிய வாய்பாட்டையும் 
பெறலாம் . 


11.14 பரப்புகாண் வாய்பாட்டில் ஆதியை மாற்றுதல் ( Change of 

origin in a quadrature formula ) 
ஒரு சார்பின் தொகை காணும்போது ஆதியை மாற்றினால் , 
தொகையீட்டு இடைவெளியின் எல்லைகளும் மாறும் . பொதுவாக 
தொகைச்சார்பு ஒரு குறிப்பிட்ட படியுள்ள பல்லுறுப்புக் கோவை 
யாகவே எடுத்துக்கொள்ளப் படுகிறது . இத்ைைகய சார்புகளைத் 
தொகைப்படுத்தும் போது ஆதியை மாற்றுவதால் எளிதாகத் 


தொகை 


காணமுடியும் . 


எடுத்துக்காட்டாக , j f ( x ) dx இன் 


366 


எண்சார் கணிதவியல் 


1 
தொகையீட்டைக் காண்பதைவிட / f ( x ) dx இன் 


தொகை 


யீட்டைக் காண்பது எளிதாகயிருக்கும் . ஏனெனில் , இரண்டாவது 
தொகையீட்டில் தொகையெல்லை மதிப்புக்களைப் பிரதியிடும்போது 
சில உறுப்புக்கள் மறைந்து விடுகின்றன . உதாரணமாக , சிம்சனின் 
* ஆவது விதியைக் கருதுக . 


a + 211 


| f (x) dx = > [ F ( a ) +4 f ( a + h } + f ( a + 2h ) ] 


a 


இப்பொழுது a = --1 ஐ ஆதியாகவும் , h = 1 ஐ இடைவெளியாகவும் 
கொண்டால் , 


rpt = "[r<- > + 10 +10 ] 


என்று 


உறுப்புக்களைச் 


கிடைக்கிறது . அடைப்புக்குள்ளிருக்கும் 
சுருக்கிக் கூட்டுத் தொகை காண்பது மிக எளிது . 


மாதிரி 140 


ux dx = 


-1 
12 


uo + 22 up + uy 


= 2012 + 1 (25-2.g+ 4) 


என்று நிரூபிக்கவும் . 


us இன் மூன்றாம் நிலை வேறுபாடுகள் யாவும் மாறிலியென்று 
கொண்டு ux = a + bx + cx + dx3 என்று கொள்க . 


இப்போது 


ux dx == 


( a + bx + cx2 + dx3) dx ஐக் கருதுக . 


dx4 


= 


bx2 cx3 
axt + 
2 

3 ) 


+ 


4 


- 


-1 


2 


- 


= 2a + 3 


மேலும் , u - 2 + 22uo + up = { a - 2b + 4c - 8d ) + 22a + ( a + 2b + 4c + 8d ) 

= 24a + 8c 


எண்சார் தொகையிடல் 


367 


இப்பொழுது ஆதியை 


* + (+- + 24 + 4 ) = + ( sia +8e ) -2+ - je is 
- 


1 இலிருந்து 1 க்கு மாற்றவும் . 


ஃ . 


ux dx = 1 ( uo + 22uz + u4 ) 


மேலும் , 210 + 1 ( u - 2-2uo + ug ) 

= 2a +1 ( a - 2b + 4c - 8d - 2a + a + 2b + 4c + 8d ) 
= 2a + gc 


= 


= jada 


ஆதியை - 1 இலிருந்து 1 க்கு மாற்றினால் , 


3 


| 


ux dx = 2ug + 12 ( un - 2ug + ug ) 


- 


பயிற்சி 25 


1. கோடகம் சார்ந்த விதியைப் பயன்படுத்தி 


dx 

இன் மதிப்பை ஏழு 


X 


தசம இடங்களுக்குக் காண்க . 

2. கோடகம் சார்ந்த விதியைப் பயன் படுத்தி , தொகையீட்டு இடை 


312 


வெளியை 12 சமபாகங்களாகப் பிரித்து / log x dx இன் மதிப்பைக் காண்க . 


3. ux இன் கீழ்க்கண்ட மதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன . 
0 1 2 3 

5 ) 6 . 
ux : 

0.146 0.161 0.176 0.190 0.204 10.217 0.230 


6 


சிம்சனின் வாய்பாட்டைப் பயன்படுத்தி / ux dx இன் மதிப்பைக் காண்க . 

( சென்னை 65 ஏப் . , செப் . ) 


8 


4. கீழ்க்காணும் மதிப்புக்களிலிருந்து / f ( x ) dx ஐக் காண சிம்சனின் 


X : 


விதியைப் பயன் படுத்துக. 

0 1 2 3 4 5 , 6 7 . 8 
f ( x ) ; 395 407 418 430 442 454 467 480 492 

( சென்னை 61 செப் . ) 


368 


எண்சார் கணிதவியல் 


5. . f ( x ) என்பது கீழ்க்காணும் பட்டியலால் கொடுக்கப்பட்டிருந்தால் 


1.9 


J f ( x ) dx இன் மதிப்பைக் காண்க. 


1 1 


* 


1.1 
1.2 
1.3 
1.4 
1.5 
1.6 
1.7 
1.8 
1.9 


f ( x ) 
3.95254 , 
4.06587 - 
4. 18162 
4.29982 . 
4.42051 
4 : 54372 
4.66949) 
4 : 80139 ! 
5.02365 


( சென்னை 63 ஏப் . ) 


6. எண்சார் தொகை காண ஒரு வாய்பாட்டை நிறுவுக . கீழே பட்டியல் 


200 


படுத்தப் பட்டுள்ள y இலிருந்து / y dx ஐக் காண்க . 


0.6 


0.6 


1.0 


1.2 


1.4 


0.8 
1.58 


y : 


1.23 


2:03 


4 + 32 


6.25 


1.6 1.8 2.0 
8.36 10.23 12.45 

( சென்னை 63 செப் . ) 


7. ஒரு வரையறுத்த தொகையின் மதிப்பைத் தோராயமாகக் காணப் பயன் 
படும் சிம்சனின் விதியைக் கூறி நிரூபிக்க . கீழே பட்டியல் படுத்தப்பட்ட f ( x ) க்கு 


11 


( f ( x ) dx இன் மதிப்பைக் காண்க . 


X : 


f ( x ) : 


1 2 " 3 

5 6 7 | 8 9 10 11 
543 512 501 489 453 400 352 310 250 172 95 

( சென்னை 67 ஏப் . ) 


8. சிம்சனின் விதியைப் பயன் படுத்தி இடைவெளியை 8 சமபாகங்களாகப் 


பிரித்து 


* 


dx 
1 +x 


இன் மதிப்பைக் கணக்கிட்டு அதன் மூலம் loge 2 இன் மதிப்பைத் 


தோராயமாகப் பெறுக. 


( சென்னை பி.எஸ்ஸி . , 64 செப் . , பி.இ. 67 செப் . ) 


11 


9. தொகையீட்டு, இடைவெளியை 


நான்கு 


சமபாகங்களாகப் பிரித்து 


dx 

இன் மதிப்பை ( i ) சிம்சனின் + ஆவது விதியைப் பயன்படுத்தி , ( ii ) : 
1- x2 


ஆவது விதியைப் பயன்படுத்திக் கணக்கிடுக . 


( பம்பாய் பி.எஸ்ஸி . 64 ) 


dx . 


- 10. - இடைவெளியை 8 சமபாகங்களாகப் பிரித்து 


இன் மதிப்பை 3 


1 + x 


தசம இடங்களுக்குக் கணக்கிடுக . 


( டெல்லி பி.எஸ்ஸி . 166 ) 


எண்சார் தொகையிடல் 


369 


11. எட்டு சிறு சம இடைவெளிகளைக் கொண்டு சிம்சனின் விதியைப் பயன் 


1000 

dx 


படுத்தி I = 


ஐக் கணக்கிடுக . 


log 


200 


10 


( சென்னை 69 செப் . ) 


12. தோராயத் தொகு முறைப்படி 


dx 

--- இன் மதிப்பை ஐந்து தசம 
VI - X 

( சென்னை எம்.எஸ்ஸி . 61 ) 


H 


இடங்களுக்குக் காண்க . 


13. சிம்சனின் விதியைப் பயன் படுத்தி 


இன் மதிப்பை இடை 


1 + x2 


வெளி வீச்சை 10 சமபாகங்களாகப் பிரித்துக் கணக்கிட்டு அதிலிருந்து இன் 
தோராய மதிப்பைப் பெறுக . 

( சென்னை பி.இ. மார்ச் 56 ) 


14. சிம்சனின் விதியை மும்முறைப் பயன்படுத்தி / e- x2dx இன் மதிப்பைத் 
தோராயமாகப் பெறுக . 

( சென்னை 68 ஏப் . , 269 செப் . ) 


0 


1/2 


15. I = / v1 - 0 162 sing da இன் மதிப்பை சிம்சனின் விதிப்படி 
இடைவெளியை (1) = 0 ° , 15 , 300 , 450 , 600 , 750 , 90 ° என்று பிரித்துக் கணக்கிடுக . 

( சென்னை 269 ஏப் . ) 


16. 10 நிலைத் தூரங்களைக்கொண்டு சிம்சனின் விதியைப் பயன் படுத்தி 
x = 1 , x = 2 ஆகியவற்றிற்கிடையே xy = 1 என்ற வளைவின் பரப்பைக் காண்க . 


1/2 


s 


17. வெடில் - இன் வாய்பாட்டைப் பயன்படுத்தி 


VI-- x2 இன் மதிப் 


பைக் காண்க . 


( சென்னை 166 செப் . ) 


18. 


dx 

இன் மதிப்பை ஏழு நிலைத் தூரங்களைக்கொண்டு வெடில் . 
1 -- x2 


- 


இன் விதியால் கணக்கிடுக 


( சென்னை 260 செப் . ) 


19 . 


V 


Vx ( 1 - x ) dx இன் மதிப்பைக் காண வெடில் -இன் விதியைப் பயன் 


படுத்துக . 


( சென்னை 67 ஏப் . ) 


20 , எண்சார் தொகை காண வெடில் - இன் விதியை நிறுவுக . அதன் மூலம் 
1/2 dx 

ஐ 7 தசம இடங்களுக்குக் காண்க , 
VI + x2 

( சென்னை 15 ஏப் . ) 


" 


எ -24 


370 


எண்சார் கணிதவியல் 


21. y = x | x + 1 என்ற வளைவுக்கும் X- அச்சு , x = 2 ஆகியவற்றிற்குமிடைப் 
பட்ட பரப்பளவைக் காண்க . 

( சென்னை 63 செப் . ) 

1 

dx 
22. கிரிகோரியின் வாய்பாட்டின் மூலம் 

இன் மதிப்பை ஏழு தசம 


105 


" 


X 


100 


இடங்களுக்குக் காண்க . 


23. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து / f ( x ) dx இன் மதிப் 


1 


பைக் கிரிகோரியின் வாய்பாட்டின் மூலம் காண்க . 

f ( x ) 
1 

287626699801 
2 

287757439208 
3 

287888218227 
4 

288019036864 
5 

288149895125 
6 

288280793016 
7 

288411730543 


24. கீழ்க்காணும் f ( x ) இன் மதிப்புக்களிலிருந்து கிரிகோரியின் வாய்பாட்டின் 
மூலம் / " f ( x ) dx ஐக் காண்க . 


41 


42 


43 


f ( x ) 
395254161 
406586896 
418161601 
429981696 
442050625 
454371856 


45 


46 


47 


466948881 
25. யூலர் - மக்லாரின் வாய்பாட்டை நிறுவுக . அதைப் பயன்படுத்தி கீழே 
பட்டியல் படுத்தப்பட்டுள்ள சார்பு f (x ) க்கு / f ( x ) dx ஐக் காண்க . 

f ( x ) 


0 


1/6 
1/3 
1/2 
2/3 
5/6 


1.0000000 
0.9729729 
0.9000000 
0.8000000 


0.6923077 


0.5901639 
0.5000000 


1 


எண்சார் தொகையிடல் 


371 


26. நியூட்டன் - கோட்ஸ் தோராயத் தொகுமுறை வாய்பாட்டை நிரூபிக்க 
வும் . இம்முறையைப் பயன்படுத்தி இடைவெளியை எட்டு சமபாகங்களாகப் 


பிரித்து | 

f 


dx 

இன் மதிப்பை நான்கு தசம இடங்களுக்குக் காண்க . 
1 + 2x 


( சென்னை 68 செப் . ) 


1 


27 . 


Š T 


dx 
1 + x2 


என்ற சூத்திரத்திலிருந்து ஒரு மைய வேறுபாட்டுப் 


4 


பரப்புகாண் வாய்பாட்டைப் பயன்படுத்தி இன் மதிப்பைக் காண்க . 


28. ஸ்டெர்லிங் - இன் தொகை வாய்பாட்டைக் கொண்டு 


dx 
1 + 2x2 


இன் 


மதிப்பைக் காண்க . 


29. பெஸ்ஸல் - இன் தொகை வாய்பாட்டைப் பயன்படுத்தி 


dx 

இன் 
1 + x 


மதிப்பைத் தோராயமாகப் பெறுக . 


30 . 


us dx = } [ 5us + 8u. - 1-1 ) என்று காட்டுக . 


( ஆக்ரா 62 ) 


31. மூன்றாம் நிலை வேறுபாடுகள் மாறிலி யென்றால் 

1 
ux dx 
24 ) 

[ u_1 / 2 + 23u1 / 2 + 23ug / 2 + u ; / 2 ] 


என்று நிரூபிக்கவும் . 


( டெல்லி எம்.ஏ. 51 , சென்னை 38 ஏப் . ) 


32. f ( x ) இன் நான்காம் நிலை வேறுபாடுகள் யாவும் பூச்சியமென்றால் 
e - x f ( x ) dx = 2 

) 

+ 

4 
என்று காட்டுக . 

( சென்னை 68 ஏப் . ) 


om 


12. தொடர்களின் கூட்டல் 

( Summation of Series) 


......... 


12.1 தொடர்களும் அவைகளின் கூட்டல்களும் 

f ( x ) என்ற சார்பினைக் கருதுக . a , a + h , a + 2h , ... 

a + ( n - 1 ) h என்ற சம இடை வெளிகளிலுள்ள X இன் n மதிப்புக் 
களுக்குரிய சார்பலன்கள் f (a), f ( a + h ) , f ( a + 2h ) , ...... f (a + n - 1h ) 
ஆகும் . இந்த n சார்பலன்களும் ஒரு தொடராக (Series ) அமை 
கின்றன . n ஒரு முடிவுள்ள எண்ணானால் இத் தொடர் ஒரு முடிவுள்ள 
தொடர் ( finite series ) எனப்படும் . n இன் எல்லை முடிவிலி ( infinity ) 
என்றால் இத் தொடர் ஒரு முடிவிலாத் தொடர் அல்லது கந்தழித் 
தொடர் (infinite series ) எனப்படும் . n உறுப்புக்களைக் கொண்ட 
ஒரு முடிவுள்ள தொடரின் கூட்டுத் தொகை Sa என்று குறிக்கப் 
படுகிறது . அதாவது , 

Sz = f (a ) + f ( a + h ) + f ( a + 2h ) + ..... + f ( a + n - 1 h ) 


I 


= z f [ a + (r - 1 ) h ] 


ஒரு முடிவுள்ள தொடரின் கூட்டுத் தொகையாகிய S. ஒரு குறிப் 
பிட்ட மதிப்பைப் பெறுவதால் அது f ( x ) இன் வரையறுத்த தொகை 
யென்றும் வழங்கப்படுகிறது . n இன் மதிப்பு முடிவிலியை ( 0 ) 
நெருங்கும் போது ( அதாவது n o ) அந்த முடிவுள்ள தொடர் 
முடிவிலாத் தொடராக மாறுகிறது . ஆகவே , ஒரு முடிவிலாத் 
தொடரின் கூட்டுத் தொகை So என்று குறிக்கப்படுகிறது . 
அதாவது , 

எல்லை 

Se = S ... 
n இன் மதிப்பு வரையறுக்கப் படாமலிருந்தால் , அத் தொடரின் 
கூட்டுத் தொகை S என்றே குறிக்கப்படுவது முண்டு . அதாவது , 

S = Zf [ a + ( n - 1) h ) 


n > 


M 


( 1 ) 
எண்சார் தொகையிடல் 

373 
12.2 கூட்டல் முறைகள் ( Methods of Summation ) 

கொடுக்கப்பட்டுள்ள தொடரின் உறுப்புக்கள் எந்த 
டை 
வெளியிலிருந்தாலும் பொருத்தமானபடி ஆதியையும் , இடைவெளி 
யின் அலகையும் மாற்றுவதன் மூலம் நமக்கு வசதியான தொடராக 
மாற்ற முடியும் . ஆகவே 1 ஐ ஆதியாகவும் 1 அலகு சம இடைவெளி 
யுடையனவுமாகிய தொடர்களைக் கூட்டும் முறைகள் சிலவற்றை 
இங்கு ஆராய்வோம் . 
12.3 முன் வேக வேறுபாட்டுச் செயலி ( A ) யைப் பயன்படுத்தும் 

முறை . 
கொடுக்கப்பட்டுள்ள சார்பு f ( x ) மற்றொரு சார்பு F ( x ) - இன் 
முதல் நிலை வேறுபாடு எனக் கொள்க . 

அதாவது , 
F ( x ) = f ( x ) 
இப்பொழுது , Sa = 2 f ( x ) 

= f ( 1 ) + f ( 2 ) + f ( 3 ) -- ...... + f ( n ) 
= f ( 1 ) + E f ( 1 ) + E f (1 ) + 
= ( 1 + E + E + ..... + En -1) f (1 ) 

| f ( 1 ) 
E - 1 
E " -1 AF(1) ( ஏனெனில் , AF ( x) = f(x ) ) 
-1 


n 


...... + En - 1 


E " -1 


- 


En 


1 
E - 1 


( E - 1 ) F ( 1 ) 


- 


- 


= ( E - 1 ) F ( 1 ) 
= E " F ( 1 ) -F (1 ) 
= F ( n + 1 ) - F (1 ) 


n 


n + 1 


அதாவது , S. = 2 f (x } = F ( n + 1) - F (1) = [ F (x )] 


( ;* 


-- 


குறிப்பு 1 . 


A F ( x ) = f ( x ) 
ஃ F (x ) = / > - 1 f ( x ) 


n +1 


* 3 , f ( x ) = [ a- f(x) " 


374 


எண்சார் கணிதவியல் 


கூட்டல் எல்லைகள் வரையறுக்கப்படாமலிருந்தால் 

2 f ( x ) = / -1 f ( x ) 
என்று எழுதலாம் . 
ஆகவே , = A - 1 
என்று கிடைக்கிறது . ஆனால் 4-1 என்பது தொகையீட்டுச் செயலி 
(integration operator ) ஆகும் . ஆகவே , கூட்டுத் தொகைச் செயலி 
யாகிய 2 என்பது தொகையீட்டுச் செயலியாகிய -1 க்குச் சமம் 
என்று காண்கிறோம் . 


குறிப்பு 2. k என்பது ஒரு மாறிலியானால் , 

/ [ F ( x ) + k ] = AF ( x ) = f ( x ) 
ஆகவே , r f (x ) = 1-1 f ( x ) = F ( x ) + k என்று எழுதலாம் . 


12.4 கூட்டல் வாய்பாடுகள் (Formulae for summation ) 
( i ) f (x ) = k ax எனக் கொள்க . ( k ஒரு மாறிலி) 

kax: 
இப்பொழுது F ( x ) = + c , ( ஒரு மாறிலி) எனக் 

கொண்டால் , 
AF ( x ) = F ( x + 1) - F ( x ) 
kax + 1 

kax 
+ c 

+ 
a - 1 


a -1 


- 


kar (a - 1 ) 


- 


= kax = f ( x) 
n 

n + 1 
Y = F ) ] 
x = 1 

F ( n + 1 ) - F ( 1 ) 
rkan + 1 


x = 1 


+ ]- [ + 

+ ] 


+ c 


a - 1 


kan + 1- ka 


a -- 1 


k 


II 


anti.a 


a : 


n 


kax + n + 1 


வேறுபாட்டு இடைவெளி ம் என்றால் - f(x)= [] 


ah_ 


1 


ஆகும் . 


x = 1 


375 


தொடர்களின் கூட்டல் 


(ii) f (x ) = x ( x - 1 ) ( x - 2 ) ... ( x - p + 1 ) = [ x ] P எனக் கொள்க . 


+ c என்ற சார்பைக் கருதுக . 


F ( x ) = [ x ] ” + 1 

P + 1 


A F ( x) = F ( x + 1 ) -- F ( x ) 

1] P 1 
+ C 

+ c 
P + 1 

p = 1 
[ x + 1 ]P + 1- [ x ]P + 1 

P + 1 
( x + 1 ) x ( x - 1 ) ( x - 2 ) ... ( x - p + 1) -x ( x - 1) ( x - 2 ) ... ( x - p ) 

p + 1 
X ( x - 1 ) ( x - 2) ...... (x - p + 1) 
p + 1 

[ x + 1 - x + p ] 

1 
P + 1 
x ( x - 1 ) ( x - 2 ) .... ( x - p + 1 ) 
- 

[ x ] P = f ( x ) 
* = [ x ] = [F( x)] + 1 
x = 1 
[ [ x ] P + 1 

Tn + 1 
+ c 
P + 11 
[ x ] P + 1 ] p + 1 
p + 1 


* 


n 


- 


11 


* 
= [ 

* 
பொதுவாக , 2 , [ 2x + b] = { [3x 

+++ 


1 


n 


பொ 

ah ( p + 1 ) j1 

1 
(iii ) f ( x ) = 
( x + 1 ) ( x + 2 ).... ( x + p ) 

= [ x ]-P எனக் கொள்க . 
[x ] -P + 1 

+ c என்ற சார்பினைக் கருதுக . 


F ( x ) 


-p + 1 


A F ( x ) = f ( x ) என்று எளிதில் காணலாம் . 


n 


+1 


x = 1 


n + 1 


+ c 


* 2 [ x ] ” =[f(x)) + 

[x] -p + 1 
1 - p + 1 

[ x]-P + 1 72 + 1 
( -p +11 


* 


376 


எண்சார் கணிதவியல் 


- 


x ( x - 1 )( x - 2 ) ......( x - r + 1 ) 
(iv ) f ( x ) = (x ) = 

எனக் 
கொள்க . 

F ( x ) = ( x ) : + 1 என்ற சார்பினைக் கருதுக . 
: / F ( x ) = F ( x + 1 ) -F ( x ) 

= ( x + 1 ); + 1- ( x ) 
( x + 1 ) x ( x - 1 ) ....... ( x - r + 1 ) 

( r + 1 ) ! 
x ( x - 1 ) ....... ( x - r + 1 ) ( x - r ) 

( r + 1 ) ! 
X ( x - 1)...... (x - r + 1 ) 

( x + 1 - x + r ) 
( r + 1 ) ! 
_x ( x - 1) ...... (x - r + 1 ) 

( r + 1 ) 
( r + 1 ) ! 
x ( x - 1 ) ...... ( x - r + 1 ) 


r ! 


= ( x )== f ( x ) 


- 2 (x) = [F(x ) " + =[(s):+1;* 


x = 1 


12.4.1. மேற்கண்ட கூட்டல் வாய்பாடுகளை மாற்று முறையில் 

வருவித்தல் . 
( i ) f ( x ) = kax என்ற சார்பினைக் கருதுக . 
Af ( x ) = f ( x + 1 ) - f ( x ) 

= kax + 1 - kax 

= kar ( a - 1 ) 
ஃ f( x ) = / - k ( a - 1 ) ax . 

ஆனால் A -1 = 2 
k ax = zk ( a - 1 ) ax 

kax 
அதாவது , Ekax = 


a - 1 


kax ] n + 1 


.. 2 kax = 
x = 1 


[ 22 ] 


+1 


k ax 
வேறுபாட்டு இடைவெளி h ஆனால் , 2 kax = 

ah - 1 


s = [ 


தொடர்களின் கூட்டல் 


377 


( ii ) f( x ) = x ( x - 1 ) (x - 2).......... (x - p + 1) = [ x ] " எனக் 
கொள்க . 

ஃ Af ( x ) = f ( x + 1 ) -f ( x ) 
அதாவது 4 [ x] p = [ x + 1 ]p- [ x ] P 
= ( x + 1 ) x ( x - 1) ....( x - p + 2) 

-x ( x - 1 ) ( x - 2 ) ...... ( x - p + 1 ) 
= x ( x - 1 ) .... ( x - p + 1 ) [ x + 1 - x + p - 1 ] 

x (x - 1) .... (x - p + 2) p . 

= [ x ] P - 1.p . 
ஃ [ x ] P = / [ x ] P - 1.p . 

[ x ] P 
அதாவது , = -1 [ x ] P - 1 = Z [ x ]7-1 

P 


- 


ஆகவே , £ [ x ] P 


= [ x ] +1 


P + 1 


n 


ஃ z [ x ] 


- 


[[ x ]P + 1 ) 1 + 1 
| P + 1 ) 


x = 1 


1 


A [ ax + bj° = {[axy) , 


[ ax + b ] ” + 1] = + 1 


பொதுவாக , 

[ ax + b ] P 

ah (p + 1) , 
x = 1 

1 
( iii ) f ( x ) = 

= [ x ] > எனக் கொள்க . 
( x + 1) ( x + 2 ) ....( x + p ) 
Af ( x ) = [ x + 1]-P_ [ x] -P 

1 
அதாவது , A [ x ] ° = ( x + 2) (x + 3 ) ... (x + p ) ( x + p + 1) 


1 


= 


= 


( x + 1) ( x + 2) ... (x + P ) 

1 
p ) 

x + 1 
1 

x + 1 - x - p - 1 
( x + 2) (x + 3 ) ..... (x + p ) (x + 1 ) (x + P + 1 ) 

P 
( x + 1 ) ( x + 2) ..... (x + P ) (x + P + 1 ) 

= -p [ x ]-p - 1 
* [ x ] " " = A - 1 { -p[ x]-p-1} 

= -pz [x ] -P -1 


) p 


378 


எண்சார் கணிதவியல் 


ஃ Z[ x ] -p-1 = [ x ] > 


[ x ] P 


= [ x ] - > + 1 


-p + 1 


n 


= { [x]"p+ 172 + 1 


... T [x ] P 
x = 1 1 - p + 11 

x( x - 1) (x - 2).....(x - r + 1)எனக் கொள்க . 
( iv ) f ( x ) = ( x ) , = 
Af ( x ) = / (x ) = ( x + 1 ) ; - ( x ) , 

( x + 1) ( x ) ( x - 1) .... (x - r + 2 ) 


r ! 


r ! 


x ( x - 1 ) ... ( x - r + 1 ) 


r ! 


i ! 


- 


- 


x (x - 1) ..... ( x--r + 2) ( x + 1 - x + r - 1] 
x ( x -- 1) ...... ( x 2 ) 

r ! 
x ( x - 1 ) ..... ( x - r + 2 ) 

( r - 1 ) ! 
= ( x ) .- 1 

f ( x ) = 1- ( x ) ;-- 1 
அதாவது , (x) = -1 ( x ) ; - 1 = z (x ) -1 

ஃ 2 ( x ) r = ( x ) r + 1 


n 


n + 1 


* 


9 


- 


r + 1 


-- 


( v ) f ( x ) = T ( x) எனக்கொள்க . 
A f ( x ) Ar( x ) = T (x + 1 ) -T ( x ) 

= xT ( x ) -T ( x ) 

= ( x - 1 ) T ( x ) 
T ( x ) f ( x ) = / -1 ( x - 1 ) T ( x ) 

= 2 ( x - 1 ) T ( x ) 
- = 
2 ( x - 1) T ( x) = [ T (x)]" + 1 

( n + 1 ) -1 ( 1 ) 


n 


தொடர்களின் கூட்டல் 


379 


குறிப்பு : 

ஒரு தொடரின் X ஆவது உறுப்பை x இல் p படி பெற்ற f ( x ) 
என்ற பல்லுறுப்புக் கோவையெனக் கொண்டால் , அவ்வுறுப்பை ஒரு 
இடைச்செருகல் வாய்பாடாக மாற்றி எழுதி , அத்தொடரின் கூட்டுத் 
தொகையை மிக எளிதாகக் காணலாம் . எடுத்துக்காட்டாக , 
X ஆவது உறுப்பைக் கீழ்க்கண்டவாறு எழுதுவதாகக் கொள்வோம் . 


f ( x ) = f ( 0 ) + ( x ) 1 / f ( 0 ) + ( x ) 2 / 2 f ( 0) + ... + ( x) . r f ( 0 ) 
z f ( x ) = z f ( 0 ) + z ( x ) 1 / f ( 0 ) +2 ( x ) ; 1 2 f ( 0 ) + ..... 

+ 2 ( x ) . Aa f ( 0 ) 
= ( x ) / f ( 0 ) + ( x ) , / f (0) + (x ) 3 A3 f ( 0 ) + .......... 

+ ( x ) n + 1 Ar f ( 0 ) + c . 


இம்முறையைப் பயன்படுத்தி சில உறுப்புக்கள் மட்டுமே கொடுக்கப் 
பட்டுள்ள ஒரு தொடரின் n உறுப்புக்களின் கூட்டுத்தொகையைப் 
பெறலாம் . எவ்வாறெனில் , முதலில் கொடுக்கப்பட்டுள்ள உறுப்புக் 
களின் வேறுபாட்டுப் பட்டியலை அமைக்கவேண்டும் . அப்பட்டிய 
லில் n- ஆம் நிலை வேறுபாடுகள் மாறிலியென்றால் , கொடுக்கப் 
பட்டுள்ள தொடர் ஒரு n படி பெற்ற பல்லுறுப்புக் கோவையாகும் . 
எனவே , அப்பல்லுறுப்புக் கோவையை எழுதி மேற்கூறப்பட்டவாறு 
கூட்டுத்தொகையைப் பெறலாம் . 


மாதிரி 141 

X ( x + 1 ) ( x + 2 ) ஐ X- ஆவது உறுப்பாகக் கொண்ட தொடரின் 
n உறுப்புக்களின் கூட்டுத்தொகையைக் காண்க . 


f ( x ) = ( x + 2 ) ( x + 1 ) x = [ x + 2 ] 3 


n 


n 


x = 1 


21 f ( x) == 2,[x+2]% ={[x+2} } + 


J1 


- + [n+ 3] 1- + [3] 
-- (n+ 3) ( n + 2 ) (n + 1) 


மாதிரி 142 


L ( 3x - 2 ) (3x + 1) (3x + 4 ) ஐக் காண்க , 


380 


எண்சார் கணிதவியல் 


f ( x ) = ( 3x + 4 ) ( 3x + 1 ) ( 3x - 2 ) 

= [ 3x + 4 ] 3 
இங்கு h = 1 


n 


n + 1 


n 
1 


n + 1 


2 , f ( x ) = = [2x ++415 = {[3x + 41* 

{ 3x +4 }; 
(3% +4)( x+1) [ 3x - 2 ) (3x -5)}; 


12 


1 


n + 1 


1 
12 


1 
12 


{ ( 3n + 7 ) ( 3n + 4 ) ( 3n + 1 ) ( 3n - 2 ) -- 


1 
12 


( 7 ) ( 4 ) ( 1 ) ( -2 ) } 
[ [ 3n + 7 ) ( 3n + 4 ) ( 3n + 1 ) ( 3n - 2 ) +56 ] . 


மாதிரி 143 

X ( x + 1 ) ( x + 3 ) ஐ X ஆவது உறுப்பாகக் கொண்ட தொடரின் 
n உறுப்புக்களைக் கூட்டுக . 
f ( x) = x ( x + 1 ) ( x + 3 ) = x3 + 4x2 + 3x . 

= a [ x ] 3 + b [ x] + c [ x ] + d எனக் கொள்க . 
f ( x ) இன் குணகங்களைப் பிரித்து x , x - 1 , x- 2 ஆல் வகுக்கவும் . 
0 1 

3 

0 

0 
1 1 4 3 

0 
1 

5 
2 

5 

8 


1 


4 


2 


1 


7 


1 


n 


f ( x ) = 1 [ x ]3 + 7 [ x ] +8 [ x ] 

[ x ] 
2 f ( x ) = 

[ x ]2 ) n + 1 
x = 1 

4 3 

. 
1 

7 
[ n + 1 ] + [ n + 1] 8 + 4 [ n + 1 ]3 
4 

3 


+7 


+8 


12 
தொடர்களின் கூட்டல் 

381 
1 

( n + 1) n [ 3 ( n - 1 ) ( n - 2 ) +28 ( n - 1 ) +48 ] 
12 
1 

( n + 1 ) n [ 3n + 19n + 26 ] 
12 
1 

n ( n + 1 ) ( n + 2 ) ( 3n + 13 ) 


-- 


மாதிரி 144 

0 , 10 , 33 , 77 , 150 , ......... என்ற தொடரின் n உறுப்புக்களின் 
கூட்டுத்தொகையைக் காண்க . 

முதலில் வேறுபாட்டுப் பட்டியலமைக்கவும் . 


f ( x ) 


Af ( x ) 


2 ( 3 ) 


A3f ( x ) 


0 


0 


10 


1 


10 


13 


23 


8 


2 


33 


21 


44 


8 


3 


77 


29 


73 


4 


150 


மூன்றாம் நிலை வேறுபாடுகள் மாறிலியாகையால் f (3 ) ஒரு மூன்றாம் 
படிப் பல்லுறுப்புக் கோவையாகும் . 


. f ( x ) = f ( 0 ) + ( x ) / / f ( 0 ) + ( x ) , 12 f ( 0 ) + ( x ) 3 { \ 3 f ( 0 ) 

0 + 10 ( x) / + 13 ( x ) +8 ( x ) , 


H 


n - 1 

Y 


n - 1 
f ( x ) = 2 


[ 0 + 10 ( x ) 1 + 13 ( x ) 2 + 8 ( x ) 3 ] 


- 


- 


= [10 ( x)2 + 13 (x )3 + 8 (x}4 ] 

10 n ( n -- 1 ) 13n ( n - 1 ) - 


-1) (n - 2) 


2 


6 


+ 


8n ( n - 1 ) (n - 2 ) ( n - 3) 

24 


- 


382 


எண்சார் கணிதவியல் 


- 


1 

n ( n - 1 ) [ 30 + 13 ( n - 2 ) +2 ( n - 2 ) ( n - 3 ) ] 
6 


1 


- 


- 
- 


n ( n - 1 ) (2n + 3n + 16 ) 


n 


--- 


மாதிரி 145 

1 
ஒரு தொடரின் x ஆவது உறுப்பு 

( x + 1 ) ( x + 2 ) ( x + 3 ) 

ஆனால் , 
அத்தொடரின் n உறுப்புக்களைக் கூட்டுக . 

1 
( x + ) ( x + 2 )( x + 3 ) 

= [ x ] -3 

n + 1 
ஃ Y > f ( x ) = 

[ x ] 

2 ) 
[ n + 1 ] 

+ 
--2 

2 
1 1 

1 1 

+ 
2 ( n + 2 ) ( n + 3 ) 2 2.3 
1 1 

1 
2 6 ( n + 2 ) ( n + 3 


- 


1 


) = 
= 


- 


. 


-- 


மாதிரி 146 


x + 3 
x = 1 x ( x + 1) ( x + 2 ) 

ஐ மதிப்பிடுக . 


2 


x + 3 
f ( x ) = 

x ( x + 1 ) ( x + 2 ) 
1 

1 
( x + 1 ) ( x + 2 ) x ( x + 1 ) ( x + 2) 
= [ x ] -2 + 3 [ x - 1 ] -3 


n + 1 


A f(x)= {2/ + sts=12- }," 

- {x}-1};* ) {r-11- }, 


n + 1 


= 


1 


n +1 


3 


( x + TJ 


1 
2 ( x (x + 1) 


தொடர்களின் கூட்டல் 


383 


- 


1 1 ) 3 

1 

1 
n + 2 2 2 ( ( n + 1 ) ( n + 2 ) 1.2 
1 1 

3 

3 
+ 
n + 2 2 2 ( n + 1) ( n + 2 )+4 
5 1 

3 
4 n + 2 

2 ( n + 1 ) ( n + 2 ) 
n ( 5n + 11 ) 
4 ( n + 1 ) ( n + 2 ) 


- 


மாதிரி 147 


1 , 6 , 11 , 18 , 31 , 58 , 115 , ....... என்ற தொடரின் n உறுப்புக்களைக் 
கூட்டுக . 

வேறுபாட்டுப் பட்டியலமைக்கவும் . 


X 


f (x ) 


A f ( x ) 


A2 f ( x ) 


A3 f ( x ) 


0 


1 


5 


1 


6 


0 


5 


2 


2 


11 


2 


7 


4 


3 


18 


6 


13 


8 


4 


31 


14 


27 


16 


5 


58 


30 


57 


6 


115 


மூன்றாம் நிலை வேறுபாடுகள் 2 ஐப் பொது விகிதமாகக் 
( Common ratio ) கொண்ட ஒரு பெருக்குத் தொடராக ( G. P. ) இருக் 


கின்றன . 


ஆகவே , f ( x ) = ஒரு இரண்டாம் படிக்கோவை + k2 : எனக் 
கொள்க . 


= a ( x ) , + b ( x ) i + c + k 2 

* 


384 


எண்சார் கணிதவியல் 


: / f ( x ) = a ( x ) 1 + b + k ( 2-1 ) 23 


X 


= a ( x)1 + b + k 2 


12 f ( x) = a + k2 
A3 f ( x ) = k2". 


x : = 0 என்று பிரதியிட , c + k = f (0 ) = 1 

b + k = / \ f ( 0 ) = 5 
a + k = / 2 f ( 0) = 0 ஃ a = -k 

k = / 3f (0 ) = 2 . a = 2 
b = 5 - k = 3 
c = 1 - k = -1 


- 


.. f ( x ) = -2 ( x ) 2 + 3 (x ); -1 + 2.2 
n - 1 

23 
2 f ( x ) -2 ( x ) 3 +3 (x )2-1 (x )1 + 2 . 
0 

2-1 


. 
= -2[*(&=1}(e-2 ] +3 [* * ")], [=] ; 

+2 [ 2 * ] , 


2 n ( n - 1 ) ( n- 

6 


3 n ( n - 1) -n + 2" 

2" + 1-2 


+ , 


2 


= 2 " + - 2-5 (2n - 15n + 19) 


மாதிரி 148 


n 

2x + 3 
Σ 
1 

X ( x - + - 1 ) 


3 . 


இன் மதிப்பைக் காண்க . 


2x + 3 
f ( x ) = 

x ( x + 1 ) 


3 


3 


x + 1 


+ -) 


3 


1 


}} 


X.3 


(x + 1 ) 3 * 


தொடர்களின் கூட்டல் 


385 


1 


1 


1 


x3 


( x + 1 ) 3 * 


AA 


ஏனெனில் = / - 1 


( 
* $ f ( s ) -- Sa ( 1- ) 

---- ) 
* 
=- [ 

1 


n 


... f ( x ) 


- 


2x + 3 

3 
X ( x + 1 ) 


1 


T + 1 


X 3 


1 


1 


-- 


= 


1 


( n + 1 ) 3 " 
= 1 

( n + 1 ) 3 " 
மாதிரி 149 


X 


n 
Σ 


4 


[( x + 1} (x + 1) ] இன் மதிப்பைக் காண்க. 


x = 1 


( சென்னை எம்.எஸ்.ஸி 68 ) 


- 


1 + 


- 


f ( x ) = 4* 

( x + 1 ) ( x + 2 ) 

1 4 
x + 1 x + 2 

4 + 1 
+ 

x + 1 


x + 2 


X 


= 4 


- 4 
z f ( x ) = 24 * - > A ( 4 ) 

* 


4-1 


+++ 


எ -25 


• 386 


எண்சார் கணிதவியல் 


| x = 1 


2 f(s) +[+ ];* [ + ];* 
| 

* 


4 


-- 


n + 1 
4 


3 


41 + 1 
4 

n + 2 
n + 1 

+2 
n + 2 


4 


n + 1 
4 

3 


4 


= 


3 


n + 1 


4 


2 

+ 
3 


( 2-3) 


3 


மாதிரி. 150 
முதல் n இயற்கை எண்களின் முப்படிகளைக் கூட்டுக . 

n 
Sr = Σ 

x = 1 


f ( x ) = x3 = [ x] + 3 [ x] + [ x ] 


+ [ x ] 8 + [ x ] 72 + 1 


2 11 


s.= f ( x ) = { = + E ]* + 
= + n + 11 + + [n + 1 ]* + + [n+1) 

+ - - 


1 
4 


( n + 1 ) n [ ( n - 1 ) ( n - 2 ) +4 ( n - 1 ) +2] 


|| 


1 

- ( n + 1 ] n [ n2 + n ] 
4 


1 


1 
4 


n ? ( n + 1 ) . 


மாதிரி 151 


n 


A ( x ! ) = x ( x ! ) என்று காட்டுக . அதன் மூலம் 2 ( x2 + 1 ) x ! 

1 
இன் மதிப்பைக் காண்க, 
A ( x !) = ( x + 1 ) ! - x ! 

= x ! [ x + 1-1 ] 
= x ! [ x ] 
= x ( x ! ) 


தொடர்களின் கூட்டல் 


387 


. x ! = -1 x ( x ! ) 

= 2 x (x ! ) 


] ] +1 
ஃ . z x ( x ! ) = [ x ! ] 


இப்பொழுது , (x +1 ) x ! = [[ x + 1)? -2x ] x ! 

= ( x + 1 ) " x ! -2x ( x ! ) 
= ( x + 1 ) (x + 1 ) ! - 2x ( x ! ) 


n 


u + 1 


p + 1 


2 [x !] + 


x = 1 


2 , ( x +1) x != [(x + 1 ) !), 

= ( n + 2) ! - 2 ! -2 ( n + 1 ) ! + 2-1 ! 
= ( n + 2 ) ! - 2 ( n + 1 ) ! 
= ( n + 1 ) ! [ n + 2-2 ] 
= n ( n + 1 ) ! 


12.5 பகுதிப் படுத்திக் கூட்டல் ( Summation by Parts ) 

கொடுக்கப்பட்டுள்ள தொடரின் x- ஆவது . உறுப்பு Vx , Wx 
ஆகிய இரு சார்புகளின் பெருக்கற் பலன் என்று கொள்க . அதாவது , 

f (x ) = Vx Wx 
இப்பொழுது U , Vx என்ற சார்பின் வேறுபாட்டைக் கருதுக . 
A ( Ux Vx ) = Ux + 1 Vx + 1 - U , Vx 

= Ux + 1 ( Vx + 1 - Vx ) + Vx ( Ux + 1 - Ux ) 

= Ux + 1 / Vx + Vx AUx 
ஃ. UVz = 1-1 [ Ux + 1 AVx + Vx AUz ] 
= Z ( Ux + 1 AVx ) + 2 ( Vx AUx ) 

+ ஒரு மாறிலி 
அதாவது , 2 Vx AUz = Ux Vx - 2 ( Ux + 1 AVx ) + k : 
இப்பொழுது , AU : = Wx என்று எழுதுக : 

Ux = /1-1Wx = ZWx 

Ux + 1 = ZWx + 1 
இம்மதிப்புக்களை ZVx / U : - இன் சமன்பாட்டில் பிரதியிடவும் . 
ஃ EVxWx = (ZWx ) Vx - 2 [( ZWx + 1 ) A.Vx] + k 

= Vx 2 \Vx - 2 A Vx ( ZWx + 1 ) + k 
W , AVx ஆகியவற்றைத் தனித்தனியே கூட்ட முடிந்தால் , X VX 
Wx ஐயும் காணமுடியும் . Wx ஐ AUx என்று எழுதினால் கூட்டல் 


. 


388 


எண்சார் கணிதவியல் 


எல்லைகளைப் பயன்படுத்தி மேற்கண்ட சூத்திரத்தைக் கீழ்க்கண்ட 
வாறு எழுதலாம் . 


, 


n 


n + 1 
Y Vx AUx = [ Ux Vx) 


- 


--- 


LUx + 1 / 
x = 1 


1 


- 


இவ்வாய்பாடு , பகுதிப்படுத்தித் தொகை காணும் ( integration by 
parts ) வாய்பாட்டை ஒத்திருப்பதைப் பார்க்கலாம் . ஆகவே , இவ் 
வாய்பாட்டைப் பயன்படுத்தி எளிதில் கூட்டுத்தொகைப் பெறலாம் . 


12.5 : 1 பகுதிப்படுத்திக் கூட்டும் வாய்பாட்டைத் திரும்பத் 

திரும்பப் பயன் படுத்துதல் . 
Vx க்குப் பயன்படுத்தப்படும் A , E என்ற செயலிகளை முறையே 
AI , E ) என்றும் W க்குப் பயன்படுத்தப்படும் 1 , E என்ற செயலி 
களை முறையே 12 , Eg என்றும் குறிப்பிடுவோம் . 


அப்பொழுது , AVx Wx = Vx + 1 Wx + 1- Vx Wx 

= E1 Vx , E2 Wx - Vx Wx 
( E ] E , - 1 ) V.W. 


- 


* 


/ = (EE, - 1 ) 

( 1 + / 1 ) ( 1 + / 2) - 1 
11 + 12 + 1112 


- 


-- 


ஆகவே , 


- 


ZVx Wx = 1Vx Wx 

= ( / 1+ A2+ A1 A , ) - 1 Vs W : 
= [ / + - 11 ( 1 + / 2 ) ] 1 Vx Wx 
= 1 , [1 + / 1 / 21 ( 1 + / s ) ] - VWs 
= A2 (1-1/ 21 ( 1 + A ) + 
11 12 ( 1 + 12) 

> ] VxWx 
= [ / - /12 E2 + Are A3 E ,2 . 

V W 
= V , EWx - AI VA Y % E , Ws 

+ 1 Vs YE, W. 


- 


A1 Vx ஐ AVx என்று எழுதி , 12 ஐச் செயல் படுத்தவும் . 


ZVxWx = Vx zWx - AVzwx + 1 + AVx zwx + 2 


- 


தொடர்களின் கூட்டல் 


389 


இங்கு 22 , 23 

..என்பன முறையே இரட்டைக் ல்கூட்ட 
( double summation ) , முக்கூட்டல் ( triple summation ) , .... 
வற்றைக் குறிக்கின்றன . 


ஆனிய 


12.5.2 ஒரு முக்கியமான வாய்பாடு 

LV , Wx = Vx zW.- AVxz Wx + 1 + : Vx z Wx + : - 
என்ற வாய்பாட்டில் , Wz = ax என்று எடுத்துக் கொள்க . 


ar 


ஃ E Wx = z ax = 


a - 1 


z Wx + 1 = 2 ( z Wx + 1 ) 


ax + 1 ) 
a - 1) 
ax + 1 


- 


( a - 1 ) 


இதுபோல் , x wx + 2 


2 


( ax + 2 ) 
( a - 1 ) 


ax 


ax + 1 


ax + 2 


ஃ E ax Vx = Vs 

* a - 1 


AV , 


*(a- 1/2 + A V 


3 


- 


=== [ 1-4 + 2= .- ..-.) . 


மாதிரி 152 

1.3 + 2.32 + 3.33 + 4.3 * + ...... என்ற தொடரின் n உறுப்புக் 
களைக் கூட்டுக . 


X- ஆவது உறுப்பு = x3 * . 


ax 


இப்பொழுது , Ea Vx = 


1_a / Vx , a2 / 2V 

+ 


. 
( a -1)2 


a 


a - 1 


-.....) 


என்ற வாய்பாட்டில் a = 3 , Vx = x என்று எடுத்துக் கொள்க . 





23 * x = 


"x = 32 [ 1-32 ] 

- 


3x 


3 


2 


2 


390 


எண்சார் கணிதவியல் 


3X 


3 


n + 1 


Ex3X = 
1 


[ 


X 


2 


2 


1 ] 
( a+1 


3r + 1 


3 
2 


) - ( 3 ) 


2 


1 


3 


(n + 1) 31 + 1_31 + 2 


14 


4 


மாதிரி 153 


... எ 


என்ற 


1.3+ 2.9 + 4.27 + 9.81 + 19.243 + 36-729 + 
தொடரின் n உறுப்புக்களைக் கூட்டுக . 


தொடரின் உறுப்புக்களிலுள்ள இரண்டாவது காரணிகளைக் 
கொண்ட 3 , 9 , 27 , 81 , ........ என்ற தொடரின் x- ஆவது உறுப்பு 
3 * ஆகும் . முதல் காரணிகளைக் கொண்ட 1 , 2 , 4 , 9 , 19 , 36 , ........... 
என்ற தொடரின் X ஆவது உறுப்பைக் காண முதலில் வேறுபாட்டுப் 
பட்டியல் அமைக்கவும் . 


x 


f ( x ) 


Af ( x ) f ( x ) 


Af ( x ) 


0 


1 


1 


1 


2 


1 


2 


2 


2 


4 


3 


5 


Cy 


3 


9 


5 


10 


2 


4 


19 


7 


17 


5 


36 


x ஆவது உறுப்பு f ( x ) எனக் கொண்டால் , 
f ( x ) = f ( 0 ) + ( x ) ] Af (0 ) + ( x ), { \ 2 f (0 ) + (x )3 A3 f ( 0 ) 

= 1 + ( x ) 1 + ( x ) 2 + 2 ( x ) 3 


தொடர்களின் கூட்டல் 


391 


= 


ஆகவே , நாம் காணவேண்டிய கூட்டுத் தொகை 

n - 1 
2 33 + 1 [1+ (x)1+ (x )2 + 2 ( x ) 3 ] 
x = 0 

n - 1 
= 3 x 3 * [ 1+ ( x ) 1+ ( x ) 2 + 2 ( x ) 3 ] 

X = 0 


இப்பொழுது , Vx = 1 + ( x )1+ ( x ) 2 + 2 ( x ) ; எனக் கொள்க . 

ஃ A Vx = 1 + ( x ) 1 + 2 ( x ) , 

AVx = 1 + 2 ( x ) 1 
A3Vx = 2 


n - 1 
3 1 38V . 

0 


s*V== 3(31 


V. 


X 


3 / V . 
3-1 


32 / 2V . 
( 3 - 1 ) 


_3 A3V , 


Y } ); 


( 3 - 1 ) 


= 3[3 { [ 1+ ( s ) : + { x } a + ( x ) . ] 


3 [ 1+ (x ) 1 + 2 (x )2 ] 
+ [ 1 + 2 ( x ) 1 ] 


clo 


-- + [ 2 ) } ) ; 
= [ { 
3* { 4 + 4 ( x ) 1 + 4 ( x ) 2 + 8 ( x ) 3 

-6-6(x); -12(x);+ 18 (x )1-27} ] ] 
- [ 3 * {8 ( x ) 3-8 ( x ) 4+ 16 (%); ~ 29} ]" 

3 " { 8 ( n ) 3- 8(n), +16 (n)1 - 29} + 291 
[3ge 2 

2 16 ) 
= > /- ( n - 1 ) ( n - 2 ) -3n (n - 1 ) + 12n] 


11 


colo 


3 


- 


8 


- 


an 

n ( n ? -6n + 17 ) 
2 


392 


எண்சார் கணிதவியல் 


வாய்பாடு 


( Euler - Maclaurin 


12.6 யூலர்.மக்லாரின் கூட்டல் 

Summation formula) 


யூலர்.மக்லாரின் பரப்புகாண் வாய்பாட்டைக் கருதுக . 


1 


a + nh 


f( x ) dx = 1 [ f ( 0) + f ( n )] + [f ( 1 ) + f ( 2 ) + ... + f ( n - 1 ) ] 


= 121 t " ( u) - [ (0))+ 12 [r" ( n ) --f " ( 0) ) 

F ° ( n ) - T ° (0) 


h5 


= 30240 


+ ....... 


= [ f ( 0 ) + f ( 1 ) + f ( 2 ) + ...... + f ( n ) ] - ] [ f ( n ) + f ( 0 ) ] 
h h3 

h5 
[ f ( n ) - f (0) ] + 720 [f ( n ) -f ( 0 ) 
12 

[f "(n ) - [ (0 ]] 
30240 

+ ......... 
இப்பொழுது a + rh = xy , r = 0 , 1 , 2 , ... , n என்று எழுதவும் . 


1 


xn 


/ f ( x ) dx = [ f ( xo ) + f ( x ] ) +-... + f (xn )] - } [ f ( xn ) + f ( x ) ] 


h 


h3 


12 [ f ( xx) -f (xo))+ 720 [f "( x2) -f ( xo )] 

[ f ° ( x. ) - f (x ) ] + ...... 


h 
30240 


n 


ஆகவே , 2 f ( x ; ) = f ( xo ) + f ( x1 ) + + f (x2 ) 
i = 0 

1 

Xnl 

If (x ) dx + i [ f (xn ) + f ( xo ) ] 
h 


X0 


h3 


h 
+ 

12 


[ f (xp ) -f (xo )] + 720 


[f ( xn ) -fl " ( x ) ] 


h5 
30240 


[ f ( xp ) - [ ( x ) ] + ..... 


இது யூலர் - மக்லாரின் கூட்டல் வாய்பாடு என்று வழங்கப் 
படுகிறது . இவ்வாய்பாடு ஒரு தொடரின் n உறுப்புகளின் கூட்டுத் 
தொகையை அதற்கு ஒத்த வரையறுத்த தொகையுடன் இணைக் 
கிறது . 


தொடர்களின் கூட்டல் 


393 


மாதிரி 154 

யூலர் -மக்லாரின் கூட்டல் வாய்பாட்டைப் பயன்படுத்தி முதல் 
n இயற்கை எண்களின் நான்காம் படிகளின் கூட்டுத் தொகையைக் 
காண்க. 


காணவேண்டிய கூட்டுத்தொகை S. = 14 + 24 + 34 + ...... + n4 . 
இப்பொழுது f ( x ) = x4 எனக் கொள்க . 
.. f ( x ) = n , f ( x ) = 0 
f ( x ) = 4x3 ஃ f ( xn ) = 4n3, f ( x ) = 0 
f ( x ) = 24x f ( xn ) = 24n , f ( x ) = 0 
f ( x ) = 0 


யூலர் .மக்லாரின் வாய்பாட்டில் பிரதியிடவும் ; இங்கு h = 1 


n 
Σ 
x = 0 


j x + dx + 1 [ f ( xx ) + f ( x ) ] + [ ] [ f (x.) --f ( x ) ] 


1 

[f ( x ) - f ( x ) ] 
720 


= [s ); + [=++0]+1[* _0 ] 70[24n-o) 
= " + " + " - * 


12.6.1 முதல் n 

இயற்கை எண்களின் படிகளின் கூட்டுத் 
தொகைகள் ( Sums of powers of first n natural numbers ) 
முதல் n இயற்கை எண்களின் முதல் , இரண்டாம் , மூன்றாம் 
படிகளின் கூட்டுத் தொகைகளை நாம் அறிவோம் . 


n ( n + 1 ) 
அதாவது , 1 + 2 + 3 + ... + n 

= zn ? + zn . 

2 
12 + 22 + 32 + ... + n2 = + ns + in + ! n . 

13 + 23 + 33 + ... + n = + n + } n3 ++n2 . 
இப்பொழுது , p என்பது ஒரு நேர் எண்ணானால் , 

Sr = 1P + 29 + 3p + ... + nr இன் கூட்டுத் தொகையைக் காணப் 
பயன்படும் வாய்பாட்டை , யூலர் .மக்லாரின் வாய்பாட்டிலிருந்து 
வருவிப்போம் , 


394 


எண்சார் கணிதவியல் 


பொதுவாக , f ( xp ) ஐ f , என்று சுருக்கமாக எழுதினால் , யூலர் . 
மக்லாரின் வாய்பாட்டைக் கீழ்கண்டவாறு எழுதலாம் . 


1 


a + nh 


h / f ( x) dx = } ( fn + fo ) + ( f1 + fe + ... + f .- 1 ) 
h h3 

h5 
12 ( 

n - f ) (f .-- f ) + .... 

30240 
இவ்வாய்பாட்டில் a = 0 , h = 1 , f ( x ) = xp எனக் கொள்க . 


(f n - f 0 )+720 


- 


720 (f , 


n 


* / x dx = z ( n + 0 ) + [17 + 27 + ... + ( n - 1 ) ^ ] - 1 [ p n "-- 0 ] 

1 
+ [ p ( p - 1 ) ( p - 2 ) nP - 3_0] 
720 
1 

[ p ( p - 1 ) ( p - 2 ) ( p -- 3 ) p -4 ) n2-5-0 ] 
30240 
+ . 


அதாவது , 


na + 1 


P + 1 


ny 

P 
+ 1P P 
2 

12 
p ( p - 1 ) ( p - 2 ) 

( p - 1 ) ( p - 2 ) ( p - 3 ) ( p - 4 ) 
+ 
720 

30240 


n ) -3 


np - 5 


+ .. 


nP + 1 


ny 


np 


p + 1 


2 + x 1 


ஃ 10 + 21 + ... + ( n - 1) P + ny = 

P 
+ 2 +7 +12 

n 
p ( p - 1 ) ( p - 2 ) p ( p - 1 ) ( p - 2 ) ( p - 3 ) ( p - 4 ) 

ny 

+ 
720 

30240 


- 


-3 


nly - 5 


இவ் வாய்பாட்டிலிருந்து P யின் நேரெண் மதிப்புக்களுக்குரிய 
முதல் n இயற்கையெண்களின் p படிகளின் கூட்டுத் தொகைகளைக் 
காணலாம் . P யின் மதிப்பு ஒற்றை அல்லது இரட்டை யெண்ணுக்குத் 
தக்கவாறு இவ் வாய்பாட்டிலுள்ள தொடரின் இறுதி உறுப்பு 12 
அல்லது n ஐக் கொண்டதாகயிருக்கும் . 


மாதிரி 155 

முதல் n இயற்கையெண்களின் ஏழாம் படிகளைக் கூட்டுக . 
இங்கு p = 7 ( ஒற்றையெண் ) 

ஆகவே , வாய்பாட்டின் கடைசி உறுப்பு n- ஐக் கொண்டதாக 
யிருக்கும் . 


தொடர்களின் கூட்டல் 


395 


ns 


ስ ? 


ஃ Sp = 17 + 27 + .... + n = 


- 


8 


+ 

2 


7 7.6.5 

6 
+ n 

• n 
12 

720 
7.6.5.4.3 

n2. 
30240 


- 


= zn8 + } n/ + zn6_In + 1n2 . 


மாதிரி 156 


1 


1 11 

+ + 
400 402 
காண்க . 


.... + 493 


1 
+ 

500 


இன் 


கூட்டுத் 

தொகையைக் 
( சென்னை 69 ஏப் . ) 


f ( x ) 


-- 


எனக் கொள்க . 


f (x ) = 


.. f ( x ) = 


f (xn ) 


-- 


1 
( 400) 
2 

; f ( xn ) 


1 
( 500) 

2 
(500 ) 3 


f ( x ) = 


f ( x ) = 


-- 


( 400 )3 


500 


400 


400 ) 


h 


if (xs ) - Jo f ( x ) = + : h = 2 . 
--- 

- 
( x ) = 2 
22 " f(x )= " + x + } [f( xy)+f(x)] 
+12 [ f ( xx ) -f ( x ) ] 
- - log :)0+ [ h + 3 ]+ " [ -sad + b ) 

[56-400- ) 
[ logs 500 - log: 400 ] + [0-002 + 0-0025] 
[ -0-000004 + 0.00000625) 

[ 0.000000016-0.00000003] + ......... 


- 


h 

[ f ( x . ) - f ( xo ) ] + ..... 
720 


2 


8 
720 


- 


+ 


pand 


2 
+ 

1 

90 
1 

5 

+ 0.00225 + 0.000000371- .. 
2 
= 0-11157 + 0.00225 + 0-000000371 
= 0.11382 


loge 


396 


எண்சார் கணிதவியல் 


மாதிரி 157 
1 1 1 

1 
+2032 + 2052 

+ ..... + இன் கூட்டுத் தொகையை 
9 தசம் இடங்களுக்குக் காண்க . 

( சென்னை 62 ஏப் . , டெல்லி எம்.எஸ்ஸி . 60 ) 


2012 


2992 


1 


இங்கு f ( x ) = 


; h = 2 


1 


f ( x ) = 


-0.0000247518 


2012 


1 
f ( xx ) = = 0.0000111855 

2992 


-2 
f ( x ) = 

= -0.0000002463 
2013 

--2 
f ( xn ) = 

= -0.0000000748 
2993 
299 
1 1 

1 
Σ 


h 201 


201 x2 


0 / " } + 

dx + [ f (xx ) + f ( x ) ] 
+ } 
+ ax=[ -1) 


[ f ( xx ) -f ( xa )] 


299 1 


1 7299 


இப்பொழுது , 


201 . 


1201 


1 1 
201 299 
= 0.0049751244-0.0033444816 


299 
Σ 


1 


- 


201 x2 


11 
2 

[ 0.0049751244-0.0033444816 ] 
1 

[ 0.0000111855 + 0.0000247518 ] 
2 

1 
+ [ -0.0000000748 + 0.0000002463 ] 
= 0.0008153214 + 
0.00001796865+ 

0.00000002858 
= 0.00083331863 
= 0.000833319 ( ஒன்பது தசம இடங்களுக்கு ) 


- 


தொடர்களின் கூட்டல் 


397 


மாதிரி 158 


1 


+ 


1 
3+ 


+ 


1 

1 

+ 
1012 
தொடரைக் கூட்டுக . 


... என்ற முடிவிலாத் 


1032 


1052 


1072 


இங்கு f ( x ) = 1. h = 2 

= f(x)= 10x + + 54 


So = 

x = 101 


h 
+ 


12 


[ f ( x n ) -f ( x )] 


இப்பொழுது , ... " de = [- ] 


101 


1 
101 


= 0.0099009901 


f ( x o ) = 0 ; f ( x ) 


- 


1 
1012 


= 0.0000980296 


f (x)= = = F ° ( xs ) = 0 ; 


-2 
f ( x ) ) = 

= -0.0000019412 
1013 


. So = 


( 0.0099009901 ) + 


1 
2 


( 0.0000980296 ) + 


- ( 0.0000019412 ) 


= 0.0049504950 + 

0.0000490148+ 


0.0000003235 


= 0.0049998333 


398 


எண்சார் கணிதவியல் 


12.7 வூல்ஹவுஸ் கூட்டல் வாய்பாடு ( Woolhouse formula of 

summation ) 
யூலர் - மக்லாரின் கூட்டல் வாய்பாட்டைக் கருதுக . 


3 f ( x ) = 1 / * f ( x ) dx + [f(xs)+ f(x )] 


i = 0 


Xo 


h 
+ 

12 


[ f ( xn ) - f ( xs ) ] 


h3 

[ f ( x . ) - f ( x ) ] 
720 


+ 


...... 


அதாவது , f ( x ;) = yi, i = 0 , 1 , 2 , .... n என்று எழுதினால் , 

1 Xn 

1 
yo + y1 + y2 + , + yn 

/ y dx + 

2 

[ yn + yo ] 


-- 


h3 


h 
+ 

12 


[ ya + y ] - 720 


[ ya - yo ] + .............. ( 1 ) 


இப்பொழுது சம இடைவெளி h ஐ m சமபாகங்களாகப் பிரிக்கவும் . 

h 
ஆகவே புதிய சிறு சம இடைவெளி = ஆகும் . மேற்கண்ட 

h 
வாய்பாட்டில் h ஐ ஆக மாற்றி எழுதவும் . 


m 


( Yo + Y1 / m + y2 / m + ...... + y1 ) + ( y1 + 1/ m + y1 + 3 / m + ....... + y2 ) 

+ ....... ys + ..... + y4 + ....... -|- Yu 
Xnl 
/ y dx + ) ( ya + yd ) + ( yn - y . ) 

12m 


m 


m 


X0 


h3 
720m3 


( ya - y ) + . 


. ( 2 ) 


( 1 ) ஐ m ஆல் பெருக்கி ( 2 ) ஐக் கழிக்கவும் . 
m ( yo + y1 + . + yn ) - ( yo + y1 / m + y2 / m + Fy1 + .... + yn ) 
1 

h 

1 
yo 
2 

+12 yn - yo 
h3 

1 
720 
m - 1 

( m3 - 1 ) h 
( yn + yo ) + 

( ya -- yo ) 
2 

12m 
( m4 - 1 ) h3 

( ya - yo ). + . 
720m3 


(32 " -y:" ) ( 2-1 ) 


) + ...... 


தொடர்களின் கூட்டல் 


399 


ஃ . (yo + Y1/ m + y2/ n + ...-- y1 + ... + ya) = m ( yo + y1 + .... + ya ) 
m - 1 

" ( yn - yo ) 
2 

12m 
( m + - 1 ) h3 
+ 720m3 

(ya - yo ) - 


( ya + y ) _(m_1)h, 


இது வூல்ஹவுஸ் கூட்டல் 

வாய்பாடு என்று அழைக்கப் 
படுகிறது . இவ்வாய்பாட்டின் மூலம் X ) க்கும் xn க்கும் இடையே h 
இடைவெளியிலுள்ள X இன் மதிப்புக்களுக்குரிய f ( x ) இன் மதிப்புக் 
களின் கூட்டுத் தொகையை மிக எளிதாகப் பெறலாம் . எவ்வா 
றெனில் , X ) க்கும் , Xn க்கும் இடையேயுள்ள mh இடைவெளியிலுள்ள 
x இன் மதிப்புக்களுக்குரிய f ( x ) இன் மதிப்புக்களின் கூட்டுத் 
தொகையைக் காண்பது எளிது . அக்கூட்டுத் தொகையிலிருந்து 
இவ்வாய்பாட்டின் மூலம் h இடைவெளியிலுள்ள எல்லா மதிப்புக் 
களின் கூட்டுத் தொகையைப் பெறலாம் . 


மாதிரி 159 


100 


1 


இன் மதிப்பை ஏழு தசம இடங்களுக்குப் பெறுக . 


n = 50 


( சென்ன்ை 65 ஏப் . ) 


இங்கு f ( x ) = 


1 
x3 


h = 10 எனக் கொள்க , 


ஃ x = 50 , x1 = 60 , xg = 70 , ...... , xx = xz = 100 . 

. 
1 
yo = f ( 50 ) 

= 0.000008000 


503 


y1 = f ( 60 ) 


- 


= 0.000004630 


y2 = f ( 70 ) 


0.000002915 


1 
60 

1 
703 

1 
803 

1 
903 


Ys = f ( 80 ) 


= 0.000001953 


y = f ( 90 ) - 


= 0-000001372 


ys = f ( 100 ) 


- 


1000 


= 0.000001000 


1003 


400 


எண்சார் கணிதவியல் 


* yo + y1 + y2 + y3 + y4 + ys = 0.0000019870 


3 


f ( x) 


: yo = f ( 50 ) 


-3 
50 


-- (0.00000048 


--- 3 


y5 = f ( 100 ) 


-0.00000003 


- 


1004 


ஃ y5 -- y = 0 • 00000045 


இப்பொழுது 50 , 60 , 70 , 80 , 90 , 100 ஆகிய இடைவெளிகள் 
ஒவ்வொன்றையும் 10 சிறு சம இடைவெளிகளாகப் பிரிக்கவும் . 
அதாவது , வூல்ஹவுஸ் வாய்பாட்டில் m = 10 எனக் கொள்க . 


100 


1 


+3 = 10 (yo+ -y1 + y2 + ys + y4 + y5 ) 


10--1 

( ys + yo ) 
2 


x = 50 


9 


( 10 ’ - 1 ) 10 

( y5 - yo ) + . 
120 
= 10 ( 0.000019869) --- ( 0.000009000 ) 

2 

99 

1 ( 0.00000045) 
= 0.00019869-0-00004050 - 0.00000371 
= 0.00015448 
= 0.0001545 ( ஏழு தசம இடங்களுக்கு ) 


- 


1 


+ 


12.8 . இலபக் -இன் கூட்டல் வாய்பாடு ( Lubbock s formula of 

summation ) 
D = loge ( 1 + A ) 
= ( a - *++ 

1+ 

...) 
என்று நாமறிவோம் . 
* . D " y ; = 4 ( 1-4 + 
( 1-4 + 4 

.) 
இப்பொழுது n = 1 , 3,5,...... என்று பிரதியிடுக . 


43 


3 


+ 
4 


ch 


43 

+ ... 
4 


84 . 


yx . 


தொடர்களின் கூட்டல் 


401 


& Dys =4 ( 1-4 + 4 ............ 
அதாவது , h y: -( A - * + 4-4 +.......... 
இதுபோல் , 14 y; =A• (1-4 + 4 --......... " 

= 2 (!- a+ -.... . 
- ( - + 

...) 


yx 


5... 


Yx 


மேலும் , D"y,= + (v + z++Y 


+ 


| yx 


இதில் n = 1 , 3 , 5 , ......... என்று பிரதியிடுக . 


Yx 


4 


by s- ( v +++ 

+.....-- 
hey= " = ( 73 + 37 ++++ 

+178+...... ) 


Yx 


இம்மதிப்புக்களை வூல்ஹவுஸ் வாய்பாட்டில் பிரதியிடுக . 


இப்பொழுது h ( y . - y ) = (S 

-( 7 % + Zx + Y.+ 7 +....) 
- ( 17-2x + 43-4 »o+..... ) 
= (v % -2x») + (v*x +a+y )++(7 %;-A % ) 

+ ( 74% + A #vo) + 


+ 


எ -26 


402 


எண்சார் கணிதவியல் 


hey. " - y ") - (7 * + 37+y. + Ivy: +.......) 

- (ay - as + ay -....) 
= (7 ^y - 2 % ) + }( 7+% +A+ ) 

yo + 


+ 


ஆகவே , வூல்ஹவுஸ் வாய்பாட்டிலிருந்து , 
( yo + y1 / m + y2 / m + ....+ y1 + ... + ya ) = m ( yo + y1 + ..... + yn ) 

( m - 1 ) 

( m2-1) 

h 
( ya + yo ) 

(yn -- yo ) 
2 . 

12m 
( m4 - 1 ) h3 
+ 

( ya - yo " ) -... 
720m3 


( m - 1 ) 
= m ( yo + y1 + ... + ya ) 

( yx + yo) 

2 
( m2 - 1 ) 

[ [ Vyn - Lyo) +1( 72yn + / 2y3) +1( Voya - Ayo ) 
12m 
+1 { V + yn + /\ + yo ) + 

.. ] 
( m - 1 ) 

[ V3yn - A3y ) + ) { V yn + A +yo ) + ........ ) 
720m3 

( m - 1 ) 

( m ? -- 1 ) 
= m ( yo + y1 + ... + yn ) ( yn + yo ) 

( Vya - // yo ) 
2 

12m 
( m2--1 ) 

( m2 - 1 ) 
( 72yn + / yo) 

( 73yn- / 3yo ) [ 20m2_m2-1] 
24m 

720m3 . 
( m3 - 1 ) 

( 74ya + / 4yo ).[ 10m2 - m2- 1]......... 
480m3 

m - 1 ) 

( m? - 1 ) 
= m (yo + y1 + ... + yn ) - ( ya + yo ) ( Vyn- Ayo ) 

2 

12m 
( m2 - 1 ) 

( m2- 1) (19m3 - 1 ) 
( Veyn + / 2yo) - 

73yx - A3y ) 
24m 

720m3 
( mo - 1 ) (9m3 - 1 ) 

( V4yn + A +ya ) ........... 
480m3 


......... 


இவ்வாய்பாடு இலபக் - இன் கூட்டல் வாய்பாடு என வழங்கப் 
படுகிறது . 

இதில் Vmyk = / myk - m என்ற சூத்திரத்தின்படி V ஐ ஆக 
மாற்றி எழுதினால் வாய்பாடு கீழ்க்கண்ட அமைப்பைப் பெறுகிறது . 


தொடர்களின் கூட்டல் 


403 


(yo + Y1/ m + Y2 / m + ... + y1 + ... + ym ) == m ( yo + y1 + ... + ya ) 
( m - 1 ) 

( m2-1 ) 
( yn + yo) - 

( / yn - 1 - Aya ) 
2 

12m/ 


( m2--1 ) 

( / 2yn -2 + / 2y ) 
24m 


( m2 - 1 ) (19m2 - 1 ) 

( 3yrs - A3yo) 
72013 


( m2-1 ) ( 9m2-1 ) 

( {\ +yn-4 + / yo ) .......... 
480m3 


மாதிரி 160 

1 1 1 
1002+ 1012 + 1022 

+ 
யைக் காண்க . 


1 
+ இன் கூட்டுத் தொகை 

( சென்னை 61 ஏப் . , 66 ஏப் . ) 


1502 


மொத்தம் இருக்கும் 50 இடை வெளிகளையும் 5 இடைவெளி 
களாகச் சுருக்குக . அதாவது , இலபக் - இன் வாய்ாாட்டில் h = 10 , 

1 
m = 10 • f ( x ) = எனக் கொள்க . 


f ( 0 ) 


f ( 2 ) = 


1102 


1 

1 
இல் தொடங்கி , f ( 1 ) = 

1 
1002 

f ( 3 ) = 

1202 
1 1 

1 

ஆகியவற்றின் வேறுபாட்டுப் 
1402 

1502 
பட்டியலமைக்கவும் . வேறுபாடுகளைத் தசமபுள்ளியை நீக்கி 
எழுதவும் . 


f ( 4 ) 


f (5 ) 


-- 


1302 ) 


f ( xn ) = fal 


A fz 


Aa fal 


3 f . 


A4fal 


0 


0.00010000 


-1736 


1 


0-00008264 


416 


--- 1320 


- 123 


2 


0.00006944 


293 


42 


--1027 


--81 


3 


0.00005917 


212 


26 


--815 


--55 


4 


0.00005102 


157 


--658 


5 


0.00004444 


404 


எண்சார் கணிதவியல் 


இலபக் - இன் வாய்பாட்டிலிருந்து , 
150 

1 

= 10 (fo + fi + fe + fs + f4 + f ;) 
100 

-2 (fo + f ; ) - 12 % ( Af - Lf ) -22 % ( 1 \ 2f3 + / 2f .) 
_ ( 99 ) ( 1899 ) 

( 99 ) ( 899 ) 
( 3fe - 3f0) 

( 4f1 + / 4f ) 
720000 

480000 


( 1 ) 


= 10 ( 40671 ) -1 (1444 + ) - 12 % ( 1078 ) -2 ( 573 ) 
( 99 ) ( 1899 ) 
( 

(68 )................ 
720000 

480000 
= 406710-64998-889.35-236.36-17-76-12.61 
= 340556 


ஆகவே , கொடுக்கப்பட்டுள்ள தொடரின் கூட்டுத்தொகை 
= 0.00340556 . 


12.9 வேலிஸ் - இன் சூத்திரம் ( Wallis formula ) 
வேலிஸ் - இன் சூத்திரம் பின் வருமாறு : 
எல்லை 

24n ( n ! ) 
2 n > w [( 2n )!] 2 (2n + 1 ) 


- 


நிரூபணம் : 


T [2 
In = / Sin " x dx இன் சுருக்க வாய்பாட்டைக் ( Reduction 
formula ) கருதுக . 
n ஒரு இரட்டையெண்ணானால் ( அதாவது n = 2r எனக் கொள்க ) 

( 2r - 1 ) ( 2r - 3 ) ...... 3.1 

( 2r ) ( 2r - 2 ) ... 4.2 
n ஒரு ஒற்றை யெண்ணானால் ( அதாவது n = 2r . + 1 எனக்கொள்க ) 

( 2r ) ( 2r - 2) ...4.2 
I2r + 1 = 

( 2r + 1 ) ( 2r- 1 ) ... 5-3 


T 


123 


2 


T 


ஆனால் X = < 


என்றால் Sin x 5 1 ஆகயிருக்கும் . ஆகவே , 


2 


0 < x < 


ஆனால் Sinar -1x - Sinarx - Sinar + IX ஆகும் . 


2 


தொடர்களின் கூட்டல் 


405 


அதாவது , 1 

> I 
21-1 


2121 + 1 


n 


-1 


-- 


ஆனால் , In 


- 


In - 2 


n 


2r 
ஃ n = 2r + 1 ஆனால் , 12 + 1 = 

2r + 1 


12-1 


2r 


எல்லை 

எல்லை 
I2x + 1 = 


I 


2r - 1 = 12x - 1 


-1 ) 


2r + I 


அதாவது , r என்பது முடிவிலியை நெருங்கும்போது Ir + 1 = 12 : -1 
ஃ r > 0 என்றால் 12r - 1 = I2x = I2r + 1 எனக் கொள்ளலாம் . 


எல்லை 
அதாவது , 

Y - 


121 


எல்லை 

Ir + 1 என்று கொள்க . 


- 


r - 


T 


. 


- 


ள 


- 
- 


இருபக்கமும் மதிப்புக்களைப் பிரதியிடவும் . 
எல்லை ( 2r - 1 ) ( 21-3) ....3.1 எல்லை ( 2r ) ( 2r + 2 ) ...... 4.2 
r > w ( 2r) ( 2r - 2 )......... 4.2 2 r > > ( 2r + 1 ) ( 2r - 1 ) ... 5.3 
எல்லை [ ( 2r ) ( 2r - 2 ) ....... 

.4.2 ) 
2 r - > 0 (2r + 1 ) [( 2r - 1 ) 

( 2r - 3 ) ... 5.3 ]2 
எல்லை 22r [r( r - 1 ) .......... 2.1]2 [(2r ) ( 2r -2 )......... 4.2] 

r - 0 ( 2r + 1 ) [( 2r ) ( 2r - 1 ) ( 2r - 2 ) ( 2r - 3)...5.4-3-2 ] 2 
இப்பொழுது a + n = r என்று எழுதுக . 
ஃ ( r + 1 ) log r- ( a + 1 ) log a - r + a = log [ ( a + 1 ) ( a + 2) ... (r - 1 )r ] 

1 1r1 1 
+ 

3603 
r ! 1 1 

1 1 1 

+ 
a ! 12 

360 | r3 


- 
- 


log H 

:- ( - 1) + ( - 1 ) 


= log r ! -- log a ! 


- 


log ( r ! ) = a- ( a + 1 ) log a + log a ! 


1 1 
12a 360a3 
1 

+ 
360r3 


. 
+ ( r + z ) log r - r + 

12r 


1 


1 


= G + ( r + z ) log r - r + 


- ( 1 ) 


12r 


360-3 + 


( C என்பது ஐச் சாராத ஒரு மாறிலியாகும் ) 


406 


எண்சார் கணிதவியல் 


எல்லை 


r -- > 0 


17 


இந்த C யின் மதிப்பைக் காண வேலிஸ் சூத்திரத்தைப் பயன் 
படுத்தலாம் . 

24r (r! ) 
2 

[[ 2r ) !]" ( 2r + 1 ) 
எல்லை 
log 4r log 2 +4 log ( r ! ) -2 log { ( 2r ) ! } 

- log ( 2r + 1 ) 

22 +1)] 
இப்பொழுது log (r ! ) , log { ( 2r ) ! } ஆகியவற்றின் மதிப்புக்களை 
( 1 ) இலிருந்து பிரதியிடவும் . 


NE 


r- > o 


எல்லை 


: . log 2 


எல்லை 1 

1 
ஏனெனில் 

12r 360p3 


. 


...... 


எல்லை 


r-> 0 


எல்லை 


* [ 4r log 2 + 4 { G + ( r + 1 ) log r - r 
-2 {c + ( 2r + z ) log ( 2r ) -2r } - log ( 2r + 1 ) 

= 0 ) 
သ 4r log 2 + 4 C + 4r log r + 2 log r - 4r - 2 C 

-4r log (2r)-log (2r )+ 4r - log ( 2r + 1 ) 
[ 2 C + 2 log r - log 2 - log r - log ( 2r + 1 ) 

2 c - log 2 + log r - log ( 2r + 1 ) ] 

( 
2 C - log 2 - log 2+ ] 
எ e[ 2c -laga -log(2+1)] 

= 20-2 log 2 
2 C = log - +2 log 2 
= log 271 
எல்லை 22r ( r ! ) 3 . 2 2r (r !)* 

( 2r + 1 ) [( 2r) !) 


எல்லை 
r- > 0 


எல்லை 


r > 


தொடர்களின் கூட்டல் 


407 


எல்லை 

24 ( r !) 
r > o [( 2 r) ! ]2 ( 2 r + 1 ) 

241 ( n ! ) 
2 no [(2n) !] 2 ( 2n + 1 ) 


T 


எல்லை 


அதாவது , 


3 


12.10 ஸ்டெர்லிங் - இன் காரணீயப் பெருக்கத் தோராயம் . 

வேலிஸ் - சூத்திரத்தைப் பயன்படுத்திக் காரணீயப் பெருக்கத் 
தின் (factorial) தோராய மதிப்பைக் 

ஸ்டெர்லிங்.ஆல் 
வருவிக்கப்பட்ட வாய்பாடு பெரிய எண்களின் காரணீயப் பெருக்கங் 
களின் தோராய மதிப்புக்களைக் காணப் பெரிதும் பயன்படுகிறது . 


காண 


யூலர் - மக்கலாரின் தொகை வாய்பாட்டைக் கருதுக . 


& 


1 a + nh 

h 
h . f ( x ) dx = } ( fn + f ) + (f1 + f2 + ... + fx - 1 ) - ( f n - f ) 

12 
h3 
--- ( f n - f ) -......... 

720 
இவ்வாய்பாட்டில் h = 1 , f ( x ) = logex எனக் கொள்க . 
a + n 

logex dx = } [loge ( a + n ) + logea ] + [loge ( a + 1 ) + loge ( a + 2 ) 


8 


+ ... + loge ( a + n - ) ] 
2 

2 . 
+ 

720 ( a + n ) 


& + m 


B 


-1 [ + - +] + 0 [ - ]-..... 


+ 


அதாவது , [ x loge x - x ] 

x ) " = 1 log : ( a + n ) + : logea 

+ loge [( a + 1 ) ( a + 2 ) ...... ( a + n - 1 ) ] 
1 1 11 1 11 1 
12 | a + n 

360 [ ( a + n ) 3 a3 
( a + n ) logo ( a + n ) - ( a + n ) -a logea + a = } loge ( a + n ) +1 logea 

1 [ 1 ] 
+ loge [ ( a + 1 ) ( a + 2 )... ( a + n - 1 )] 

12 | a + n 
1 1 

360 ( a + n ) 
ஃ ( a + n ) loge ( a + n ) + : loge ( a + n ) -n - a logea - j logea 

loge ( a + n ) + loge [ ( a + 1 ) ( a + 2 ) ...... ( a - n- ] ] ] 
1 ( 1 1 . 1 ( 1 

+ 
12a + n 

360 ( a + n ) 3 


4 ) -.... 


408 


எண்சார் கணிதவியல் 


( a + n + 1 ) loge ( a + n ) - ( a + 1 ) logea - n 

= loge [ ( a + 1 ) ( a + 2 ) ...... ( a + n - 1 ) ( a + n ) ] 
1 1 

1 
+ 

360 ( a + n ) 


/ 


... C = loge 21 


இம் மதிப்பை ( 1 ) இல் பிரதியிடவும் . 


- 


1 1 
ஃ loge ( r ! ) = } loge 2 + (r + z ) logar - r + 

+ 
12r 360p3 

1 1 
= loge ( rt + 1/2 / 27 ) -r + 

+ 
12r 360p3 


1 
12r 


1 
360r8 


+ . 


= rt + 1 / 2 


N2e " .e 


= rr + 1 / 2 


21 " | 1+ 


" [1+ ( 1: 355 + ... 

....) 
1-3 +....... 

- ) 
(1+ 12 +......) 


+ 


= rt + 1 / 2 027e " 


மாதிரி 161 

log10 ( 79 ! ) இன் மதிப்பைக் கணக்கிடுக , 


( சென்னை 64 ஏப் . ) 


இப்பொழுது n ! = n • ( n - 1 ) ! 

ஃ log n ! = log n + log ( n - 1 ) ! 


அதாவது , logen + loge ( n - 1 ) ! = loge n ! 


வலப்பக்கம் ஸ்டெர்லிங் வாய்பாட்டைப் பயன்படுத்தவும் . 


-- 


logan + loge ( n - 1 ) ! = ( n + 1 ) logen + loge 427 

1 1 

1 
+ 

+ 
12n 360ns 1260n5 1680n 


+ 


1 

1 
ஃ log ( n - 1 ) ! = ( n - 1 ) logen + : loge ( 21 ) -n + 

12n 360ns 
1 . 

1 
1260n 

+ . 
1680n7 


ப 


தொடர்களின் கூட்டல் 


409 


ஃ log10 ( n - 1 ) ! = ( n - 1 ) logo n + } log10 ( 21 ) 

1 1 

1 
+ log10 e -n + 

+ 
12n 360n3 1260n5 


- 


1 
168017 


+ . 


.... 

) 


| ..... 


இப்பொழுது n = 80 என்று பிரதியிடவும் . 


இங்கு log10 80 = 1-903089986991943586 
( n - 1 ) log10 80 = 79.5 log10 80 = 151-295653965859515 


மேலும் log10e = 0.434294481903251828 = M எனக் கொள்க . 


... log10 79 ! = 79.5 log10 80+ log10 21 


+ M 


(12 (30) + 1201207) 
-M ( 90 +50 dos + 530 (307 ) 


= 151.295653965859515 


- 


0.399089934179058 


இங்கு , 79.5 log10 80 

3 log10 21 
M 

logio e 
12 ( 80 ) 

960 
M 

logio e 
1260 ( 80 ) 1260 (80) 


0-000452390085316 


-- 


0.000000000000105 


மொத்தம் = 151.695196290123994 


= -34.743558552260146 


-M 


0.000000002356198 


-M ( 80 ) = - 80 log10 e 

-log10 e 
360 ( 80 ) 3 360 ( 80 )3 

-M - logize 
1680 ( 80 ) 1680 ( 80 ) 


- 


- 


- 


0.000000000000000 


மொத்தம் = -34-743558554616348 


* log10 ( 79 !) = 116.951637735507649 ( பதினைந்து தசம இடங் 

களுக்கு ) 


410 


எண்சார் கணிதவியல் 


மாதிரி 162 
100C50 இன் மதிப்பைத் தோராயமாகப் பெறுக . 

( சென்னை 68 செப் . ) 
100 ! 

50 ! 50 ! 
ஃ log 100C50 log 100 ! -2 log 50 ! 


100050 


- 


ஸ்டெர்லிங் வாய்பாட்டைப் பயன்படுத்துக . 


-- ) 


- 50+ 


. 


1 

1 
loge 100 ! = 100.5 loge 100-100 + 

+ 
12 ( 100 ) 360 ( 100) 

1 
+ loge 271 

2 
1 

1 
2 loge 50 ! = 2 | 50.5 loge 50 -- 

+ 
12 ( 50 ) 360 ( 503 ) 

+ loge 21 
loge 100 ! - 2 loge 50 ! = 100.5 loge 100-101 loge 50 
1 1 1 

1 2 
121 100 25 360 1003 

503 

1 


+ 


] ...... 


loge 21 


2 


- , 


ஃ log10 100050 = 100.5 log10 100-101 log10 50 - ஏ log10 ( 21 ) 

1 

2 
+ log10 e 

360 (1003503 

+ 
12100 25 
= 100.5 ( 2.0000 ) - 101 ( 1.69897 ) -- 0.39909 

+0.43429 [ - 0.0025 ] 
= 29.00385 
100Cso = எதிர்மடக்கை 28.00385 . 


பயிற்சி 26 
1 . n உறுப்புக்களைக் கொண்ட தொடர்களின் X ஆவது உறுப்புக்கள் கீழே 
கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றிலிருந்து அத்தொடர்களின் கூட்டுத்தொகை 
களைக் காண்க . 

( i ) ( x - 1 ) (x- 2 ) ( x - 3 ) 
( ii ) x ( x + 2 ) ( x + 5 ) 

( iii ) x (x- 2 ) ( x - 4) 
2. முதல் n இயற்கை யெண்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகையைக் 
காண்க , 


தொடர்களின் கூட்டல் 


411 


........... 


என்ற தொடரின் 1 உறுப்புக்களைக் 


3. 1.32 + 3.52 +5 72 +7.92 + ... 
கூட்டுக . 


1 
4. 

ஐ X ஆவது உறுப்பாகக் கொண்ட தொடரின் 
( x + 1 ) ( x + 2 ) ( x + 3 ) 
n உறுப்புக்களைக் கூட்டுக . 


R 


5 . 


1 

இன் மதிப்பைக் காண்க . 
x = 1 ( x + 1 ) ( x + 3) 


n 


6 . 


Σ 

ஐ மதிப்பிடுக . 
x = 1 ( x + 2 ) ( x + 3) ( x + 4 ) 


7 . 


என்ற முடிவிலாத் தொடரைக் 


1 

1 
+ + 

+ ...... 
2-6.1014.8.1216.10.14 
கூட்டுக . 


8. 7 + 14 + 19 + 22 + 23 + 22 + ........... என்ற தொடரின் n உறுப்புக்களைக் 
கூட்டுக . 


9. 1 , 5 , 17 , 53 , 161 , .......... என்ற தொடரின் n உறுப்புக்களைக் கூட்டுக . 


10. கூட்டுக : 10 + 23 + 60 + 169 + 494 + ......... ( n உறுப்புக்கள் ) . 


n 


11 . 


1 x2 ( 3x + 2 ) இன் மதிப்பைக் காண்க . 
x = 1 


12 . 


3x + 4 
2 
x = 1 

X ( x + 1 ) 


4- இன் மதிப்பைக் காண்க . 


13. a + 2a2 + 3as + 4a4 + ....... என்ற தொடரின் n உறுப்புக்களைக் கூட்டுக . 

14. 2.2 + 7.4 + 14-8 + 23.16 + 34-32 + என்ற தொடரின் n உறுப்புக் 
களைக் கூட்டுக . 

( டெல்லி எம்.ஏ. 62 ) 


1 1 1 

1 
15 . 

+ ........... + இன் கூட்டுத்தொகையை ஆறு தசம 
100 

199 
இடங்களுக்குக் காண்க . 

( சென்னை 62 செப் . ) 


+ 101 + 102 


1 


16 . 


1 1 1 
1002 + 1012+ 1022 


1502 இன் கூட்டுத்தொகையைக் காண்க . 


17 . 


100 

1 

-இன் மதிப்பைக் காண்க . 
x = 50 


18. முதல் n இயற்கை யெண்களின் ஐந்தாம் , ஏழாம் படிகளின் கூட்டுத் 
தொகைகளின் மொத்தம் அந்த எண்களின் முப்படிகளின் கூட்டுத்தொகையின் 
வர்க்கத்தைப் போல் இரு மடங்கு என்று காட்க . 

( சென்னை 61 ஏப் . ) 


1 1 . 1 1 
19 . 

+ 
113 - 123 138 - 148 
138 + 148 

+ ......... என்ற முடிவிலாத் தொடரின் கூட்டுத் 
தொகையை 10 தசம இடங்களுக்குக் காண்க . 


+ 


11 + 123 


412 


எண்சார் கணிதவியல் 


150 


1 


20 . 


இன் மதிப்பை ஆறு தசம இடங்களுக்குக் காண்க . 


n = 50 ( 4n + 3 )2 


( சென்னை 67 ஏப் . ) 


200 


1 


21 . 


-- 100 2372 இன் மதிப்பை ஆறு தசம இடங்களுக்குக் காண்க . 


( சென்னை 68 ஏப் . ) 


100 


1 


22 .. 


.50 1518 இன் மதிப்பை ஏழு தசம இடங்களுக்குக் காண்க . 


( சென்னை 69 செப் . ) 


23. n ! க்கு ஸ்டெர்லிங் - இன் தோராய மதிப்பைப் பெறுக . அதன் மூலம் 
99 ! இன் தோராய மதிப்பைக் காண்க . 

( சென்னை 60 ஏப் . ) 


24. காரணீயப் பெருக்கத்திற்கு ஸ்டெர்லிங் - இன் தோராய மதிப்பைப் 
பெறுக . log10 89 ! இன் மதிப்பை ஆறு தசம இடங்களுக்குக் கணக்கிடுக . 

( சென்னை 65 ஏப் . , 67 ஏப் . ) 


25. logie 


100 ! 

இன் மதிப்பைத் தோராயமாகக் கணக்கிடுக . 
60 ! 40 ! 

( சென்னை 67 ஏப் . ) 


26. 1000 ! இன் மதிப்பைத் தோராயமாகக் கணக்கிடுக . 

( சென்னை 68 ஏப் . ) 


27. 1600 ! இன் மதிப்பைத் தோராயமாகக் காண்க , 


( சென்னை 69 செப் . ) 


28. ஸ்டெர்லிங் வாய்பாட்டைப் பயன்படுத்தி log10 59 ! இன் மதிப்பை ஆறு 
தசம இடங்களுக்குக் கணக்கிடுக . 

( சென்னை 66 ஏப் . ) 


13. வேறுபாட்டுச் சமன்பாடுகள் 

( Difference Equations ) 


13.1 . வேறுபாட்டுச் சமன்பாடு 

ஒரு சார்பற்ற மாறி ( independent variable) , ஒரு சார்புடைமாறி 
( dependent variable ), அச் சார்புடைமாறியின் அடுத்தடுத்த வேறு 
பாடுகள் ஆகியவற்றைக் கொண்டு அமைக்கப் பெற்ற ஒரு சமன் 
பாட்டிற்கு வேறுபாட்டுச் சமன்பாடு ( Difference Equation ) என்று 
பெயர் . ஆனால் ஒரு சார்புடைமாறியின் அடுத்தடுத்த வேறுபாடுகளை 
அச் சார்புடைமாறியின் அடுத்தடுத்த மதிப்புக்களால் குறிப்பிட 
முடியுமாதலால் , வேறுபாட்டுச் சமன்பாடு என்பது ஒரு சார்பற்ற 
மாறிக்கும் , ஒரு சார்புடை மாறியின் அடுத்தடுத்த மதிப்புக்களுக்கு 
மிடையேயுள்ள தொடர்பைக் குறிக்கின்ற சமன்பாடு 
கொள்ளலாம் . ux என்பது X என்ற சார்பற்ற மாறியினைச் சார்ந்த 
சார்புடைமாறி எனக் கொண்டால் ux- இன் அடுத்தடுத்த வேறு 
பாடுகள் முறையே /lux , lauy , Aux , ...... என்றும் , ux- இன் அடுத் 
தடுத்த மதிப்புக்கள் முறையே ux + 1 , ux + 2 , ux + 3 , ... என்றும் 
குறிப்பிடப்படுகின்றன . 


என்று 


a / 3ux + b /\ aux + clux + d ux = f ( x ) என்பது ux- இன் அடுத் 
தடுத்த வேறுபாடுகளைக் கொண்டு அமைந்த வேறுபாட்டுச் சமன் 
பாடாகும் . 


என்பது 


aux + 3 + bux + 2 + c ux + 1 + dux = f ( x ) 

ux - இன் 
அடுத்தடுத்த மதிப்புக்களைக் கொண்டு அமைந்த வேறுபாட்டுச் 
சமன்பாடாகும் . முதல் வகை வேறுபாட்டுச் சமன்பாடுகளைவிட 
இரண்டாம் வகை வேறுபாட்டுச் சமன்பாடுகளைக் கையாள்வது 
மிகவும் எளிதாகயிருக்குமாகையால் , இரண்டாம் வகை வேறுபாட்டுச் 
சமன்பாடுகளையே நாம் இங்கு கையாள்கிறோம் . ஒரு பொதுவான 
வேறுபாட்டுச் சமன்பாடு , 


414 


எண்சார் கணிதவியல் 


ux + n + paux + n - 1 + paux + n - 2 + ... + paux = p ( x ) என்ற அமைப் 
பில் ( P1 , P2 , ... , Pn என்பன மாறிலிகளாகவோ அல்லது X- இன் 
சார்பலன்களாகவோ இருக்கலாம் ) இருந்தால் , அது 1 - ஆம் வரிசை 
( நிலை ) ஒருபடி வேறுபாட்டுச் சமன்பாடு ( Linear Difference Equation 
of order n ) எனப்படும் . 


13.1.1 . வேறுபாட்டுச் சமன்பாடுகளின் வரிசைகள் 

( Orders of difference equations ) 
ஒரு வேறுபாட்டுச் சமன்பாட்டில் ux- இன் அடுத்தடுத்த மதிப் 
புக்கள் ux + 1 வரையும் ux + n க்கு மேற்படாமலும் இருந்தால் அச் 
சமன்பாட்டின் வரிசை n ஆகும் . எடுத்துக்காட்டாக , 

2 ux + 2_ux + 1 + 5ux = x2 


என்பது ஒரு இரண்டாம் வரிசை வேறுபாட்டுச் சமன்பாடு ( second 
order difference equation ) ஆகும் . 


13.2 . வேறுபாட்டுச் சமன்பாடுகளின் தீர்வுகள் 

( Solutions of difference equations ) 
ஒரு வேறுபாட்டுச் சமன்பாட்டின் தீர்வு என்பது அச்சமன் 
பாட்டினைச் சமன்படுத்தக் கூடிய , சார்பற்ற மாறிக்கும் சார்புடை 
மாறிக்குமிடையேயுள்ள தொடர்பு ஆகும் . ஒரு n- ஆம் வரிசை வேறு 
பாட்டுச் சமன்பாட்டின் தீர்வு n மாறிலிகளைக் கொண்டு அமையப் 
பெற்ற சமன்பாடாக யிருக்கும் . ஒரு வேறுபாட்டுச் சமன்பாட்டின் 
தீர்விலுள்ள மாறிலிகளின் எண்ணிக்கை அச் சமன்பாட்டின் 
வரிசைக்குச் சமமானால் , அத்தீர்வானது அச் சமன்பாட்டின் 
பொதுத் தீர்வு ( General solution ) அல்லது முழு மூலம் ( complete 
primitive ) எனப்படும் . ஒரு பொதுத் தீர்விலுள்ள மாறிலிகளுள் 
ஒன்று அதற்கு மேற்பட்ட மாறிலிகள் குறிப்பிட்ட மதிப்புக்களைப் 
பெற்றிருந்தால் அத்தீர்வானது குறிப்பிட்ட தீர்வு ( particular solution ) 
எனப்படும் . எடுத்துக் காட்டாக , 


ux + 2-2 a ux + 1 + aux = 0 


என்ற இரண்டாம் வரிசை வேறுபாட்டுச் சமன்பாட்டைக் கருதுக . 
இச்சமன்பாட்டை a - x - 1 ஆல் பெருக்குக. 


ஃ a- (x + 1) ux + 2-2a - xux + 1 + a-( x - 1 ) ux = 0 . 


அதாவது , a- (x + 1 ) ux + 2 - 2a - xux + 1 - a - xux + 1 + a- ( x - 1 ) ux = 0 

[ a-( x + 1) ux + 2 - a - xux + 1] -- [ a - xux + 1 - a- ( x - 1)ux ] = 0 


வேறுபாட்டுச் சமன்பாடுகள் 


415 


அதாவது , / la - xux + 1- /la- (x - 1 ) ux = 0 

A [a - xux + 1 - a- ( x - 1 ) ux ] = 0 
ஃ a - xux + 1 - a- ( x - 1 ) ux = ஒரு மாறிலியாகும் 

= cy எனக் கொள்க . 


அதாவது , 

Aa- ( x - 1 ) ux = c1 
a- ( x - 1 )ux = c] x + ஒரு மாறிலி 

= c1 x + ce எனக் கொள்க 

ux = c1 x ax - 1 + czax - 1 ஆகும் . 
ஆகவே , ux = C1 x ax - 1 + c ax - 1 என்பது 

ux + 2-2a ux + 1 + a ? ux = 0 
என்ற வேறுபாட்டுச் சமன்பாட்டின் தீர்வு ஆகும் . இத்தீர்வு , C1 , ce 
ஆகிய இரண்டு மாறிலிகளைக் கொண்டு அமைந்துள்ளது . கொடுக்கப் 
பட்டுள்ள வேறுபாட்டுச் சமன்பாட்டின் வரிசையும் இரண்டுதான் . 


ஆகவே , 

ux = C1 Xax - 1 + cax - 1 
என்ற தீர்வு கொடுக்கப்பட்டுள்ள வேறுபாட்டுச் சமன்பாட்டின் 
பொதுத் தீர்வு ( General solution ) ஆகும் . இனி , இத்தீர்வு கொடுக் 
கப்பட்டுள்ள வேறுபாட்டுச் சமன்பாட்டை எவ்வாறு சமன் 
படுத்துகிற தென்று பார்ப்போம் . 

ux = c ] Xax - 1 + czax - 1 
ஃ ux + 1 = c1 ( x + 1 ) ax + cpax 

ux + 2 = c1 ( x + 2 ) ax + 1 + cg ax + 1 
ஃ ux + 2-2a ux + 2 + aux = c1 ( x + 2 ) ax + 1 + csax + 1 

-2 c1 ( x + 1 ) ax + 1-2 cz ax + 1 
+ cx ax + 1 + ce ax + 1 


பொதுத் தீர்விலுள்ள மாறிலிகளாகிய C1 , C2 ஆகியவை ஏதாவது 
குறிப்பிட்ட மதிப்புக்களைப் பெறுவதால் கிடைக்கப்படும் தீர்வு குறிப் 
பிட்ட தீர்வு ( particular solution ) எனப்படுகிறது . 
உதாரணமாக , C1 = 1 , c? = 0 எனக் கொள்வோம் . 


ஃ ux = xax - 1 


* ux + 1 = ( x + 1 ) ax 

ux + 2 = ( x + 2 ) ax + 1 


416 


எண்சார் கணிதவியல் 


ஃ ux + 2-2 a_ux + 1 + arux = ( x + 2 ) ax + 1-2 ( x + 1 ) ax + 1 + x ax + 1 

= 0 


ஆகவே , ux = x ax - 1 என்பது கொடுக்கப்பட்டுள்ள வேறுபாட்டுச் 
சமன்பாட்டின் ஒரு குறிப்பிட்ட தீர்வு ஆகும் . 


மேலே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டின் பொதுத் தீர்வைப் 
பெறுவதற்கு நாம் கொடுக்கப்பட்டுள்ள வேறுபாட்டுச் சமன்பாட்டை 
a- ( x + 1 ) என்ற காரணியால் பெருக்கினோம் . இக் காரணியைக் 
கொண்டு பெருக்கியதால் கிடைக்கப் பெற்ற பெருக்கற்பலனைத் 
தொகையீடு செய்து பொதுத் தீர்வைக் கண்டோம் . ஆகவே , இக் 
காரணிக்கு தொகையீட்டுக் காரணி ( Integrating Factor ) என்று 
பெயர் . 


மாதிரி 163 


ux + 1-3ux = 9.5 * 


என்ற 


வேறுபாட்டுச் 


சமன்பாட்டைத் 


தீர்க்கவும் . 


ux = k.9.5 * எனக் கொள்க . 


aux + 1 = k.9.5 * + 1 


கொடுக்கப்பட்டுள்ள வேறுபாட்டுச் சமன்பாட்டில் பிரதியிடவும் . 

k.9.5x + 1_3k.9.5 * = 9.5 * 


k.9.5 * [5-3] 


= 9.5 * 


= 1 


. 2k 

k 


ஆகவே , us = 1.9.5 * என்பது ஒரு குறிப்பிட்ட தீர்வு ஆகும் . 


13.3 சமபடித்தான ஒருபடி வேறுபாட்டுச் சமன்பாடு ( Homeog 

neous Linear Difference Equations ) 
ux + n + P1 ux + n - 1 + ..... + pa ux = 0 
என்பது ஒரு சமபடித்தான ஒருபடி வேறுபாட்டுச் சமன்பாட்டின் 
பொது அமைப்பாகும் . இத்தகைய சமபடித்தான சமன்பாடுகளின் 
ஒன்றாம் வரிசைச் சமன்பாடுகளைத் தீர்க்கும் முறை கீழே விளக்கப் 
பட்டுள்ளது . 

ஒரு சமபடித்தான ஒன்றாம் வரிசைச் சமன்பாட்டின் பொது 
அமைப்பு 

ux + 1 + P1 lx = 

= 0 


வேறுபாட்டுச் சமன்பாடுகள் 


417 


ஆகும் . இங்கு P1 என்பது மாறியாகவோ அல்லது X- இன் சார் 
பலனாகவோ இருக்கலாம் . இச் சமன்பாட்டின் பொது அமைப்பைக் 
கீழ்க்கண்டவாறு மாற்றி எழுதிக் கொள்ளலாம் . 

ux + 1 - A ( x ) ux = 0 
அல்லது , 

ux + 1 = A ( x ) ux 
இதில் x = 0 , 1 , 2 , 3 , .......... , n என்று பிரதியிடவும் . 

ஃ u = A ( 0 ) u0 

up = A ( 1 ) • ui = A ( 1 ) A ( 0 ) .un 
ug = A ( 2 ) Ug 
= A ( 2 ) .A ( 1 ) A ( 0 ) • uo 


A ( x ) 


ux = A ( x - 1 ) .A ( x - 2 ) ......... A ( 2 ) • A ( 1 ) A ( 0 ) • uo 
= uo [ A ( -1 ) .A ( x - 2 ) ......... A ( 2 ) .A (1) A ( 0 ) ] 

X = x - 1 
= uo 

- 

x = 0 
( II என்பது பெருக்கற் குறியீடாகும் . ) 
இப்பொழுது , un = C என்று கொண்டால் , 

x - 1 


ux = C 


A ( x ) 


x = 0 
என்பது கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டின் தீர்வு ஆகும் . 
மாதிரி 164 

ux + 1 - xe ux = 0 என்ற சமன்பாட்டைத் தீர்க்கவும் 
இங்கு , A ( x ) = x2 . 


A ( x ) 


ஃ ux = d 

x = 0 
x = 0 ஆனால் A ( x ) = 0 ஆகும் . ஆகவே , 

x - 1 


ux = G 


A ( x ) 


- 


x - 1 
= C 

x = 1 


x2 


எ -27 


418 


எண்சார் கணிதவியல் 


- 


= a [ l * .2 " . 3 " ...... ( x - 1 ) ) 
= d [1 . 2. 3 ....... ( x - 1 ] 

= C [ (x - 1) ! ] 
மாதிரி 165 

தீர்க்கவும் : ux + 1-3ux = 2 * 
x = 0 , 1 , 2 , ......... X என்று பிரதியிடவும் . 

us - 3 ur = 2 ° 

ஃ us = 2 ° +3 uy 
u2-3 uy = 21 
ஃ uz = 21 +3 uy 

= 21 + 3 (2 +3 uo ) 

= 21 + 3.2 ° + 3 ° us 
ug - 3 ug = 22 
a us = 2 +3 us 

= 22 + 3 ( 21 + 3.2 ° +32 • us ) 

= 2 + 3.21 + 37.2 ° +33 . us 
இதுபோல் , u == 23 +3.2 +32 . 21 +33 . 2 ° + 34 - un 


-- 


X -3 
2 + .. 


ux = 2 + 3 . 2 + 3 . + 3 *-1.2° + 3 * .us 

= (2*- * + 3 + 2* - * + 3" . 2*- *+.....+ 3*- _2°) + C.3* 


X - 1 / 3 


3 *S 


= 


- + C . 3x 


* 


1 


2 


* 


- 


X - 1 / 3 


-2 * 


2 * 


11 


+ G . 3 


- 


1 
2 


- (3* -2*) + c . 3 


2 


2-1 


வேறுபாட்டுச் சமன்பாடுகள் 


41: 


= 3 * -2 * + C.3 * 
= ( 1 + c ) 3 * -2 * 

= C , 3 * -2 " , C ) என்பது மாறிலியாகும் . 
மாதிரி 166 
தீர்க்கவும் : us + 1-2 * us = 0 

இங்கு A ( x ) = 2 " 


x - 1 


• ux = G 


A ( x ) 


I 
x = 0 


2 * 


X - 1 

|| 

x = 0 
= C . ( 2 ° • 21 - 29 ..... 2x - 1 ) 
= C . 2 ° + 1 + 2 + ....... + (x- 1) 
= C . 2 * ( x- 1 ) /2 


13.4 சமபடித்தான ஒருபடி வேறுபாட்டுச் சமன்பாட்டைத் 

தீர்க்கப் பொதுவான முறை 
ux + n + paux + n - 1 + ...... + paux = 0 .......... ( 1 ) என்ற n- ஆம் 
வரிசைச் சமபடித்தான 

ஒருபடிச் 

சமன்பாட்டைக் கருதுக . 
பொதுவான வகைக் கெழுச் சமன்பாடுகளைத் ( Ordinary differential 
equation ) தீர்க்க பயன்படும் இரண்டு தேற்றங்களையொத்த கீழ்க் 
காணும் இருதேற்றங்களின் அடிப்படையில் மேற்கண்ட வேறு 
பாட்டுச் சமன்பாட்டின் தீர்வு அமைந்துள்ளது . 


( 1 ) சமன்பாடு ( 1 ) இன் ஒரு குறிப்பிட்ட தீர்வு u1 ( x ) என்றால் 
C1 u ] ( x ) என்பதும் அச்சமன் பாட்டின் தீர்வு ஆகும் . 

( 2 ) ul ( x ) , up ( x ) , ... , un ( x ) என்பன சமன்பாடு ( 1 ) இன் n 
தீர்வுகளாயின் , C1 u ] ( x ) + cg ug ( x ) + ... + cn uy ( x ) என்பதுவும் 
அச்சமன்பாட்டின் ஒரு தீர்வு ஆகும் . 
இப்பொழுது , E " u ; = 

ux = ux + n என்று மாற்றுகின்ற E என்ற செய 
லியைப் பயன்படுத்தி , சமன்பாடு ( 1 ) ஐக் கீழ்க்கண்டவாறு மாற்றி 
எழுதலாம் . 


E " uy + p ; E " -u + pg E "_ux + ... + paus = 0 


420 


எண்சார் கணிதவியல் 


n --2 


அதாவது , ( E " + p E " - + pg E + ... + pa ) ux = 0 . 
அதாவது , f ( E ) = E " + p , E " 

+ p , E 

+ ... + pa எனக் கொண் 


11 -1 


n - 2 


டால் , 


f ( E ) • ux = 0 ஆகும் . 
இங்கு , f ( E ) = E " + PE " - + P , E " -3+ ... + pa - 1E + Pn 
சிறப்பியல்பு சார்பலன் ( Characteristic Function ) எனப்படும் . 


என்பது 


3 


f ( E ) = E " + PE" - + P2E " + ...... + pa - 1E + pn 

0 என்ற 
சமன்பாடு , சமன்பாடு ( 1 ) இன் துணைச்சமன்பாடு ( Auxiliary 
Equation ) எனப்படும் . 


வகை (i ) துணைச் சமன்பாட்டின் n மூலங்களும் தனித்தனி மெய் 

மூலங்கள் ( real and distinct roots ) . 


துணைச் சமன்பாட்டின் மூலங்கள் 21 , & 2 , ... , & n எனக் கொள்க . 
. f ( E ) = ( E- & 1 ) ( E- ag ) ... ( E- ax ) . ஆகும் . 


ஆகவே , f ( E ) uy = ( E - a1 )- ( E - ag ) ... ( E - an ) ux = 0 


அதாவது , (E - ay ) ux = 0 , r = 0 , 1 , 2 , ... , n . 

Eux - arux = 0 , r = 0 , 1 , 2 , ... , n . 
ux + 1 - ayux = 0 , r = 0 , 1 , 2 , 


n . 


n . 


அதாவது , ux = cr ax , r = 1 , 2 , 3 , 

( c1 , ce , ... , Cn என்பன மாறிலிகளாகும் .)) 
அதாவது , Ux = C1 & 1 * , ux = cz aax , ... , uy = cnaxx என்பன சமன்பாடு 
( 1 ) இன் 1 தீர்வுகளாகும். ஆகவே , 

ux = c1 & 1x + ca ag3 + ... + cx anx 
என்பது சமன்பாடு ( 1 ) இன் பொதுத் தீர்வு ஆகும் . 


வகை ( ii ) துணைச் சமன்படு k பொருந்தும் மூலங்களைக் ( coincident 

roots) கொண்டுள்ளது . 
f ( E ) = 0 இன் 01 , 2 , ....... ak , k + 1 , ...... an என்ற n மூலங்களுள் 
a1 = xg = ... = & x எனக் கொள்க , இந்த k சம மூலங்களுக்குரிய தீர்வு . 

ux- (c1 + cex + ... + cx xk - 1 ) & 1 * ஆகும் . 
ஆகவே , ux = ( ci + c + .... + ck xk - x ) & 1 * = ck + 1 « * + 1 + .... + cn & nx 
என்பது சமன்பாடு ( 1 ) இன் பொதுத் தீர்வு ஆகும் . 


வேறுபாட்டுச் சமன்பாடுகள் 


421 


வகை ( iii ) துணைச் சமன்பாடு தனித்தனிச் சிக்கல் மூலங்களைக் 

( complex roots ) கொண்டுள்ளது . 
துணைச் சமன்பாட்டின் & 1 , 42 , ...... en என்ற n மூலங்களுள் 
& 1 = & + ip , ag = a - ip எனக் கொள்க . 
ஆகவே இவற்றிற்குரிய தீர்வுகள் 

ux = cy a1x = c1 ( a + i p ) x , 

ux = C2 & zx = ca ( a - i p ) x 
ஆகும் . இவ்விரு சிக்கல் மூலங்களுக்குமுரிய தீர்வு . 

ux = ci ( a +19 ) x + c ( a - j p ) x 
ஆகும் . இப்பொழுது , 

a + i = r ( cos G + isin ) 
என்று எழுதினால் , & -i p = r ( cos 8 - i sin 0 ) ஆகும் 

B 
ஃ r = V a2 + p2 ; 8 = tan - 1 


( A ) 


uy = c rx ( cos I + sing ) + car ( cos ) - i sin ax 

= c rx ( cos (0 x + isin i x ) + c rx ( cos I x - i sin a x ) 
= rx [ [ c1 + ca ) cos f x + i ( cy -- ca ) sin a x ] 


- 
-M 


இப்பொழுது , C1 + cz = G1 , C1 --c2 = C2 என்று எழுதினால் , 

ux = rx ( C) cos 0 x + G , sin ( x ) 
என்பது ஒரு சோடி சிக்கல் மூலங்களுக்குரிய தீர்வு ஆகும் . இது 
போல் ஏனைய 

சோடி சிக்கல் மூலங்களுக்குரிய தீர்வுகளைக் 
காணலாம் . 


வகை ( iv ) துணைச் சமன்பாடு சமமான சிக்கல் மூலங்களைக் கொண் 

டுள்ளது . 
f ( E ) = 0 இன் n மூலங்களுள் ay = a + is , ag = 4 + ip , ag = a - ip , 
& 4 = & - ip எனக்கொள்க . 
& 1 , eg ஆகியவற்றிற்குரிய தீர்வு 

ux = ( ci + c x ) 1 * 

== ( c1 + cpx } { a + i p ) x ஆகும் . 
இது போல் , ey , 4 க்குரிய தீர்வு 

ux = { cs + c4 x ) ( a - i p ) x ஆகும் . 
ஆகவே , இந்த நான்கு சிக்கல் மூலங்களுக்கு முரிய தீர்வு . 

us = [c ] + cy x ) ( a + i p } + ( cs + c4 x ) ( e - i p ) x ஆகும் . 


422 


எண்சார் கணிதவியல் 


இப்பொழுது , 

a + i 6 = r ( cos + i sin 8 ) , 
c - i s = r ( cos - i sin 6 ) 


என்று கருதினால் , r = 


Na2 + 3 , 


- 


= tan - 1 


-1( 8) ஆகும் . 


முன்போல் சுருக்கினால் , இந்த நான்கு மூலங்களுக்கு முரிய 
தீர்வு . 


us = rx [ [ c1 + cgx + cs + c4x ) cos 0 x + i (c1 + cgx - cs - c4x ) sin a x ] 


- 


= rx 


{[[s +c)+(¢ 

! 


[ [ c1 + cg) + ( cp 4 c4 ] x ] cos tx + i [ ( c1 - cg ) + ( cg - c4 ) x ] sin a < 


18 


இப்பொழுது Ci + c = G1 , Ca + cq = Cg , 

i ( cy - cg ) = Cg , i ( cg - c4 ) == C4 
என்று எழுதினால் , 


ux = rx [[ Gi + Cgx ) cos I x + ( cs + G4x ) sin a x ] என்பது அவ் 
விரு சோடி சம சிக்கல் மூலங்களுக்குரிய தீர்வு ஆகும் . இதுபோல் 
எத்தனை சோடி சம சிக்கல் மூலங்கள் இருந்தாலும் அவற்றிற்குரிய 
தீர்வை மேற்கண்ட முறைப்படி காணலாம் . பின்னர் மற்ற மூலங் 
களுக்குரிய தீர்வுகளையும் கண்டு , கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டின் 
பொதுத்தீர்வைக் காணலாம் . 


மாதிரி 167 

தீர்க்கவும் : us + 2-8ux + 1 + 15 ux = 0 

கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டைக் கீழ்க்கண்டவாறு மாற்றி 
எழுதலாம் . 

E2 ux - 8 Eux + 15ux = 0 
( E2 - 8 E + 15 ) ux = 0 . 


துணைச் சமன்பாடு : 

f ( E ) ,= E - 8E + 15 = 0 
அதாவது , 

( E - 5 ) ( E - 3 ) = 0 
துணைச் சமன்பாட்டின் மூலங்கள் தனித்தனி மெய் மூலங்களாகும் , 
ஆகவே , கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டின் பொதுத் தீர்வு : 

ux = c_5* + cg 3* , 


வேறுபாட்டுச் சமன்பாடுகள் 


423 


மாதிரி 168 

தீர்க்கவும் : ux + 2-4ux + 1 + 4ux = 0 . 
துணைச் சமன்பாடு : E - 4 E + 4 = 0 

( E - 2 ) 2 = 0 

E = 2 , 2 ( பொருந்தும் மூலங்கள் ) 

ux = ( cr + cox ) 2 * 
என்பது கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டின் தீர்வு ஆகும் . 
மாதிரி 169 


-24 


E = 


தீர்க்கவும் : ux + 2 + 2ux + 1 + 4ux = 0 . 
துணைச் சமன்பாடு : E + 2E + 4 = 0 

2+ A + -10 

2 
- 2 = 1/3 

2 

-1 + iv3. = e + is . 
இங்கு , a = --1 ; p = 43. 
ஃ r = Var + p3 = + 1 + 3 = 2 . 
B 

27 
= tan - 1 

3 . 


- 


( 2 ) =tan- (23 ) = 120 

° = " 


ஆகவே , கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டின் தீர்வு : 
lux = r * [C ] cos tx + C2 Sin 8x ] 
21 

27 
= 2 * | C , cos 

3 


13.5 சமபடியில்லாத ஒருபடி வேறுபாட்டுச் சமன்பாடுகள் 

( Non - homogeneous Linear Difference Equations ) 

சமபடியில்லாத ஒரு 7 - ஆம் வரிசை ( nth order ) ஒரு படி வேறு 
பாட்டுச் சமன்பாட்டின் பொது அமைப்பு 

ux + n + P1 us + n - 1 + ...... + pn - 1 ux + 1 + Paux = > ( x ) ஆகும் . 

இத்தகைய சமன் பாடுகளைத் தீர்க்க , முதலில் அச்சமன்பாட்டின் 
வலப்பக்கத்தைப் பூச்சியத்திற்குச் சமன்படுத்திக் கிடைக்கப் பெறும் , 

ux + n + pi ux + n - 1 + .... + pn - lux + 1 + pn ux = 0 


424 


எண்சார் கணிதவியல் 


என்ற ஒருபடிச் சமன்பாட்டிற்குரிய தீர்வைக் காண வேண்டும் . இவ் 
வாறு காணப்படும் தீர்வுக்குத் துணைத்தீர்வு ( complementary Func 
tion ) என்று பெயர் . பின்னர் , கொடுக்கப்பட்டுள்ள சமபடியில்லாத 
சமன்பாட்டின் ஒரு சிறப்புத் தீர்வைக் ( Particular Integral ) காண 
வேண்டும் . இப்பொழுது , கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டின் 
பொதுத் தீர்வு = துணைத் தீர்வு + சிறப்புத் தீர்வு ஆகும் . 


சிறப்புத் தீர்வு காணல் : 

மாறிலிக் குணகங்களையுடைய சமபடியில்லாக ஒருபடி வேறு 
UTLO FLOGOUTL 19.601 (Non -homogeneous linear difference 
equations with const . coefficients) பொது மைப்பு 

f( E ). ux = p ( x ) 
ஆகும் . இத்தகைய சமன்பாட்டின் சிறப்புத் தீர்வு 

1 
ux f (E ) 

P ( x ) 
ஆகும் . 


1 

( x ) - என்ற சிறப்புத் தீர்வைக் காணும் முறைகள் . 
f ( E ) 


X- இல் m படி பெற்ற ஒரு கோவையை Vx என்று கொள்வோமே 
யானால் 

(i ) ) ( x) = x " 
(ii ) p ( x ) = a * 

(iii) ¢ ( x ) = a Vx 
ஆகயிருக்கும் போது கீழ்க்கண்டவாறு சிறப்புத் தீர்வு காணலாம் . 
(i ) ¢ ( x ) = x " , m = 0 அல்லது ஒரு நேர் முழு எண் . 

1 

1 
ux = 

xm 

f ( 1 + A ) 


f ( E ) 


இப்பொழுது , 1 ஆனது f ( E ) = f ( 1 + 2 ) = 0 இன் மூலமாகயில்லா 

1 
விடில் 
f (1 + A ) 

ஐ -இன் படிகளில் ஏறும் வரிசையில் விரித் 
தெழுத , 
1 

AmA 

g ( A ) + 1 
f 1 + 2 


வேறுபாட்டுச் சமன்பாடுகள் 


425 


ஆகும் . இங்கு g ( A ) என்பது -இன் படிகளில் ஒரு கோவை 
யாகும் . 
ஃ 1 = f ( 1 + A ) ( A0 + A / + Ag + ... + AmAm) 

+ g ( A ) Am +1 
ஃ xn = f ( 1+ ) ( A0 + A1 / + A , 2 + ... + Anlm) xm 

+ g( A ) { n + 1xm 
ஆனால் , Am + 1xm = 0 ஆகும் . 
ஃ xn = f ( 1 + A ) ( A0 + A1 / + Az / 2 + ... + Amm) xm 


xn 


அல்லது , (I + A ) = {A0 + A1 + A9A + ...... + AmA " ) xm . 


1 
அதாவது , 

f (E ) 


. 


xm = ( A0 + All + Az / ? + 


. + Ann) xm . 


என்பது ஒரு சிறப்புத் தீர்வு ஆகும் . 

இப்பொழுது , f ( E ) = 0 என்ற சிறப்பியல்புச் சமன்பாட்டின் 
( characteristic equation ) மூலங்களுள் 1 என்ற மூலம் 1 தடவை 
மடங்கி வருவதாகக் கொள்வோம் . எனவே , 

f ( E ) = f1 ( E ) ( E - 1 ) " 
ஆகவே , கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடு 

f1 ( E ) (E- 1 )Tu = xm 
என்று மாறுகிறது . இங்கு f1 ( E ) என்பது E- இல் ( n - r ) படி பெற்ற 
ஒரு கோவையாகும் . 

இப்பொழுது , (E -- 1 )Fux = / ux = vx எனக் கொள்க . ஆகவே , 
கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடு 

f ] ( E ) .vx = xm 


என்று மாறுகிறது . 


xm 


- 


கான 


Vx f1 ( E ) 

( Bo + B // + B % 22 + ... + B.nlm) xvi 
என்று காணலாம் . இது X- இல் m படி பெற்ற கோவையாகும் . 
ஆகவே , இக்கோவையை 

box Cm + byx cm - 1 + bax cm - 2 + . + bmx co 
என்று எழுதலாம் . அதாவது , 

vx = box cm + bxx cm -1 + bg x cm - 2 + ... + bn x Co. 


426 


எண்சார் கணிதவியல் 


: . ux = 


ஃ / \ rux = vx = bo x cm + byx cm - 1 + bg x cm -2 + ... + bm x Co. 
1 

Xcm + bi x cm - 1 + bex cin - 2 + 
Ar 

= be x cin + r + by xcm + 1-1 + ...... + bm - 1 X cr + 1 + bm x c . 
இதுவே , வேண்டிய சிறப்புத் தீர்வு ஆகும் . 


* [6pxen 


+ bm x Co 


( ii ) - ( x ) = ax 
கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடு : 

f ( E ) .ux = ax 


ax 


. 





ux = 

f ( E ) 
f ( E ) = 0 என்ற சிறப்பியல்பு சமன்பாட்டின் n மூலங்களுள் a என்பது 
1 தடவை மடங்கி வரும் மூலம் எனக் கொள்க . 

f ( E ) = f1 ( E ) ( E - a ) " ஆகும் . 
இங்கு f1 ( E ) என்பது E- இல் ( n - r ) படி பெற்ற கோவையாகும் . 
ஆனால் , E = a என்பது f ( E ) = 0 இன் ஒரு மூலமானால் , E = a என்பது 
f ( aE ) = 0 என்ற சமன்பாட்டிற்கும் ஒரு மூலமாகும் . 
ஆகவே , f ( aE ) = f1 ( aE ) ( Ea - a ) " ஆகும் . 
இப்பொழுது , ux = axvx என்று எழுதினால் , 

f ( E ) ux = ax 
என்ற சமன்பாடு 

f1 ( E ) ( E - a ) r ax vx = ax 
என்று மாறுகிறது . அதாவது , 

f1 ( aE ) ( aE - a ) ax vx = ax 
என்று மாறும். 
அதாவது , f1 ( aE ) [ a ( E - 1 ) ] r ax vx = ax 

f1 ( aE ) a ( E - 1 ) r ax vx = ax 
f1 ( aE ) ar rax vx = ax 

1 1 

1 
அல்லது , ar Arvx = 

a 
fi (aE ) 

f1 ( a + al ) - fi ( a ) 


- 


Fa + aa = 6 ஆகும். 


ஆனால் a என்பது f ( E ) = 0 இன் r தடவை மடங்கி வரும் மூல 
மாகையால் , 

f ( E ) = ( E - a ) r f1 ( E ) . 


427 


வேறுபாட்டுச் சமன்பாடுகள் 


f( r) ( E ) 


இங்கு , f1 ( E ) 


- 


r ! 


f ( r ) ( a) 


. 


F ; (a) = " 8) 


. 


al Arvx = 


1 
fl ( a ) 


f (!) (a ) 


a - 1 ! 


Ar vx = 

f (r) ( a ) 


a - r r ! 


X. Co 


f ( r ) ( a ) 


ar r ! 
Ar | f ( r ) ( a ) 


• X Co 


a - l r ! 


- 


= K Cr 


f (x ) ( a ) 


a - tax r ! 
ஆகவே , ux = axvx = x Cr 


என்பது சிறப்புத் தீர்வு ஆகும் . 


fr ) ( a ) 


( iii ) ( x ) = ax Vx . 

கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடு . f ( E ) ux == ax Vx ஆகும் . 


அதாவது , ux = axvx என்று எழுதலாம் . 


இப்பொழுது , ux = ax Vx என்று எழுதவும் . 

f ( aE ) ax vx = ax Vx 

f ( aE ) vx = Vx 
இச்சமன்பாட்டின் சிறப்புத்தீர்வை , 
பட்டுள்ள முறையில் காணலாம் . 


வகை 


( i ) இல் 


விளக்கப் 


மாதிரி 170 


தீர்க்கவும் : 


ux + 2-9u , = 16 x2 


துணைச்சமன்பாடு : E 

E : _9 = 0 
E = + 3 . 


துணைத்தீர்வு : us =் , 3x + cg ( -3) x 


428 


எண்சார் கணிதவியல் 


1 


16x2 


சிறப்புத் தீர்வு = 

E2 


- 


9 


1 

16x2 
( 1 + A ) - 9 
1 

16x2 
1 + 2 + 2-9) 

- 16x2 


M * -... )* 


x2 


= 8 + 2A + 16 
--6(1-22 ) 
-2[ 1-( - + - )] 
--2 ( 1+ ( - + - ) +(2 + 
= -2[1 + 24 + 2 + 4 = ......... 
--2( 1 + a + a + a +.....) 

...) * 
-2 (1 + -- 
1+ + a + 1, +..... 

--] [ x ( x - 1 ) + x ] 
2[1++a + a ++ ..... 

A + a + ..... ] [ x0 + x ] 
-2 [ 1-89 + 1-2 xw + 7,2 +3D 1 ] 
-2 ( x( x-1)+ } x + + x ++ ) 

2 ( x + +3 ] 


21+ 


1 3/2 
-A + + 

16 


= 


--- 


1 


= -2 x2 + x + 


2 


ஆகவே , கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டின் பொதுத்தீர்வு : 
ux = துணைத்தீர்வு + சிறப்புத்தீர்வு 

5 
= c • 3 * + c ( - 3 ) * - 2x2 -- > 

4 


~ 


Xs 


வேறுபாட்டுச் சமன்பாடுகள் 


429 


Vx = 


மாதிரி 171 

தீர்க்கவும் : ux + 4-5 ux + 3 + 9ux + 2-7ux + 1 + 2 ux = x3 +-1 . 
துணைச் சமன்பாடு : E- 5E + 9E2 - 7 E + 2 = 0 

( E- 1 ) ( E - 2 ) = 0 
துணைச் சமன்பாட்டின் மூலங்கள் : E = 1 , 1 , 1 , 2 . 
ஆகவே , துணைத்தீர்வு : ux = ( c1 + cg x-+ cg x2 ) 1 * -- c4-2 * . 
கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடு : 

( E – 1 ) ( E - 2) ux = x3 + 1 
E = 1 + / என்று பிரதியிடவும் . 

13 ( 1-1 ) ux = x3 + 1 
இப்பொழுது , / 3ux = Vx எனக் கொள்க . 
( -1 ) vx == x3 +1 

x3 + 1 

- 1 
x3 + 1 

1 
= - ( 1-4 ) ( x3 + 1 ) 

- ( 1 + 1 + / 2 + 13 + ........... ) ( x3 + 1 ) 
ஆனால் , x3 + 1 = x ( x - 1 ) ( x - 2 ) + 3x ( x - 1 ) + x + 1 

= x ( 3 ) +3 x ( 2 ) + x ( 1 ) +1 
vx = - ( 1 + 1 + 2 + 3 + .... ) [ x( 3 ) +3 x (2) + x(1)+1] 
[ x (3) + 3 x(2) + x(1) + 1 + 3x(2) + 6x(1) + 1 + 6x(1) 

+ 6 + 6 ] 
- [ x ( 3 ) +6 x ( 2 ) +13 x (1 )+14 ] 
அதாவது , Aux = vx = - [ x(3) + 6x(2) +13 x(1) +14] 

= - [ x ( x - 1 ) ( x - 2 ) + 6x ( x - 1 ) + 13x +14] 

x ( x - 1 ) ( x - 2 ) X ( x - 1 ) 
6 . 

13x + 14 
1.2.3 

1.2 
- [ 6 x cg +12 x cg + 13x cr + 14x co ] 
சிறப்புத் தீர்வு : 

1 

[ 6 x cs + 12 x cz + 13 x ci + 14 cx ] 
A3 
= - [ 6 x c5 + 12 x C5 + 13 x c4 + 14 x cs ] 


-- 


- 


ux = 


450 


எண்சார் கணிதவியல் 


- 


ஆகவே , சமன்பாட்டின் பொதுத்தீர்வு துணைத்தீர்வு + சிறப்புத் 
தீர்வு . 
அதாவது , ux == (ci + cz x + cs x2 ) 1 * + cy 23 

-- ( 6 x cs +12 x cs + 13xc4 + 14 x cs ) 
அதாவது , us = 1 + ca x + gx- + c 23 

- ( 6 x cs +12 x c ; +13 x c4 + 1 + x cg ) 


மாதிரி 172 
தீர்க்கவும் : 

ux + 2 - lux = 5.33 
துணைச் சமன்பாடு : E- 4 = 0 

ஃ E = +2 
துணைத்தீர்வு : ux == c1 2 * + c ( -2 ) * 
சிறப்புத்தீர்வு காண , ux = A •3 * என்று பிரதியிடவும் . 


Ux + 1 = A.3x + 1 
ux + 2 = A.31 + 2 


கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டில் இவற்றைப் பிரதியிட , 

A.3x + 2- 4A.3 * = 5 • 3 * 
A.3 * ( 9-4 ) 

= 5.33 
A.3 * .5 

= 5.33 


A 


--- 1 


சிறப்புத்தீர்வு : us = 3 * . 

பொதுத்தீர்வு = துணைத்தீர்வு - சிறப்புத்தீர்வு . 
அதாவது , ux = cr • 2 * + c (-2) + 3 * . 


மாதிரி 173 


தீர்க்கவும் : 


ux + 2-7ux + 1 + 10 ux = 12.5 * . 


துணைச் சமன்பாடு : 


E - 7 + 10 = () 
( E - 2 ) ( E - 5 ) = 0 
E = 2 , E = 5 . 


துணைத் தீர்வு : uy = cy - 2 * + 2.53 
சிறப்புத் தீர்வு காண us = A.5 * என்று பிரதியிடவும் . 


4:31 


வேறுபாட்டுச் சமன்பாடுகள் 


A.5 * + 2 


- 7.A.5x + 1 


+ 10.A.5 * = 12.5 * 
A.5 * ( 5 " -7.5 + 10 ) = 12.5 * 
A.5 * ( 25 - 35+ 10 ) = 12.5 * 

= 12.5 


A.5 * (0 ) 


- 


ஆகவே , இதன் மூலம் A- யின் மதிப்பைப் பெறமுடியாது . 


. 


எனவே , uy = A ( x 5 * ) என்று பிரதியிடவும் . 

A ( x + 2 ) 5 * + 2-7 A ( x + 1 ) 5* + +10 Ax 5 = 12.5 * 
A.5 * [ 25 ( x + 2 ) -35 ( x + 1) + 10x ] = 12.5 * 
A.5 * [50-35 ] = 12.5 * 
A.5 * .15 = 12.5 * 


A = 


12 
15 


4 
5 


சிறப்புத் தீர்வு : ux = 


. 


+ 


4 . 
5 


x 5 * 


பொதுத் தீர்வு = துணைத் தீர்வு + சிறப்புத் தீர்வு 

4 
lux 2+ Ce 

5+ 


Y 


அதாவது , 


us = C ] 2* -+ c, 5 " + 4x5* 


13.6 மாறிலிக் குணகங்களையுடைய சம்படித்தான ஒருபடிச் 

ELD GOT UIT 56 ( Homogeneous Linear Equations with constant 
coefficients ) 

A1 , A2 , ....... , An என்ற மாறிலிகளைக் குணகங்களாகப் பெற்ற 
கீழ்க்கண்ட சமபடித்தான ஒருபடிச் சமன்பாட்டைக் கருதுக . 


ux + n + Alux + x - 1 + Ap ux + n - 2 + ..... + Ap ux = 0 


( 1 ) 


X 


ux = a V 


* 


என் 


ற பிரதியீட்டில் Vx என்பது X- இல் m படி பெற்ற ஒரு கோவை 
யெனக் கொள்க . 


x + 1 
ux + 1 = a 


Vs + 1 


432 


GT 630T FTIP 6500f sowo 


Vx + 2 


- 


: a 


fo , AV = Vs + 1 - V : 
:: Vx + 1 = V + AVX 

x + 1 
Ux + 1 = a ( Vx + AV ) 

x + 2 
Uxto = a 

X + 2 

( Vg + 1 + AVx + 1 ) 
X - 2 

[ Vx + AVx + A ( Vx + AV ) ] 
x + 2 

[ Vx + 2 AVx + A Vx ] 

X - 3 
Ux + 3 = a 

x + 3 

[ Vs + e + AVX + 2] 
x - 3 

[Vx + 2 AVX + 4 ° Vx + 4 ( Vx + 2 AV + A VJ] 
= 2x + 8 [ Vx + 2 AVX + AⓇVx + AVx + 2 Aº Vstav 

[ Vx + 3 AVx + 3 A Vx + A Vx ] 
[ Vx + 3 C1 AV +3 C. A Vstav ] 


Vs + 3 


* +- 3 


x + 3 


t 


x + 1-1 

1-1 
usto - i = a [ V + C1 AVx + CgAVx + ... +Av] 

x + n 
uan sa [ Vx + nCL AV : + " CZ A Vx + ... + A " Vs ] 
இம் மதிப்புக்களைச் சமன்பாடு ( 1 ) இல் பிரதியிடவும் . 

axtn [Vx + 1C1 AVx + Ca AⓇ Vx + ...... t All Vx ] 
* A4 ax + 1--1 [ V : + n - 1 Ci AV 7-1 Co A4 V + ... + An-1 Vs] 
+ A2 a * + 1-2 ( Vx + 1-2 Gi AVX - 11-2 C2 A2 V t ... t4u -2 Vz ] 
T 
+ An- i ax + 1 ( Vx + AVX ) 
+ Anax Va = 0 . 


அதாவது , 

as Vx [ an + Aj 24-1 + A3 .-- 2 + ... + An ] 
tax + 1 AVX [ au - 1 , C1 + A1 a 1-2, 1-1 Cu + Ag 21-3 . u - 2 C1 

+ ... + An - ] 
tax + ? A ? V . [ an - 3 , " Ca + Aj. an - 3 , n - 1C2 + Ag an - t n - 3Cg 

+ An - ] 
+ as + 1 A Va = 0 . 


+ 


433 


வேறுபாட்டுச் சமன்பாடுகள் 


அதாவது , 
a * [ an + Al an - 1 + A2 an - 2 + ....... 

... + A .] Vx 
+ as + 1 [ an - 1 + ( n - 1 ) An an - 2 + ( n - 2 ) A , av - 3 

3 + 

...... 

+ An - i ] AV, 
+ as + 2 [ n ( n - 1 ) an - 2 + ( n - 1 ) ( n - 2 ) A1 an - 3 + ..... 

A2V 
+2 ! Az - 2 ) 

2 ! 


AnV . 


+ ax + n , n ! 


x = 0 ... 


+ .......... 


... 


( 2 ) 


n ! 


ஆனால் , கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டின் துணைச் சார்பு 


] -1 


f (E) = E " + Ay E + A , E 

+ + Ax ஆகும் . 
இத்துணைச் சார்பை 

f ( a ) = ar + A1 an - 1 + Az av- 2 + ...... + An 
என்றும் எழுதலாம் . 
f ( a) = n al - 1 + ( n - 1 ) Al an - 2 + ( n - 2 ) Az an - 3 + 

..... + A. - 1 
f ( a ) = n (n - 1 ) an - 2 + { n - 1 ) ( n - 2 ) Ayat - 3 + ...... + 2 ! An -2 


ஆகவே , சமன்பாடு ( 2 ) ஐக் கீழ்க்கண்டவாறு எழுதலாம் . 


a * f ( a ) Vx + ax + 1 f ( a ) AV : + ax + 2 fl (a )AVx 


2 ! 


AnV 


X 


-- 


0 ........... ( 3) 


+ 


+ ax + n f ( n ) ( a ) 


n ! 


a = a1 என்பது f ( a ) = 0 என்ற துணைச் சமன்பாட்டின் தனி மூல 
மாகவும் , Vx = 1 எனவும் இருப்பின் , a = a1 என்ற மதிப்பு சமன்பாடு 
( 3 ) ஐச் சமன்படுத்துமாகையால் a1 * என்பது கொடுக்கப்பட்டுள்ள 
சமன்பாடு ( 1 ) இன் ஒரு சிறப்புத் தீர்வு ஆகும் . இதுபோல் , a1 , ap , 
ag....., an என்பன f ( a ) = 0 இன் n தனி மூலங்களாயின் , சமன்பாடு 
( 1 ) சிறப்புத் தீர்வுகள் 

a1 * , az , as , ............. an * ஆகும் . 
ஆகவே , சமன்பாடு ( 1 ) இன் பொதுத் தீர்வு 

ux = c1_a1* + cg ag + cgaz * + ...... + cn an * ஆகும் . 
ஆனால் , a ) என்ற மூலம் k தடவை மடங்கி வருவதாகக் கொள்வோம் . 
அதாவது , 


al = ag = ag = ... = ax , ak + 1 , ak + 2 ,... , an 
எ -28 


434 


எண்சார் கணிதவியல் 


என்பன f (a) = 0 இன் மூலங்களாயின் , ai = a_ = ... = .lk என்ற k சம 
மூலங்களுக்குரிய சிறப்புத் தீர்வு 

ux = (c + c2x + cgx2 + ... + cx xk - 1 ) al * ஆகும் . 
ஆகவே , சமன்பாடு ( 1 ) இன் பொதுத் தீர்வு . 

uy = ( C1 + C2x + c3x2 + ... + C : xk - 1) + c + ax +1 + ... + C . a . " . 


13.7 மாறும் குணகங்களைக் கொண்ட ஒருபடி வேறுபாட்டுச் 

சமன்பாடுகள் ( Linear d.fference equations with variable 

coefficients ) 
u ( x + 1 ) -- ( x ) u ( x ) = f ( x ) ... ( 1 ) என்ற சமன்பாட்டைக் 
கருதவும் . 

u ( x ) = U1 ( x ) v ( x ) என்று பிரதியிடவும் . 
u ( x + 1 ) = u1 ( x + 1 ) v ( x + 1 ) 

சமன்பாடு ( 1 ) இலிருந்து , 
u1 ( x + 1 ) v ( x + 1 ) -9 ( x ) ul ( x ) v ( x ) = f ( x ) 

( 2 ) 
சமன்பாடு ( 1 ) இன் துணைச் சார்பு . 

u ( x + 1 ) - ( x ) ul ( x ) == 0 ஆகும். 
u1 ( x + 1 ) - ( x ) u ) ( x ) = 0 

P ( x ) ui ( x ) = u1 ( x + 1 ) 
ஆகவே சமன்பாடு ( 2 ) இலிருந்து , 

un ( x + 1 ) v ( x + -1 ) - U1 ( x + 1 ) v ( x ) = f ( x ) 
அதாவது , U1 ( x + 1 ) [ v ( x + 1 ) - v ( x ) ] = f ( x ) 
ul ( x + 1 ) / v ( x ) = f ( x ) 

f ( x ) 
ஃ A v ( x ) = 

u1 ( x + 1 ) 

f ( x ) 
* . v ( x ) = A - 1 

( 3 ) 
uy ( x + 1 ) 
மேலும் , u1 ( x + 1 ) = p ( x ) un ( x ) 

u1 ( x + 1 ) 
u1 ( x ) 

= ) ( x ) 
ஃ log ui ( x + 1 ) -log ui ( x ) = log ¢ ( x ) 
அதாவது , 1 [log ui ( x ) ] = log | ( x ) 

* log u1 ( x ) = -1 log ¢ ( x ) 
u1 ( x ) = c ( x ) • eA- " log p { x) 

( 4 ) 


[ 2 ] 


வேறுபாட்டுச் சமன்பாடுகள் 


435 


சமன் பாடுகள் ( 3 ) , ( 4 ) ஆகியவற்றிலிருந்து மதிப்புக்களை u ( x ) = u ] ( x ) 
v ( x ) என்ற சமன் பாட்டில் பிரதியிட , கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடு 
( 1 ) இன் முழுத் தீர்வு 


f ( x ) 


u ( x ) = c ( x ) / 


[ 


3 ]c 


ed - 1 log ; ( x ) என்று கிடைக்கும் . 


u1 ( x + 1 ) 


மாதிரி 174 
தீர்க்கவும் : u ( x + 1 ) -e 2x - 1 u ( x ) = 5 x ex2 

u ( x ) = U1 ( x ) v ( x ) எனக் கொள்க . 
துணைச் சமன்பாடு : u ( x + 1 ) -e 2x -1u ( x ) = 0 

. u1 ( x + 1 ) = e2x - 1 ui ( x ) 

ஃ log ur ( x + 1 ) = ( 2x - 1 ) Flog u1 ( x ) 
அல்லது , log u1 ( x + 1 ) -log un ( x ) = 2x - 1 

/ [ log u1 ( x ) ] = ( 2x - 1 ) 
* u1 (x ) = c ( x ) el -1( 2x - 1 ) 


= c ( x ) e(x - 1) 


u ( x ) = e( x - 1) 


இப்பொழுது , u ( x ) = un ( x ) v ( x ) 

v ( x ) • என்று கொடுக்கப்பட்டுள்ள 
சமன்பாட்டில் பிரதியிடவும் . 

u ( x + 1 ) = ex2 v ( x + 1 ) . 
s ex2 v ( x + 1 ) - e2x -1 . e ( x - 1 ) " - V ( x ) = 5 x 2 
ex v (x-+ 1 ) 

-e cxe -2x + 1 

• v (x ) = 5xex 
, ex2 v ( x + 1 ) -ex2 v ( x ) = 5x ex2 
ஃ v ( x + 1 ) -v ( x ) = 5x 

A v ( x ) = 5x 

V ( x ) = / - 1 5x 


2x -1 


- 


= z x ( x - 1 ) 
ஆகவே , கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டின் முழுத் தீர்வு : 

u ( x ) = ul ( x ) V ( x ) 

= c ( x ) e(x - 1) - $ x ( x - 1 ) . 


மாதிரி 175 

தீர்க்கவும் : ux + 1 - a ux = ( 2x + 1 ) ax 
u( x ) = ly ( x ) v ( x ) என்று கொள்க . 


டெல்லி எம்.ஏ. 66 ) 


436 


எண்சார் கணிதவியல் 


துணைச் சமன்பாடு : 

u x + 1 -auly - 0 
அதாவது 

E - a = 0 
. E = a . 


ஃ துணைத் தீர்வு : un ( x ) = us 
இப்பொழுது , ux = axv ( x ) என்று பிரதியிடுக . 

ஃ ux + 1 = ax + 1 v ( x +1 ) 
.. ax + 1 v ( x + 1 ) -a • av v ( x ) = ( 2x + 1 ) : - * 
அதாவது , ax + 1 [ v ( x + 1 ) -V ( x ) ] = { 2x + ) an 
... a . / v ( x ) = ( 2x + T ) 

2x + 1 
/ V ( x ) = 


a 


* . * ( x ) = / -1 


( 23 ) 


x (2) + ( 1) + c 


x ( x - 1 ) + x + c , 


aal 


x + c 


a 


ஆகவே , சமன்பாட்டின் முழுத் தீர்வு : 
ux = u ] ( x ) V ( x ) 

+ c 


as 


a 


= ax - 1 ( x + c ) 


பயிற்சி 27 
பின் வரும் சமன்பாடுகளைத் தீர்க்கவும் 

1 
1. ux + 1- _ux = 0 , x > 0 


2. ux-+ 2-4 ux = 0 
3. 16 ux + 2-8ux + 1 + ux = 0 
4. ux + 9-7uxH+ + 10ux = 12 4x 
5 , ux + 1-2 ux = 2 x 
6. 3ux + 1 - ux = x 
7. (x + 1 ) us + 1 - xux = 0 
8. ux + - 5us + 1 + 5ux = 5x 
9. ux + 3-3ux + 1-4 uy = 3x 
10. ux + 1 - exux = 3x2ex + x + ! 


14. இசைப் பகுப்பாய்வு 

( Harmonic Analysis ) 


14.1 திரும்புச் சார்பு ( Periodic Function ) 

f ( x ) = a sin x + b cos X 
என்ற சார்பினைக் கருதுக . இச்சார்பில் X- ஐ ( x + 21 ) என்று 
மாற்றுக . 
ஃ f ( x + 21 ) = a sin ( x + 21 ) + b cos ( x + 21 ) 

= a sin x + b cos X 

= f ( x ) 
அதாவது , f ( x + 25 ) == f ( x ) என்று காண்கிறோம் . இதுபோல் 

f ( x ) = f ( x + 21 ) = f ( x + 47 ) = f ( x + 61 ) = 
என்று காணலாம் இத்தகைய சார்பு , 21 - ஐக் கால வட்டமாகச் 
( period ) கொண்ட ஒரு திரும்புச் சார்பு எனப்படுகிறது . 21 
கால வட்டமாகக் கொண்ட 

ஒரு திரும்புச் சார்பின் 
அமைப்பைக் கீழ்க்கண்டவாறு எழுதலாம் . 

y = ao + al cos X + a , cos 2x + + an cos nx 

+ bi sin x + be sin 2x + ...... + bn sin nx 
இச் சார்பில் X என்பது சாராமாறி ( independent variable ) ஆ 
இச் சாராமாறியின் சில இடைவெளி மதிப்புக்களுக்கு 
சார்பலன்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் , இச் சார்பிலுள்ள a ) , a1 
... , an , bi , ba , 

.... , ba என்ற மாறிலிகளின் மதிப்புக்களைக் க 
கிடலாம் . சாராமாறியாகிய X- இன் ஏதாவது ஒரு குறிப்பி 
மதிப்புக்குரிய சார்பலனாகிய y = f ( x ) என்பது நிலைத்து 
( ordinate) எனப்படும் . இத்தகைய 12 நிலைத்தூரங்களைக் கொ 6 
ஒரு திரும்புச் சார்பின் மாறிலிகளின் மதிப்புக்களைப் பெறும் முறைய 
இங்கு ஆராய்வோம் , 


சம 


438 


எண்சார் கணிதவியல் 


14.2 12 சம இடைவெளி நிலைத்தூரங்களைக் கொண்ட திரும்புச் 

சார்பு ( Periodic Function with 12 equally - spaced Ordinates ) 
கால வட்டம் 27 கொண்ட y = f ( x ) என்ற திரும்புச் சார்பின் 
சாராமாறியாகிய X- இன் 12 சம இடைவெளி மதிப்புக்களுக்குரிய 
சார்பலன்கள் ( நிலைத்தூரங்கள் ) கொடுக்கப்பட்டிருப்பதாகக் கொள் 
வோம் . ஆகவே , y = f ( x ) ஐக் கீழ்க்கண்டவாறு எழுதலாம் . 


y = ao + al cos X + az cos 2x + as cos 3x + ay cos 4x + a ; cos 5x 

+ as cos 6x 
+ bi sin x + by sin 2x + be sin 3x + by sin 4x 

+ by sin 5x 

...( 1 ) 
X- இன் 12 மதிப்புக்களும் , அவற்றிற்குரிய y- இன் 12 மதிப்புக் 
களும் கீழ்க்கண்டவாறு அட்டவணைப்படுத்தப்பட்டிருப்பதாகக் 
கொள்வோம் . 


X 


0 | 30- 60 / 90 ° |120 ° 150 / 1800 /2100 2400 270° 1300 " 330 ° 


18r/a10-240"|27o-Boo- 1330 


y 


yo 


Y1 


Y2 


ys 


ya 


ys 


ys 


Y9 


y10 y11 


இம்மதிப்புக்களை சமன்பாடு ( 1 ) இல் ஒவ்வொன்றாகப் பிரதியிடுக . 


yo = ao + al + a + as + a4 + as + as 
13 

13 ) 
Y1 = ao + 

a1 + l ag - z a4 
2 ) 

21 

as - as 
+1 bi + } bz + be + } b4 + 1 by 
y2 = ao + , a1- az - as - 1 a4 + z as + as 

13 13 
+ > b1 + 2 

13 

b 

be 
ys = a0 - az + a4 - as + bi - bs + by 
Y4 = a0 - z a1 - z a2 + ag - z a4 - z a5 + as 
13 

13 
bg bi 
b1 

2 
ys = a0 

13 24 3 

21 + s ag - j az + 3 as -- as 
+1 b ;-) bs + bx - 13 bq++ b ; 
ys = aymai + ag - as + a4 - as + as 


+ 


b5 


இசைப் பகுப்பாய்வு 


439 


y7 = a0 


2 


ay + z ag - z a4 + > as - as 
b. + } by -b; + z b ; - + b , 


- > b1 -- 


ys = ao - z a1 - z az + as - 1 a4 - z as + as 
13 13 

13 

1b4 
2 ) 2 

2 


y9 = a0 - az + a4 - as - b1 + bg - b ; 
y10 = a0 + l a1-1 a2 - as - 1 a4 + 1 as + as 


- > by- , bs + , bu + } b. 


3 
Y11 = ao + a1 + as - as 
2 

2 
13 

13 
- by - by 

by 
21 

2 
மேற்கண்ட 12 சமன்பாடுகளையும் தீர்த்து மாறிலிகளின் மதிப் 
புக்களைப் பெறலாம் . மீச்சிறுபடித் தத்துவத்தைப் ( Principle of 
Least Squares ) பயன்படுத்தி மேற்கண்ட சமன்பாடுகளின் மீச்சிறு 
படி வழிச் சமன்பாடுகளை ( Normal Equations ) அமைத்து அவற்றி 
லிருந்து மாறிலிகளின் மதிப்புக்களைக் கீழ்க்கண்டவாறு கண்டறிய 
லாம் . 


a ) ஐக் காணப் பயன்படும் மீச்சிறுபடி வழிச் சமன்பாட்டைக் 
காண , மேற்கண்ட சமன்பாடுகள் ஒவ்வொன்றையும் அச் சமன் 
பாட்டிலுள்ள a ) இன் குணகத்தால் பெருக்கிக் கூட்ட வேண்டும் . 
அவ்வாறு பெருக்கிக் கூட்டும்போது வலப்பக்கத்தில் a ) உறுப்பைத் 
தவிர மற்ற உறுப்புக்கள் யாவும் மறைந்துவிடுவதைக் காணலாம் . 
இங்கு எல்லாச் 

சமன்பாடுகளிலும் a ) இன் குணகம் 1 தான் , 
ஆகவே , ஒவ்வொரு சமன்பாட்டையும் 1 ஆல் பெருக்கிக் கூட்டவும் . 

* . 12 an = y0 + y1 + y2 + y3 + y4 + Y5 + Y6 + yr + ys + y9 + Y10 + y11 
இதுபோல் , ஒவ்வொரு சமன்பாட்டையும் அதிலுள்ள 

அதிலுள்ள a1 இன் 
குணகத்தால் பெருக்கிக் கூட்டவும் . 

W3 

V 3 
2 

4- - 

Ys - ys 


* . 6 ax = yo + VJ > 1 + 1 y2-3 y: 


2 y7-1 Ys 


+1 y10 + 


21 


V 11 


இதுபோல் எல்லா மாறிகளுக்கும் இம்முறையைப் பயன்படுத்திக் 
கீழ்க்கண்ட மீச்சிறுபடி வழிச் சமன்பாடுகளைப் பெறவும் . 


440 


எண்சார் கணிதவியல் 


6 as = yo + } y1-1 y2 - ys - X Y4 + 3 y5 + y + zy7_2 ye - ys 

-1 Y10 + 1 y11 


- 


1 , 


21 


6 as = y0 - y2 + y4 - Y6 + ys - y10 
6 ay = yo - 1 y1-1 y2 + ys - X Y4- 1 Y5 + ys - 3 yr - 1 y8 + ys 

-1 y10- } y11 
43 

M3 
6 a ; = yo-- 

2 y1 + 1 y2-3 y4 + ys - ys + 

2 | 

y7-3 ys + yg 

- 1 Y10-1 Y11 
12 as = yo - y1 + y2 - ys + y4 - Y5 + Y6 - Yr- i- Y8 - y ? - Y10 - Y11 
V3 

V3 
6 by = 1 y1 + 

2 ya + y3 + y4 + 3 y5-1 yr -- 

2 Y8 - ye 
V3 | 

y10-1 yil 
2 


6 bg = 3 ( Y1 + yz - y4 - ys + yx + ys - y10 - y11 ) 


6 bg = y1 - y3 + Y5 - yr + ye - y11 

43 

( y1 - ye + y4 - ys + yr - y8 + y10 - y11 ) 


6b4 = 13 


6hx= 1x- %2x + x; -_ x + zys - / + 

.- 1 + , 


ys= ys 


+ 


1 
2 Y10- 2Y11 


மேற்கண்ட 12 சமன்பாடுகளையும் தீர்த்து மாறிலிகளின் மதிப்புக் 
களைப் பெற முடியும் . ஆனால் , இச்சமன்பாடுகளை நேரடியாகத் 
தீர்ப்பது மிகவும் கடினமாக யிருக்குமாதலால் , கீழ்க்காணும் மாற்று 
முறையைப் பயன்படுத்தித் தீர்க்கலாம் . 


மேற்கண்ட சமன்பாடுகளின் வலப்பக்கங்களிலுள்ள உறுப்புக் 
களைக் கீழ்க்கண்டவாறு தொகுப்புக்களாக ( groups ) எழுதி , அத் 
தொகுப்புக்களை வேறு மாறிகளால் குறிப்பிட்டு , சமன்பாடுகளைப் 
புதிய மாறிகளைக் 

கொண்டமைந்த சமன்பாடுகளாக மாற்றி 
எழுதவும் . 


முதல் சமன்பாட்டைக் கீழ்க்கண்டவாறு எழுதலாம் . 
12 as = ( yo + ys ) + ( y1 + y11 ) + ( ye + yo ) + ( ys+ yg ) + Y4 + ys ) + {ys + yr ) 
இது போல் மற்ற சமன்பாடுகளையும் மாற்றி எழுதவும் . 


இசைப் பகுப்பாய்வு 


4 + 1 


6 a1 = ( yo + y6 ) + 


MZ ( vn ) + yı + ( ya+ yao 

) – įkvety ) 


V 3 


2 


( Y5 +49 ) 
6 ag = (yo + y ) + ] ( yı + y11) – } ( ya + y10 ) – ( y : + yo) } ( ya + y s ) 

+1 ( ys + y ) 
6 ag = (yo -- y6) - (y2 +410 ) + ( ya + yg ) 
6 a4 = ( yo + ya ) -3 ( yı + y11 ) -1 ( ya + y10 ) + ( Y : + yo ) - ( 94 + ys ) 

-11 : +97) 
6 a ; = ( yo - 96 ) - ( yu + yu) + (yat yio)- ( 84 + ys 

) 
3( y s + yo ) 


+ 


1 ? ag = ( yo + y6 ) - ( ya + y11 ) + - ( y2 +910 )-- (y3 +-yg ) + ( ya + y8) 

- (y + y ) 


♡ 3 


6 bı = } ( y1 - y11 ) + 


(ya - y1w ) - +- ( Y3 - yy) + 


2 


( 14 - ys) 


2 


1 


+ (Y: --ys ) 


2 


G biz 


V 3 


[( y1--911) + (y2 ---- 910 ) - (y4 --ys) - (ys - yn )] 

2 
6 bg = (yı - y11) - (yg -- yo) + ( : - ) 


6 b4 = 


V3 


[( y1 - y11 ) - (y2-910 ) - + - ( yy - ys ) - ( ys --- 47 ) ] 


2 


6 bo= z131- su) - VI (92- yi )+ lys – yo) - vB ya -yal 


+1 ( 75-79 ) 


இப்பொழுது , கீழ்க்காணும் பிரதியீடுகளைச் செய்யவும் . 
Yo + yo = uo 

Yo Y6 = VO 
Yi + y11 = UI 

Y1 -711 V1 
Ya + y10 = U2 

Ya Y10 V2 
Y3 + yg = ug 

Y3 . - yg = V3 
Y4 + 48 = 14 

Y4 - Y8 = V4 
yo + 47 = u5 

75-77 = 15 


442 


எண்சார் கணிதவியல் 


ஆகவே , மேலேயுள்ள 12 மீச்சிறு படி வழிச் சமன்பாடுகளும் 
கீழ்க்கண்டவாறு மாறுகின்றன . 
12 a0 = 40 + uit u, + + u4t -us 
= ( uo + uz) + ( uitus ) + (ug tu ) 

V 3 
6 a1 = Vo + U1 + { u , -- 404 
2 

2 


N 3 


N 3 


= vot 


(u1 - u5 ) +7 ( ug - u4 ) 


2 


6 ag = uotu1-1 U2 - U3-104 + u : 

= ( 10 - ug ) + 1 ( ui + - uz ) - } ( ui + u4 ) 
6 a3 = V0-09 + 44 

= Vo- ( ug - 24 ) 
6 a1 = uo - 1 u - ugtug - 1 04-15 

= ( 19 + ug ) -1 ( ui + uz ) -1 ( ug + out ) 


N 3 


6 a5 = VO 


V 3 


ui + 14 , - uit 


2 


2 


N 3 


( 11-15 ) + Ug - u4 ) 


2 


12 26 = 10 - U1 + U2 --- U3 + 04 - U5 

= ( u , - ug) - ( u1 + u5 ) + ( u2 + 14 ) 


6 bı = 1 Vi + 


V 3 


Vet - Vg + 


-V4 V5 


2 


2 


= + ( vi + vs + V ( va + və + vy 
6 bạ = 1,3v +vu - vi - v) 


N : 
2 


( V1 -- V ) + ( V2 - V )] 


6 bg = Vi - V3 + 15 

- ( Vi + vs) -V 


6 b4 


N 3 


( vi - V2 + 14 + 15) 


2 


V 3 

[( V1 – V5) - ( V2 - V4 )] 
2 


)] 


இசைப் பகுப்பாய்வு 


443 


M 3 


6 by = 1 v1 


ve + vs 


M3 

V4 + } vs 
2 


2 


= } ( v1 + v ; ) 


V3 


( v2 + V4 ) + Vs ) 


2 


மீண்டும் கீழ்க்கண்டவாறு பிரதியீடுகளைச் செய்யவும் . 


uo - us = so 


V1 -Vz = q1 


uo + ug = ro 
un +-uz = r1 
U2tuq = r2 


Vi t- V5 = P1 
V2 + V4 = P2 


V2 - V4 = q2 


ul - uz = s1 
uz - u4 = Sg 


ஆகவே , மீச்சிறு வழிபாட்டுச் சமன்பாடுகள் கீழ்க்கண்டவாறு 
அமைகின்றன . 


12 an = ro + rl + I2 = ro + ( ri + r2 ) 


6 a1= vo + >> $1 + 3 S2 
6 ag = so + zri - 1 rg = so + 1 ( ri - ra ) 
6 ag = Vo - 2 
6a4 = ro - z r1 -3 rz = ro - 1 ( ri + rg ) 


V3 


6 az = vo -S1 + z S2 

2 
12 as = so - r] + rx = So - ( ry - 2 ) 


M / 3 


P2 + v2 = v3 + zp1 + 


P2 


6bx =32 +Xx+ va= v;+ } / 
5b ; - !34 + y ) 


6bs = p1 - V3 


6 by = 


43 


( q1 - q2) 


2 


6 6 : = > P;-4 »+•s=vx ++ Pr- >P 


Pa .. 


இப்பொழுது கீழ்க்கண்ட பிரதியீடுகளைச் செய்யவும் . 
ri + rz = 1 

ri - re = m 
q1 + q = g 

41_qg = h 


414 


எண்சார் கணிதவியல் 


ஆகவே , கீழ்க்கண்ட சமன்பாடுகள் கிடைக்கின்றன . 


ao 


I 


ap = 


as = 


- c +1) 
- + [ x++++ + ] 

+ + m ) 

! (vo- $9) 
24 = ( -11 ) 
2. = + [v - 3 + 1 +) 
25- + ( s - m ) 
b - 1[*++ }n++ 3 ] 


by = 


v3 | 


g 


12 


by= 

( P1- v3 ) 
bx = 1 

[ s+ ) 


h 


by = + [ 


P1 


V 3 


Pa 


2 


மேற்கண்ட எளிய சமன்பாடுகளின் மூலம் திரும்புச் சார்பிலுள்ள 
மாறிலிகளின் மதிப்புக்களை எளிதில் பெறலாம் . ஆனால் மேற்கண்ட 
முறையில் மீண்டும் மீண்டும் பிரதியீடுகள் செய்யப்பட்டுள்ளன . 
இவ்வாறு செய்யப்படுகின்ற பிரதியீடுகள் யாவற்றையும் கீழே 
கொடுக்கப்பட்டுள்ள கூட்டல்- கழித்தல் முறையில் மிக எளிதாகச் 
செய்யலாம் . 


முதலில் கொடுக்கப்பட்டுள்ள 12 நிலைத் தூரங்களையும் கீழ்க் 
கண்டவாறு எழுதிக் கொள்ளவேண்டும் . பின்னர் , பல்வேறு 
கூட்டல் , கழித்தல்களின் மூலம் எல்லாப் பிரதியீடுகளையும் பெறலாம் . 


இசைப் பகுப்பாய்வு 


445 


yo 


y1 


ya 


y3 


y4 


Уз 


ys 


y11 


yo 


yg 


ys | 


uo 


un 


uz 


us 


uy 


( + ) கூட்டுத்தொகை : 
( - ) வித்தியாசம் : 


VO 


V1 


V2 


V3 


V5 


un 


ul 


U ? 


lls 


tly 


ll 


ro 


11 


12 


( + ) கூட்டுத்தொகை : 
( - ) வித்தியாசம் : 


So 


S1 


S2 


V1 


Va 


V5 


V4 


P2 


( + ) கூட்டுத்தொகை : pi 
( - ) வித்தியாசம் : 

91 


42 


r1 


d1 


fe 


q2 


1 


( + ) கூட்டுத்தொகை : 
( - ) வித்தியாசம் : 


m 


h 


a , b ஆகிய பல்வேறு மாறிலிகளைக் கணக்கிடப் பயன்படும் 
மேற்கூறப்பட்ட முறை முதன் முதலில் கி.பி. 1903 ஆம் ஆண்டு 
ரேஞ்ச் ( Range ) என்பவரால் கண்டு பிடிக்கப்பட்டது . 


பல 


மேற்கண்ட முறையில் கணக்கிடும்போது தவறுகள் 
ஏற்படலாமாகையால் , கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் முறையைப் 
பின்பற்றி , கணக்கிடப்பட்டுள்ள a , b ஆகியவற்றின் மதிப்புக்கள் 
சரியானவையா என்று சோதித்துப் பார்த்துக் கொள்ளலாம் . 
( i ) கணக்கிடப்பட்ட a .யின் மதிப்புக்கள் 

yo = ao + al + az + as + as + as + as 
என்ற சமன்பாட்டைச் சமன் செய்தால் , கணக்கிடப்பட்ட a . யின் 
மதிப்புக்கள் சரியானவையென்று கொள்ளலாம் . 
( ii ) இதுபோல் , கணக்கிடப்பட்ட b . யின் மதிப்புக்கள் 

v1 = bi + b ; + 2b3 + v3 ( b2 + ba ) 
என்ற சமன்பாட்டைச் சமன் செய்தால் , கணக்கிடப்பட்ட b- யின் 
மதிப்புக்கள் சரியானவை யென்று கொள்ளலாம் . 


446 


எண்சார் கணிதவியல் 


மாதிரி 176 

கீழ்க்காணும் பட்டியல் மதிப்புக்களிலிருந்து , அவற்றிற்குப் 
பொருத்தமான திரும்புச் சார்பைப் பெறுக . 


0 ° | 30 | 60 | 90 |120-1150 /1800/2100 240 ° 


270 


3000 


3300 


y 


9.3 | 15.0| 17.4/ 230/37-0/ 31-0/ 15-3 4.0-8-0-13-2-14 2-6.0 


315-017.4 


கூட்டல்- கழித்தல் முறையைப் பயன்படுத்திக் கீழ்க்கண்ட 
வாறு கணக்கிடவும் . 


0 


1 


2 


3 


4 


5 


y ... 


9.3 


17.4. 


23.0 


37.0 


31.0 


15.0 
--6.0 


15.3 


-14.2 


- 13.2 


-8.0 


4.0 


9.0 


3.2 


9.3 


35.0 


( + ) u .... 
( - ) V ... 


24.6 
-6.0 


29.0 
45.0 


21.0 


31.6 


36.2 


27.0 


- 


0 


1 


2 


3.2 


u .... 24.6 

9.8 . 


9.0 
35.0 


29.0 


r ........ 


34.4 


( + ) 
( - ) 


44.0 
- 26.0 


32.2 
-25.8 


S .... 


14.8 


- 


1 


2 


V ........ 21.0 


31-6 


27.0 


45.0 


76.6 


( + ) 
( - ) 


P .... 48.0 
g .... - 6.0 


-13.4 


1. .... 


44.0 


g ...... 


--6.0 


32.0 


-13.4 


1 ...... 


76.2 


- 


-19.4 


( + ) 
( - ) 


( + ) 
( - ) 


m . 


11.8 


h ... 


7.4 


இசைப் பகுப்பாய்வு 


447 


aorta ( roi + 1) = 1 ( 34.4 + 76-2 ) = 12 ( 110.6 ) .- 9.2 ! 
a_ = Vot 

N 3 
Sit 

2 S2 
2 


1 


[ vo 
= + [ - 6.0+ V ( -26.0)+ į ( -25-8) 


+ 


= > [ -6.0–13 V 3 -12.9 ] 

[ -6.0–22 : 5-12-9 ] 
= } [ -41.4 ] 

= } -6.90 
ag = } ( + m ) 

= ; [ 14.8 + 1 ( 11 • 8 ) ] 
= } [ 14.8 + 5.9 ] 
= > [ 2007 ] 

= 3.45 
ag = < ( vo - S2 ) 

= } ( -6.0 + 25.8 ) 
= ( 1968 ) 
= 3.30 
a4 = ( ro- } 1 ) 

= } [ 34.4 ~ } ( 76.2 ) ] 
= } [ 34 : 4-38.1 ] 
= { [-3.7 ] 
= -0.62 


a; = ] [vo 


vestis] 

VB ( -26.0 ) + ( -25-8 ) | 


= { [ -6.0 

2 
= & [ -6.0 + 13 3-12.9 ] 
= 1 [ -6.0 + 22-5-12.9 ] 
= } [ 3.6 ] 

0.60 
ag = ts ( so - m ) 

= ) ( 14.8–11 : 3 ) 
= ti ( 3 ) 
= 0.25 


443 


எண்சார் கணிதவியல் 


h == } [v3 + l pi + 


P2 / 


-- 1 [ 36-24-3 (48- (0 ) + 


4 / 3 
1 


6.6 ) | 


= ! [ 36-2 + 24.0 + ( 38.3 ) V 5 
= [ 36 • 2 + 24-0 + 66-3 ] 
== 1 [ 126.53 ] 
== 21.09 


M| 3 


-- 


- 


12 


= 


- 


M 3 

- 19.4 ) 
12 
33.60 

12 


-2-80 


b ; = 1 [ P1 -- v3 ) 

= ! ( 48-36-2 ) 
= ( 11-8) 
-1.97 


- 


b4 = 03 

h 
12 


V3 


( 7.4 ) 


12 


12.82 
12 


= 1.07 


V 3 


by = 1 [vs + zp1 


2 

pg ] 


V3 


( 76.6 ) ] 


= 1 [ 36 • 2- + 1 ( 48 •0 ) - 

2 
[ 36.2 + 24-0-66.33 ] 
= [ -6.13 ] 
= -1.02 


இசைப் பகுப்பாய்வு 


449 


கணக்கீட்டைச் சரிபார்த்தல் 
> a = 9.22–6.90 + 3.45 + 3.300.62 + 0.60 + 0.25 

= 16.62-7.52 
= 9.30 


= yo 


ஆகவே , a . யின் கணக்கிடப்பட்ட மதிப்புக்கள் சரியானவையே . 


bi + by + 2by + v 3 ( ba + ba ) 

= 21.09-1.02 + 2 ( 1-97 ) +1.732 ( -2.80 + 1.07 ) 
= 21.09-1.02 + 3-94 + 1.732 ( -1.73 ) 
= 21-09 + 3.94-1.02-2.996 
= 21.01 


= V1 


ஆகவே , b . யின் கணக்கீட்டு மதிப்புக்கள் சரியானவையே . 


மதிப்புகளுக்குப் 


பொருத்தமான 


ஆகவே , 

கொடுக்கப்பட்டுள்ள 
சூத்திரம் வருமாறு : 


y = 9-22-6-90 CUS x + 3.4.5 cos 2x +3.30 cos 3x 

- 0.62 cos 4x + 0.60 cos 5x + 0.25 cos 6x 
+21.09 sin x - 2.80 sin 2x + 1.97 sin 3x 
+1.07 sin 4x- 1.02 sin 5x . 


பயிற்சி 28 


கீழ்க்காணும் அட்டவணை மதிப்புக்களுக்குப் பொருத்தமான திரும்புச் 
சார்பைக் காண்க . 


0 ° 1309 | 60 | 900 120 1510 ° 


180 | 2100 


4 ( 2 i20 | 330 


2001 


y 38.4 11.8 4.3 | 13-83.9-18-1-22-9-27-2-23.8.231 7.34 


ஏ -29 


15. நழுவுச் சட்டம் 

( Slide Rule ) 


நழுவுச் சட்டம் என்பது கணிதச் செய்கைகளை ( mathematical 
operations ) மிக விரைவாகவும் , எளிதாகவும் , துல்லியமாகவும் 
செய்யப் பயன்படும் ஒரு கருவியாகும் . இது “ நழுவுக் கணிப்பான் ” 
என்றும் அழைக்கப்படுகிறது . இச் சட்டத்தில் குறிக்கப்பட்டுள்ள 
அளவுகோல்கள் , எண்களின் மடக்கைகளாலானவையாகையால் 
இதைப் பயன்படுத்த மடக்கையறிவு அவசியம் . ஒரு சாதாரண 
நழுவுச் சட்டம் 10 அங்குல நீளமுள்ள தாகயிருக்கும் . இருப்பினும் , 
அலுவலக உபயோகத்திற்கென 20 அங்குல நழுவுச் சட்டமும் , 
எளிதாகத் தூக்கிச் செல்லத் தக்கவாறு 5 அங்குல நழுவுச் சட்டமும் 
இருக்கின்றன . சாதாரண 10 அங்குல நழுவுச் சட்டத்தின் அமைப்பு 
படம் 18 - இல் விளக்கப்பட்டுள்ளது . 


நழுவுச் சட்டம் கீழ்க்கண்ட செயல்களுக்குப் பயன்படுகிறது . 
1. எண்களின் மடக்கைகளைக் காணல் . 
2. எண்களைப் பெருக்கவும் வகுக்கவும் . 
3. எண்களின் தலைகீழ் மதிப்புக்களைக் காணல் . 
4 . எண்களின் வர்க்கங்கள் , வர்க்க மூலங்கள் , முப்படிகள் , 

முப்படி மூலங்கள் ஆகியவை காணல் . 
5 . எண்களின் பின்னப் படிகளையும் , பின்ன மூலங்களையும் 

காணல் . 
6 . கோணங்களுக்குரிய வட்டச் சார்பு ( circular function ) களைக் 

காணல் . 
7. விகிதங்களைச் சதவீதங்களாக மாற்றுதல் . 
8 . எண்களின் பெருக்குச் சராசரி ( G.M. ) காணல் . 
9 . எண்களின் - மடங்குகளைக் காணல் . 


நழுவுச் சட்டம் 


451 


இருப்பினும் , கூட்டலும் கழித்தலும் நழுவுச் சட்டத்தினால் 
செய்ய முடியாது . 

ஏனெனில் மடக்கை மதிப்புக்களைக் கொண்டு 
இச்சட்டம் அமைந்துள்ளது . நழுவுச் சட்டத்தின் அமைப்பும் , 
அதைக் கையாள வேண்டிய முறைகளின் அடிப்படைக் கொள்கை 
களும் மட்டுமே இங்கு விவரிக்கப்பட்டுள்ளன . ஆனால் , நழுவுச் 
சட்டத்தைக் கையாளும் திறமையைப் பழக்கத்தினால் மட்டுமே பெற 
முடியும் . 
நழுவுச் சட்டத்தில் மூன்று பாகங்கள் 

உள்ளன . அவை 


களாவன : 


1. சட்டம் ( Body or Frame ) 
2. நழுவும் அளவுச் சட்டம் ( Slide ) 

3. காட்டி ( Indicator or Cursor ) 
15.1 நழுவுச் சட்டத்தின் அளவுகோல்கள் 

ஒரு நகராச் சட்டத்தின் ( body or frame ) நடுவில் முன்னும் 
பின்னுமாக நழுவிச் செல்லக்கூடிய ஒரு நழுவும் அளவுச் சட்டம் 
( Slide ) உள்ளது . இவ்விரண்டுக்கும் மேலே முன்னும் பின்னும் 
நகரக்கூடிய ஒரு காட்டி ( indicator or cursor ) உள்ளது . இம் 
மூன்று பாகங்களையும் கொண்டு அமைந்ததுதான் நழுவுச் சட்டம் 
என்ற கருவியாகும் . கருவியின் இரு பக்கங்களையும் பக்கம் 1 , 
பக்கம் 2 என்று குறிப்பிடுவோம் . ஒவ்வொரு பக்கத்திலும் , நகராச் 
சட்டம் , நழுவும் அளவுகோல் ஆகியவற்றின்மேல் அநேக அளவு 
கோல்கள் குறிக்கப்பட்டுள்ளன . பக்கம் 1 - இல் A , B , C , D , K , L , 
LLI , LLA , LLY , LLO1 , LLO ,, LLO , என்று பெயரிடப்பட்ட அளவு 
கோல்கள் உள்ளன . இப்பக்கத்தை மடக்கைப் பக்கம் ( Log Log 
Side ) என்றும் அழைப்பதுண்டு . பக்கம் 2 - இல் C , D , CF , DF , CI , 
GIF , S , T, ST , P என்று பெயரிடப்பட்ட அளவுகோல்கள் உள்ளன . 
இப்பக்கத்தை கோண விகிதப் பக்கம் ( Trigonometric Side ) என்றும் 
அழைப்பதுண்டு . இரு பக்கங்களிலுமுள்ள ஒவ்வொரு அளவு 
கோலும் ஒவ்வொரு 

கணிதச் செயலுக்குப் பயன் 
படுகிறது . 
C , D அளவு கோல்கள் : 

C அளவுகோல் என்பது நழுவும் அளவுச் சட்டத்தின் கீழ் 
ஓரத்திலும் , D அளவுகோல் என்பது அதையொட்டி நகராச் சட்டத் 
திலும் அமைந்துள்ளன . இவ்விரு அளவு கோல்களும் மடக்கை 
யளவுகளாலான அளவு கோல்களாகும் . logio1 = 0 ஆகையால் 
இவ்விரு அளவு கோல்களும் 1 என்ற அளவுக் குறி ( graduatiorl 
mark )யிலிருந்து தொடங்குகின்றன . இந்த அளவு கோல்களின் 
முக்கிய அளவுக் குறியீடுகள் 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 7 , 8 , 9 , 1 


வகையான 


என்று 


-99 


985 


S 


12 


e .41X 


LOL 0.02 up) 


20 


muunludutmliamuhurimelintmlatire 

"sliml 

nilumolarultrukminiumar 


RW ,97527 

5 

பitualulamutaimaatu கம்1 

inutlemulusunnilur 

102) himilartmlmalan.நம 7 

10 


thiriiryinitiogrhianahlaam htottlichikirik HerArslimmuulnutluresulterlulunlukunumurkmlmunitymilmuraimin tni.ist.nlmin...in... 

9100 


e1.11 10.5 


25 

25 ukulrmle-M-1.4fLumiIn.lotwainianlimiry 


10 


- 


10 


21 


6 


1 2 


5 


7 


LAO 


Hit 


8 


31 


5 


6 


*10 


120 


HTTEpartial 


min 


படிப்படியாக 


Manian 

o 


ullithilultimatellite 

பாராடி . 3 


00D 


789100 

10 UTTAmilMithvAmimateline 

SION 
57 

10 

பேர் 9 

10 


14 


* 335 


2 


3 


S 


al 


irls 


0 


1b 


10ser 


20 


2 


15 13 


0 


1.25 


18 


1.7 


Mam-S...Ittai...கோமா 

நtamilwnlohimahian. mla.hm.i..........................1.f..................... F.....miniratamilpalanignhumiliatinikanisam....படம்...ஸ்....°F 

-LoanilearninfSkaminmeeknimmanthurathinaRRusli.---------tunin.lmonists.lwnh.ha............nanum 


25 


een eoHIN 


1.05 


1.05 


1.00 


NENT 


ARISTO 


18(i)Logl.ogSide மடக்கைப்பக்கம் 

பக்கம்(1) 


AAUST 


E 


- 


ம28 


4 10 

* funlurnalnutnlalamisrilrennilumhailwanlarties 


atulut 


UDI 


tharial 


Iuuularulhufuliud 


OF 


இ 


கார்Innlminmirmminniarriar 

S 


இடு 


B 


6 


87 


ப 


கே 


Hors 


SD 


5 


+1,1 
Me 

31 


| 


6 


1 


CIF C 


Aml,alrtmhariii. 


2.5 


ritaalathirathi-hits 


MUH 


பாul 


optimummy 


Malumalamualaamtamil.nutritionalikightse" 

7 2 6 


ARISTO 


89607N 


1 


க 


3 


C 


ப 


* 


Hyllinna 


6 


Hiite 


45 


94 
uliuthuiminintention 

பtnmrmimilpitittinnitheliyaninmarum 

151709120 

To 


பuluri 


lafiltishlil 


IK 


25 


35 55 


பண்hைalaimminminiminaluminiull 

OC 09 


40 50 


Asin 


al Hiruniraiyure. 6070B) 

20MD 


IC05 


18(ii)TrigonometricSide 
கோணவிகிதப்பக்கம் 

பக்கம்(2) 


453 


நழுவுச் சட்டம் 


குறிக்கப்பட்டுள்ளன . இவற்றுள் 1 க்கும் 2 க்குமிடையேயுள்ள 
இடைவெளி 10 சிறு அசம இடைவெளிகளாக 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 7 , 8 , 
9 , 2 என்ற அளவுக் கோடுகளால் பிரிக்கப்பட்டுள்ளது . இச்சிறு 
இடைவெளிகள் ஒவ்வொன்றும் மீண்டும் 10 இடைவெளிகளாகப் 
பிரிக்கப்பட்டுள்ளன . 2 க்கும் 3 க்குமிடையேயுள்ள இடைவெளி 
யானது 1 க்கும் 2 க்குமிடையேயுள்ள இடைவெளியைவிடச் சிறியதாக 
யிருக்கும் . இந்த 
இந்த இடைவெளி 10 

அசம் இடைவெளிகளாகப் 
பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு இடைவெளியும் மீண்டும் 10 பாகங்களாகப் 
பிரிக்கப்பட்டுள்ளன . 2 க்கும் 3 க்குமிடையேயுள்ள இடைவெளி 
1 க்கும் 2 க்குமிடையேயுள்ள இடைவெளியைவிடச் சிறியதாக 
யிருக்கும் . இவ்விடைவெளியும் ( 1 , 2 ) இடைவெளியைப் போலவே 
பிரிக்கப்பட்டிருக்கும் . மற்ற இடைவெளிகள் ஒவ்வொன்றும் 
முதலில் 10 சிறு இடைவெளிகளாகப் பிரிக்கப்பட்டுப் பின்னர் ஒவ் 
வொரு சிறு இடைவெளியும் 2 பாகங்களாகப் பிரிக்கப்பட்டிருக்கும் . 
இந்த அளவு கோடுகள் யாவும் மடக்கை யளவு கோடுகளாகும் . ஒரு 
எண்ணின் மடக்கைப் பின்னம் ( mantissa ) , அந்த எண்ணின் தசமப் 
புள்ளியிருக்கும் இடத்தைச்சாராத காரணத்தினால் , C , D- அளவு 
கோல்கள் 1 - இலிருந்து 10 வரை அல்லது 10 - இலிருந்து 100 வரை 
அல்லது 100 - இலிருந்து 1000 வரை .......... குறிக்கப்பட்டிருப்பதாகக் 
கொள்ளலாம் . இந்த அளவு கோல்களில் 1 -இலிருந்து p என்ற 
ஏதாவது ஒரு அளவுக்குறி வரையுள்ள தூரம் p என்ற எண்ணின் 
மடக்கைப் பின்னத்திற்கு ( mantissa ) விகித சமமாகயிருக்கும் . 
G. அளவு கோலின் தொடக்கத்திலுள்ள 1 என்ற அளவுக்குறி 
C- அளவு கோலின் குறியீடு ( index ) அல்லது C- அளவு கோலின் 
இடப்பக்கக் குறியீடு என்று அழைக்கப்படுகிறது .. 
கோலின் இறுதியிலுள்ள அளவுக்குறி 10 ஆகும் . ஆனால் இது 
1 என்றே குறிக்கப்பட்டிருக்கும் . ஏனெனில் , C. அளவு கோலை 
D. அளவு கோலுடன் வலமிருந்து இடமாகப் பொருத்திப் பார்க்க 
இந்த அளவு கோட்டைப் பயன்படுத்துவதால் இந்த அளவு கோடு 
10 என்று குறிக்கப்படுவதற்குப் பதிலாக 1 என்றே குறிக்கப்பட்டிருக் 
கிறது . ஆகவே , இந்த 1 என்ற அளவுக் குறியானது C- அளவு 
கோலின் வலப்பக்கக் குறியீடு என்று அழைக்கப்படுகிறது . 


C. அளவு 


A , B- அளவு கோல்கள் : 


A , B என்ற இரண்டு அளவு கோல்களும் ஒரே மாதிரியான 
மடக்கையளவு களாலான அளவு கோல்களாகும் . B- அளவுகோல் 
நழுவும் அளவுச் சட்டத்தின் மேல் ஓரத்திலும் , A- அளவு கோல் 
அதையடுத்து நகராச் சட்டத்தின் மேலும் அமைந்துள்ளன . 
இவ்விரு அளவு கோல்களிலும் முக்கிய அளவுக் குறிகள் இடமிருந்து 
வலமாக முதலில் 1 , 2 , 3 , ....... 10 என்றும் , பின் 20 , 30 , 40 , ..... , 100 


454 


எண்சார் கணிதவியல் 


என்றும் குறிக்கப்பட்டுள்ளன . A. அளவு கோலிலுள்ள ஒவ்வொரு 
அளவுக் குறியும் அதற்கு நேராக D- அளவு கோலிலுள்ள அளவுக் 
குறி குறிப்பிடுகின்ற எண்ணின் வர்க்கத்தைக் குறிக்கின்றது . 
A , B- அளவு கோல்களை C , D -அளவு கோல்களுடன் ஒரு நிலைப் 
படுத்தி இணைத்து எண்களின் வர்க்கங்களையோ அல்லது வர்க்க 
மூலங்களையோ காணலாம் . 
K- அளவு கோல் : 

K என்ற அளவு கோல் நழுவும் அளவுச் சட்டத்தில் C. அளவு 
கோலையடுத்து அமைந்துள்ளது . இந்த அளவு கோல் , 1 , 2 , 3 , ..... 
10 ; 20 , 30 , ........ 100 ; 200 , 300 , .......... 1000 என்று மூன்று பாகங் 
களாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . ஆனால் இடமில்லாத காரணத்தால் 
அளவுக் குறிகளில் பூச்சியங்கள் விடப்பட்டிருக்கின்றன . இதுவும் 
ஒரு மடக்கையளவு கோலாகும் . இதிலுள்ள அளவுக் குறிகள் 
அவைகளுக்கு நேராக C- அளவு கோலிலுள்ள அளவுக் குறிகள் 
குறிப்பிடுகின்ற எண்களின் முப்படிகளைக் குறிக்கின்றன . 
- அளவு கோல் : 
இது நழுவும் அளவுச் சட்டத்தில் K- அளவுகோலை 

யடுத்து 
மேலே அமைந்துள்ளது . இது C- அளவு கோல் குறிக்கும் எண்களின் 
மடக்கை மதிப்புக்களைக் காணப் பயன்படுகிறது . 
LL , LLO- அளவு கோல்கள் : 

நழுவுச் சட்டத்தின் மடக்கைப் பக்கத்தில் ( பக்கம் 1 ) நகராச் 
சட்டத்தின் கீழ் ஓரத்தில் கீழிருந்து மேலாக மூன்று வரிசைகளில் 
முறையே LLI , LL2 , LLY என்ற அளவு கோல்கள் குறிக்கப்பட்டிருக் 
கின்றன . இதுபோல் , நகராச் சட்டத்தின் மேல் ஓரத்தில் மேலிருந்து 
கீழாக மூன்று வரிசைகளில் முறையே LLO1 , LLO2 , LLO , என்ற 
மூன்று அளவு கோல்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன . LL . அளவு 
கோல்கள் 1.01 இலிருந்து 10 வரை குறிக்கப்பட்டுள்ள அளவு கோல் 
களாகும் . இதுபோன்று LLO- அளவு கோல்கள் 0.99 முதல் 10 
வரை குறிக்கப்பட்டுள்ள மடக்கை யளவு கோல்களாகும் . LL அளவு 
கோல்கள் 1 - ஐ விட அதிகமான எண்களின் பின்னப்படிகளையும் , 
பின்ன மூலங்களையும் காணப் பயன்படுகின்றன . LLO அளவு 
கோல்கள் 1 க்குக் குறைவான எண்களின் ( அதாவது தசம எண் 
களின் ) பின்னப் படிகளையும் , பின்ன மூலங்களையும் காணப் பயன் 
படுகின்றன . 
கோண விகிதப் பக்கத்திலுள்ள அளவு கோல்கள் : 

இரண்டாது பக்கமாகிய கோண விகிதப் பக்கத்தில் C , D , CF , 
DF , CI , CIF , S , T , ST , P என்ற அளவு கோல்கள் உள்ளன , 


நழுவுச் சட்டம் 


455 


கோணங்களின் திரிகோண விகித மதிப்புக்களைக் காணப் பயன்படும் 
அளவு கோல்கள் இப் பக்கத்தில் அமைந்திருப்பதால் , இப் பக்கம் 
“ கோணவிகிதப் பக்கம் ( Trigonometric side ) என்று அழைக்கப் 
படுகிறது . இதிலுள்ள C , D என்ற அளவு கோல்கள் மடக்கைப் 
பக்கத்திலுள்ள C , D அளவு கோல்களைப் போலவே பயன்படு 


கின்றன . 


CF , DF- அளவு கோல்கள் : 

CF என்ற அளவு கோல் நழுவும் அளவுச் சட்டத்தின் மேல் 
ஓரத்தில் அமைந்துள்ளது . இதை யொட்டி நகராச் சட்டத்தின் 
மேல் அமைந்துள்ளதுதான் DF என்ற அளவு கோலாகும் . இரண்டும் 
ஒரே மாதிரியான அளவுக்குறிகளைக் கொண்ட அளவு கோல்களாகும் . 
C , D அளவு கோல்கள் குறிக்கின்ற எண்களின் ஈ மடங்கு மதிப்புக் 
களை இந்த CF , DF அளவு கோல்கள் குறிக்கின்றன . 


CI , CIF- அளவு கோல்கள் : 

CI என்ற அளவுகோல் நழுவும் அளவுச் சட்டத்தின் மேல் 
C. அளவு கோலை யொட்டி அதற்கும் மேலே அமைந்துள்ளது . 
இதில் அளவுக் குறிகள் வலமிருந்து இடமாகக் குறிக்கப்பட்டுள்ளன . 
இதிலுள்ள அளவுக் குறிகள் C- அளவு கோல் குறிக்கின்ற எண்களின் 
தலைகீழ் ( reciprocal ) மதிப்புக்களைக் குறிக்கின்றன . நழுவும் அளவுச் 
சட்டத்தில் GI அளவுகோலை யொட்டி அதற்கு மேலே CIF என்ற 
அளவு கோல் உள்ளது . இதுவும் வலமிருந்து இடமாகவே குறியிடப் 
பட்டுள்ளது . இதிலுள்ள அளவுக் குறிகள் C- அளவு கோல் குறிக் 

1 
கின்ற எண்களின் தலைகீழ் மதிப்புக்களின் மடங்குகளைக் குறிக் 


T 


கின் 

எறன . 


S- அளவு கோல் : 

நகராச் சட்டத்தின் கீழ் ஓரத்தில் கோண விகிதப் பக்கத்தில் 
S என்ற அளவு கோல் அமைந்துள்ளது . இது சைன் அளவு கோல் 
( sine scale ) அல்லது கொசைன் அளவுகோல் ( cosine scale ) என்று 
அழைக்கப்படுகிறது . இதில் 5.5 முதல் 90 வரை கருப்பு நிறத்தில் 
| இடமிருந்து வலமாகவும் 0 ° முதல் 84.5 ° வரை சிவப்பு நிறத்தில் 
வலமிருந்து இடமாகவும் குறிக்கப்பட்டிருக்கும் . கருப்பு நிற அளவு 
கோலில் குறிக்கப்பட்டுள்ள கோணங்களுக்கு நேர் எதிராக D அளவு 
கோலிலுள்ள அளவுக் கோடு குறிக்கின்ற எண்ணின் 11 மடங்கு 
அக்கோணத்தின் சைன் விகிதத்தைக் ( sine ratio ) குறிக்கும் . 
இதுபோல் , சிவப்பு நிற அளவு கோலின் அளவுக் குறிகளுக்கு நேர் 
எதிராக D அளவு கோலிலுள்ள அளவுக் கோடு குறிக்கின்ற 


456 


எண்சார் கணிதவியல் 


எண்ணின் - மடங்கு அக்கோணத்தின் கொசைன் விகிதத்தைக் 
( cosine ratio ) குறிக்கும் . இவ்வாறு கருப்பு நிற அளவு கோலின் 
உதவியால் sin 5.5 ° இலிருந்து sin 90 ° வரையுள்ள மதிப்புக்களையும் , 
சிவப்பு நிற அளவு கோலின் உதவியால் cos 0 ° முதல் cos 84.5 ° வரை 
யுள்ள மதிப்புக்களையும் பெறலாம் . எடுத்துக்காட்டாக , S. அளவு 
கோலில் 30 - ஐக் குறிக்கும் அளவு கோடு D. அளவு கோலில் 5 என்ற 
அளவுக் குறியுடன் பொருந்துவதைக் காணலாம் . 

எனவே , 
sin 30 ° = * = 0.5 ஆகும் . இதுபோல் , வலமிருந்து இடமாக சிவப்பு 
அளவு கோலில் 60 ° ஐக் குறிக்கும் அளவுக் குறியும் D- அளவு கோலில் 
அதே 5 என்ற அளவுக் குறியுடன் பொருந்துவதைக் காணலாம் . 
எனவே , cos 60 ’ = 5 = 0.5 . 


T. அளவு கோல் : 

நகராச் சட்டத்தின் உச்சியில் காணப்படுகின்ற T. அளவு 
கோலில் கருப்பு நிறத்தில் இடமிருந்து வலமாக 5.5 ° , 6 , 7 ° ........ 10 ° , 
11 ° , 12 ° ....... 20 ° , 25 ° , 30 ° , 35 ° , 40 , 45 ° என்றும் , சிவப்பு நிறத்தில் 
வலமிருந்து இடமாக 45 ° , 50 , .......... 80 , 84-5 என்றும் கோணங் 
களைக் குறிக்கும் அளவு கோடுகள் குறிக்கப்பட்டுள்ளன . tan 5.5 ° 
இலிருந்து tan 45 ° வரையுள்ள மதிப்புக்களையும் , cot 45 ° இலிருந்து 
cot 84.5 ° வரையுள்ள மதிப்புக்களையும் அக்கோணங்களைக் குறிக்கும் 
அளவு கோடுகளுக்கு நேராக D- அளவு கோலில் அமைந்திருக்கும் 
அளவுக் கோடுகள் குறிக்கின்ற எண்களை * ஆல் பெருக்கிக் 
காணலாம் . 


இவை தவிர இன்னும் வேறு சில அளவு கோல்களும் நழுவுச் 
சட்டத்திலிருக்கின்றன . ஆனால் அவைகள் அதிகமாகப் பயன் 
படுத்தப் படுவதில்லையாகையால் அவற்றை இங்கு விவரிக்காது 
விட்டுவிடுவோம் . 


15.2 காட்டி ( indicator or cursor ) யின் உபயோகம் 

காட்டியென்பது நகராச்சட்டம் , நழுவும் அளவுச் சட்டம் ஆகிய 
இரு சட்டங்களின் மேலும் முன்னும் பின்னுமாக நகரக் கூடிய சதுர 
வடிவமான சட்டமாகும் . இதன் உட்புறமுள்ள சதுர இடைவெளி 
யில் அவ்விரு சட்டங்களின் மேலுள்ள அளவு கோல்களை நன்கு 
பார்க்கலாம் . இதன் நடுவில் அவ்விரு சட்டங்களுக்கும் குறுக்கு 
வசமாக கருப்பு நிறத்தில் மெல்லிய கோடு போன்ற கம்பியாலான 
குறி ஒன்று உள்ளது . இது " மயிர்க்கோடு ” (Hair Line ) என்று 
அழைக்கப்படுகிறது . நழுவும் சட்டத்திலிலுள்ள அளவுக் குறியை 
யும் நகராச் சட்டத்திலுள்ள அளவுக் குறியையும் நேருக்கு நேராகப் 
பொருத்திப் பார்க்க இது பயன் படுகிறது . சில நழுவுச் சட்டங்களில் 


457 


நழுவுச் சட்டம் 


சிறு 


இம்மயிர்க்கோடு நடுவில் 

விடுபட்டிருக்கும் . இவ்வாறு 
விடுபட்டிருப்பதால் 

இரு 

சட்டங்களின் அளவுக் குறிகளைப் 
பொருத்திப் பார்ப்பதற்கும் , அளவுக் குறியீடுகளைக் கணிப்பதற்கும் 
வசதியாகயிருக்கும் . 


15.3 நழுவுச் சட்டத்தைப் பயன் படுத்தும் முறைகள் 

நழுவுச் சட்டத்தைப் பல்வேறு கணிதச் செயல்களுக்கும் பயன் 
படுத்தும் முறைகள் கீழே விளக்கப்பட்டுள்ளன . 


* 


காண 


15.3.1 பெருக்கல் 
29X32 இன் மதிப்பைக் 

வேண்டுமென வைத்துக் 
கொள்வோம் . முதலில் நழுவும் அளவுச் சட்டத்தை நகர்த்தி 
C. அளவு கோலின் குறியீடாகிய 1 ( சுருக்கமாக 1C ) ஆனது 
D - அளவு கோலில் 29 ஐக் குறிக்கும் அளவுக்கோடுடன் ( சுருக்கமாக 
29 D ) பொருந்துமாறு வைக்கவேண்டும் . பின்னர் , காட்டியைச் 
சட்டத்தில் நகர்த்தி அதன் மயிர்க்கோடு C- அளவு கோலில் 32 ஐக் 
குறிக்கும் அளவுக் கோடுடன் பொருந்துமாறு வைக்க வேண்டும் . 
இப்பொழுது , நழுவும் சட்டம் நகராச் சட்டத்தின் வலப்பக்கமாகச் 
சிறிது நீட்டிக் கொண்டிருப்பதைப் பார்க்கலாம் . இந்த நிலையில் 
மயிர்க்கோடு D- அளவு கோலில் எந்த அளவுக் கோடுடன் பொருந்து 
கிறதோ அதுவே நமக்கு வேண்டிய பெருக்கற் பலனைக் குறிக்கும் 
அளவு கோடாகும் . மேற்கண்ட பெருக்கலில் மயிர்க்கோடு - அளவு 
கோலில் 928 ஐக் குறிக்கும் கோடுடன் பொருந்தியிருப்பதைக் காண 
லாம் . ஆகவே , 29x32 = 928 என்று அறிகிறோம் . மேற்கண்ட 
பெருக்கற் செயலைக் கீழ்க்கண்டவாறு சுருக்கிக் கூறலாம் . 


" 1 C- ஐ 29D யுடன் பொருத்தவும் . காட்டியை 32 C- க்கு 
நகர்த்தவும் . மயிர்க்கோடு 928 D யுடன் பொருந்தியிருப்பதைக் 
காணலாம் . ஆகவே , 29X32 = 928 ஆகும் " 


இப்பொழுது 48X64 இன் மதிப்பைக் காண்போம் . 10 யை 
48D யுடன் பொருத்தவும் . காட்டியை 640 க்கு நகர்த்தவும் . 
இப்போது மயிர்க்கோடு D அளவு கோலைத் தாண்டி வெளியே 
யிருப்பதைப் பார்க்கலாம் . அதனால் அது D- அளவு கோலின் எந்த 
அளவு கோலுடனும் பொருந்தாமல் நிற்கும் . ஆகவே , நழுவும் 
அளவுச் சட்டத்தை வலமிருந்து இடமாக நகர்த்தி C. அளவு கோலின் 
வலப்பக்கக் குறியீடாகிய 1 ஐ 48D யுடன் பொருத்தி , காட்டியை 
64G க்கு நகர்த்த வேண்டும் . இப்போது நழுவும் சட்டம் நகராச் 
சட்டத்தைவிட்டு வெளியே சிறிது நீட்டிக்கொண்டிருப்பதைக் காண 
லாம் . இந்நிலையில் மயிர்க்கோடு D. அளவு கோலில் பொருந்தும் 


458 


எண்சார் கணிதவியல் 


அளவு கோட்டிலிருந்து 48X64 இன் பெருக்கற்பலன் 3072 என்று 
அறிகிறோம் . 


G அளவு 


15.3.2 பெருக்கற்பலனின் இலக்கங்களின் எண்ணிக்கை 

மேலே விவரிக்கப்பட்டுள்ள இரு பெருக்கல்களிலும் நாம் கீழ்க் 
கண்ட வேறுபாடுகளைக் காணலாம் . 29X32 பெருக்கலில் நழுவும் 
அளவுச் சட்டத்திலிலுள்ள 

கோலின் இடப்பக்கக் 
குறியீட்டைப் பயன்படுத்தினோம் . ஆகவே , நழுவும் அளவுச் சட்டம் 
நகராச் சட்டத்தின் வலப்பக்கமாக நீட்டிக்கொண்டிருந்தது . ஆனால் 
48X64 பெருக்கலில் C அளவு கோலின் வலப்பக்கக் குறியீட்டைப் 
பயன்படுத்தினோம் . ஆகவே , நழுவும் அளவுச்சட்டம் நகராச் 
சட்டத்தின் இடப்பக்கமாக நீட்டிக்கொண்டிருந்தது . நழுவும் 
அளவுச் சட்டம் நகராச் சட்டத்தின் எந்தப் பக்கம் நீட்டிக்கொண்டி 
ருக்கிறது என்பதையறிந்தால் , பெருக்கற்பலனிலுள்ள இலக்கங்களின் 
எண்ணிக்கையைக் கீழ்க்கண்டவாறு நிர்ணயிக்கலாம் . 


மொத்த 


மொத்த 


பெருக்குகின்ற எண்களிலுள்ள இலக்கங்களின் 
எண்ணிக்கையைக் காணவேண்டும் . பெருக்கலின் போது நழுவும் 
அளவுச் சட்டம் நகராச் சட்டத்தின் வலப்பக்கமாக நீட்டிக்கொண்டி 
ருந்தால் , பெருக்கற்பலனிலுள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை 
பெருக்கப்படும் காரணிகளிலுள்ள இலக்கங்களின் 
எண்ணிக்கையைவிட 1 குறைவாகயிருக்கும் ; இடப்பக்கமாக நீட்டிக் 
கொண்டிருந்தால் பெருக்கற்பலனிலுள்ள இலக்கங்களின் 
எண்ணிக்கையானது காரணிகளிலுள்ள இலக்கங்களின் மொத்த 
எண்ணிக்கைக்குச் சமமாகயிருக்கும் . மேற்கண்ட 29X32 என்ற 
பெருக்கலில் , காரணிகளின் இலக்கங்களின் மொத்த எண்ணிக்கை = 
2 + 2 = 4 ; நழுவும் சட்டம் வலப்பக்கம் நீட்டிக் கொண்டிருப்பதால் 
பெருக்கற்பலனிலுள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை = 4-1 = 3 
ஆகும் . ஆகவே , 29x32 = 928 . ஆனால் , 48X64 இல் இலக்கங் 
களின் மொத்த எண்ணிக்கை = 2 + 2 = 4 ; நழுவும் சட்டம் இடப் 
பக்கம் நீட்டிக்கொண்டிருப்பதால் பெருக்கற்பலனிலுள்ள எண்ணிக் 
கையும் 4 தான் . ஆகவே , 48X64 = 3072 . இவ்வாறு , பல காரணி 
களைப் பெருக்கும்போது , நழுவும் சட்டம் வலப்பக்கம் நீட்டிக்கொண் 
டிருக்கும் ஒவ்வொரு தடவைக்கும் 1 வீதம் பெருக்கும் காரணிகளின் 
மொத்த எண்ணிக்கையிலிருந்து கழித்து மீதி வரும் எண்ணிக்கை 
தான் பெருக்கற்பலனிலுள்ள இலக்கங்களின் எண்ணிக்கையென்று 
அறியவேண்டும் . இவ்வாறு கழிக்கப்படும் எண்ணிக்கையை 2C1 
என்று குறிப்பிடுவோம் . ஆகவே , பெருக்கற்பலனின் இலக்கங்களின் 
எண்ணிக்கை = பெருக்கும் காரணிகளின் மொத்த இலக்கங்கள் 
- PC . தசம பின்னத்தில் தசம புள்ளியை யடுத்துள்ள பூச்சியங் 


459 


நழுவுச் சட்டம் 


களின் எண்ணிக்கையின் எதிர் எண்ணை அத்தசம பின்னத் 
தின் இலக்கங்களின் எண்ணிக்கையாகக் கொண்டால் மேற்கூறிய 
விதி தசம பின்னங்களின் பெருக்கற் பலனுக்கும் பொருந்தும் . 
அதாவது , 0.48 , 0.048 , 0.0048 , ...... ஆகிய தசம பின்னங்களின் 
இலக்கங்களின் 

எண்ணிக்கை முறையே 0 , -1 , -2, ..... ஆகும் . 
தசம பின்னத்துடன் கூடிய பல எண்களைப் பெருக்க , அந்த எண் 
களின் தசம புள்ளிகளை நீக்கி வந்த முழு எண்களின் பெருக்கற் 
பலனில் மேற்கூறிய விதிப்படி இலக்கங்களின் எண்ணிக்கையைக் 
கணித்து , தசம புள்ளியைக் குறித்துப் பெருக்கற் பலனைப் பெறலாம் . 
உதாரணமாக , 0.29X32- ஐப் பெருக்க , முதலில் 29x32- ஐப் பெருக்கி 
928 என்ற விடையைப் பெறுகிறோம் . 0.29 , 32 ஆகியவற்றின் 
இலக்கங்களின் மொத்த எண்ணிக்கை = 0 + 2 = 2 ; நழுவும் அளவுச் 
சட்டம் வலப்பக்கம் நீட்டிக் கொண்டிருப்பதால் Y Ci = 1 ; பெருக்கற் 
பலனில் இலக்கங்களின் எண்ணிக்கை = 2-1 = 1 ; 

ஆகவே , 
0 • 29X32 = 9.28 என்று பெறுகிறோம் . இதுபோலவே , 4.8X6.4 = 
30.72 என்று காணலாம் . 


மாதிரி 177 

நழுவுச் சட்டத்தின் துணையுடன் 35-2X113- இன் மதிப்பைக் 
காண்க . 


1C- ஐ 35-2 D- யுடன் பொருத்தி , காட்டியை 113C- க்கு நகர்த் 
துக . மயிர்க் கோட்டின் கீழ் D. அளவு கோலில் 3977 என்று கிடைக் 
கிறது . நழுவும் அளவுச் சட்டம் வலப்பக்கம் நீட்டியிருப்பதால் 
L C1 = 1 . ஆகவே , பெருக்கற் பலனின் இலக்கங்கள் = 2 + 3-1 = 4 . 
ஆகவே , 


35.2X113 = 3977 . 


மாதிரி 178 

நழுவுச் சட்டத்தைப் 
மதிப்பைப் பெறுக . 


பயன்படுத்தி 124X2-26X310- இன் 


1C- யை 124D- யுடன் பொருத்தி , காட்டியை 226C- க்கு நகர்த்த 
வும் . இப்பொழுது மயிர்க்கோட்டின் கீழுள்ள D- யின் அளவுக் 
கோடுதான் 124X226- இன் பெருக்கற்பலனைக் கொடுக்கும் . ஆனால் , 
இப்பெருக்கற் பலன் நமக்கு வேண்டியதில்லை . ஆகவே , இந்த 
அளவுக் கோட்டை அடுத்த பெருக்கலின் தொடக்கக் கோடாகக் 
கருதி 1G- யை மயிர்க் கோட்டுடன் பொருத்திப் பின்னர் , காட்டியை 
31C- க்கு நகர்த்தவும் . இப்பொழுது மயிர்க்கோட்டின் கீழேயுள்ள 
D.யின் அளவு கோட்டிலிருந்து 8687 என்று கிடைக்கிறது . இத் 


460 


எண்சார் கணிதவியல் 


தொடர் பெருக்கலின் போது , இரு பெருக்கல்களின் போதும் நழுவும் 
சட்டம் வலப்பக்கமே நீட்டிக்கொண்டிருப்பதால் L Cy = 2 . 
ஆகவே , பெருக்கற் பலனிலுள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை 
= 3 + 1 + 3-2 = 5 . ஆகவே , 

124X2-26x30 = 86870 


என்று தோராயமாகப் பெறுகிறோம் . 


குறிப்பு : 310 என்ற எண்ணைப் பூச்சியத்தை நீக்கி 31 என்றே 
எடுத்துக் கொள்கிறோம் . 


மாதிரி 179 


1.75X550X86- இன் மதிப்பைக் காண்க . 


1C- யை 175 )-யுடன் பொருத்தி , காட்டியை 55 C- க்கு நகர்த்த 
வும் . பின்னர் 1C- யைக் காட்டியின் கீழ்ப்பொருத்தவும் . இப்பொழுது 
காட்டியை 86C- க்கு நகர்த்தினால் அது D- அளவு கோலைத் தாண்டி 
வெளியே நிற்கும் . ஆகவே , 1C- யை 175D . யுடன் பொருத்தி , 
காட்டியை 55C- க்கு நகர்த்திய பின் C அளவு கோலின் வலப் பக்கக் 
குறியீட்டைக் காட்டியின் கீழ்ப் பொருத்தி , காட்டியை இடப்பக்கமாக 
நகர்த்தி 88 - உடன் பொருத்தி , மயிர்க் கோட்டின் கீழே D அளவு 
கோலில் பார்த்தால் 8278 என்று கிடைக்கும் . 


காரணிகளின் மொத்த இலக்கங்கள் = 1 + 3 + 2 = 6 

ICI 

= 1 


= 5 


ஆகவே , பெருக்கற் பலனின் இலக்கங்கள் 
ஆகவே , 1.75X550X86 = 82780 . 


மாதிரி 180 

0.003X23.4X116X21-2X53-1X0-9- இன் மதிப்பைக் காண்க . 


1C . யை 3D . யுடன் பொருத்துக . காட்டியை 234C- க்கு நகர்த் 
திப் பின் 1C- யைக் காட்டியின் கீழே பொருத்தி , காட்டியை 
116C- க்கு நகர்த்தவும் . இப்பொழுது காட்டியின் கீழே D அளவு 
கோலில் 3X234X116 . க்குரிய அளவு கோடு கிடைக்கிறது . பின்னர் , 
1C- யைக் காட்டியின் கீழே பொருத்தி . காட்டியை 212 - க்கு நகர்த்தி , 
மீண்டும் 

10.யைக் காட்டியின் கீழே பொருத்தி , காட்டியை 
531C- க்கு நகர்த்த வேண்டும் . மீண்டும் 1C- யைக் காட்டியின் 
கீழேகொண்டு வந்து பொருத்தி , காட்டியை 9C- க்கு நகர்த்தினால் , 
மயிர்க்கோட்டின் கீழே D அளவு கோலில் 8249 என்று கிடைக்கும் . 


நழுவுச் சட்டம் 


461 


மேற்கூறப்பட்ட செயல்களில் C. யின் இடப்பக்கக் குறியீட்டைப் 
பொருத்த முடியாதபோது வலப்பக்கக் குறியீட்டைப் பொருத்த 
வேண்டுமென்பது தெரிந்ததே . இப்பொழுது , 

காரணிகளின் மொத்த இலக்கங்கள் = -2 + 2 + 3 + 2 + 2 + 0 


- 


மூன்று பெருக்கல்களின்போது , நழுவும் சட்டம் வலப்பக்கம் 
நீட்டிக்கொண்டிருப்பதால் Z C1 = 3 . 
ஆகவே , பெருக்கற் பலனில் இலக்கங்கள் = 7-3 = 4 . 
ஆகவே , வேண்டிய பெருக்கற் பலன் = 8249 . 


மாதிரி 181 

3. 14X2.67X0 . 002X0.312 X 98.2X538-இன் மதிப்பைக் 
காண்க . ( நழுவுச் சட்டத்தைப் பயன்படுத்தும் முறையை விளக்க 
வேண்டாம் . ) 
காரணிகளின் மொத்த இலக்கங்கள் = 1 + 1-2 + 0 + 2 + 3 = 5 . 

LC = 2 
ஃ பெருக்கற் பலனில் இலக்கங்கள் = 5-2 = 3 . 
ஆகவே , பெருக்குத் தொகை = 285.3 . 


15.3.2 வகுத்தல் 
X- ஐ y- ஆல் வகுக்க வேண்டுமெனக் கொள்க . 

முதலில் , 
காட்டியை X D- க்கு நகர்த்த வேண்டும் . பின் , y G- யைக் காட்டி 
யின் கீழே பொருத்தினால் 1 G- யின் கீழே D- யில் காணப்படும் அளவு 
தான் வேண்டிய ஈவு ஆகும் . இதிலுள்ள இலக்கங்கள் = தொகுதி 
x- இலுள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை - பகுதி y- யிலுள்ள 
இலக்கங்களின் எண்ணிக்கை + எத்தனை தடவைகள் நழுவும் 
சட்டம் வலப்பக்கம் நீட்டியிருந்ததோ அத்தனை ஒன்றுகள் . 
நழுவும் சட்டம் வலப்பக்கம் = C2 தடவைகள் வலப்பக்கம் நீட்டி 
யிருந்ததாகக் கொண்டால் ஈவிலுள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை 
= தொகுதியிலுள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை- பகுதியிலுள்ள 
இலக்கங்களின் எண்ணிக்கை + LC , ஆகும் . 


மாதிரி 182 


3.17 
1.92 

இன் மதிப்பைக் காண்க . 
காட்டியை 317D யுடன் பொருத்திப் பின்னர் 192G யைக் 
காட்டியின் கீழே கொண்டு வந்து 1C க்கு நேர் D யில் பார்த்தால் 


462 


எண்சார் கணிதவியல் 


165 என்று கிடைக்கும் . மேலும் , நழுவும் சட்டம் வலப்பக்கம் நீட்டிக் 
கொண்டிருப்பதால் ZC2 = 1 . 


ஈவிலுள்ள இலக்கங்கள் = 1-1 + 1 = 1 . 
3.17 

= 1.65 
1.92 


மாதிரி 183 

6.28X27.5 
0.2351x0.0031 

இன் மதிப்பைக் காண்க . 


முதலில் 6.28X27.5 இன் மதிப்பைக் காண்க . பெருக்கற் பலன் 
172.7 என்று கிடைக்கும் . பின் , 0.2351X0.0031 இன் மதிப்பைக் 
காண்க . பெருக்கற் பலன் 0.000729 என்று கிடைக்கும் . இப்பொழுது 
1727 ஐ 729 ஆல் வகுக்கவும் . D யில் 2369 என்று கிடைக்கும் . 


172-7 இல் உள்ள இலக்கங்கள் = 3 . 
0.000729 இல் உள்ள இலக்கங்கள் = -3 . 

TC ) = 0 
172.7 
0.000729இல் உள்ள இலக்கங்கள் = 3 - ( - 3) +0 

= 6 . 


172.7 

= 236900 . 
0.000729 


மாதிரி 184 
6.28X322X432 

இன் மதிப்பைக் காண்க . 
1095X896x2.19 


முதலில் காட்டியை 628 D யுடன் பொருத்தி , 1095 C யைக் 
காட்டியின் கீழே கொண்டு வரவும் . C , = 1 என்று காணலாம் . 
இப்பொழுது , காட்டியை 10 க்கு நகர்த்தினால் * 2 * இன் மதிப்பை 
D யில் காணலாம் . ஆனால் அம்மதிப்புத் தேவையில்லையாதலால் 
காட்டியை அடுத்த எண் 

3220 க்கு நகர்த்தவும் . 

ஆனால் 
இப்பொழுது காட்டியின் மயிர்க்கோடு D க்கு வெளியே யிருப்பதால் , 
காட்டியை இடது 10 க்கு நகர்த்திப் பின் நழுவும் அளவுச் 
சட்டத்தை இடப்புறமாக நகர்த்தி , வலது 1C யைக் காட்டியின் கீழே 
கொண்டு வரவும் . இப்பொ 

இப்பொழுது காட்டியை 322C க்கு நகர்த்தவும் . 
பின்னர் , 896C யைக் காட்டியின் கீழே கொண்டு வந்து , காட்டியை 
4320 க்கு நகர்த்தவும் . ஆனால் , காட்டியானது D க்கு வெளியே 


நழுவுச் சட்டம் 


463 


இடப்பக்கமாக நீட்டியிருப்பதைப் பார்க்கலாம் . ஆகவே , காட்டியை 
வலது 1C க்கு நகர்த்தி , நழுவும் சட்டத்தை இடது 1C காட்டியின் 
யின் கீழே வருமாறு நகர்த்த வேண்டும் . இப்பொழுது காட்டியை 
432C க்கு நகர்த்தவும் . நகரும் அளவு கோல் வலப்பக்கமாக நீட்டி 
யிருப்பதால் Ci = 1 என்று கிடைக்கிறது . இறுதியாக , 2190 யைக் 
காட்டியின் கீழே கொண்டு வரவும் . இப்பொழுது நழுவும் சட்டம் 
மீண்டும் வலப்பக்கம் நீட்டியிருப்பதால் Cz = 1 என்று கிடைக்கிறது . 
ஆகவே , ZC1 = 1 , zCz = 2 என்று கிடைக்கிறது . இப்பொழுது , 
IC யின் கீழே D யின் அளவு 406 என்று கிடைக்கும் . 


தொகுதியின் இலக்கங்கள் = 1 + 3 + 3 = 7 


பகுதியின் இலக்கங்கள் 


= 4 + 3 + 1 = 8 


ஆகவே , விடையிலுள்ள இலக்கங்கள் = 7-8 - zC1 + YC , 

= 7-8-1 + 2 


- 


ஆகவே , விடை = 0.406 . 


15.3.3 தலைகீழ் மதிப்புக் காணல் 


எண்களின் தலைகீழ் மதிப்புக்களை நழுவுச் சட்டத்தின் உதவி 
யால் மிக எளிதாகப் பெறலாம் . ஒரு எண்ணின் தலைகீழ் மதிப்பு 
என்பது 1 ஐ அந்த எண்ணால் வகுத்துக் கிடைக்கப் பெறும் ஈவு 
ஆகும் . ஆகவே , கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுக்குரிய C. அளவு 
கோட்டை 1D யில் பொருத்தி , 1G க்குக் கீழே D யில் பார்த்தால் 
அந்த எண்ணின் தலைகீழ் மதிப்புக் கிடைக்கும் . தலைகீழ் மதிப்பின் 
இலக்கங்களின் எண்ணிக்கையைப் 

பின்வருமாறு 

கணிக்க 
வேண்டும் . 


தலைகீழ் மதிப்பைக் காணும்போது , நழுவும் அளவுச் சட்டம் 
வலது அல்லது இடது ஆகிய எந்தப் பக்கம் நீட்டிக் கொண்டிருந் 
தாலும் ஒரே மதிப்புத்தான் கிடைக்கும் . ஆகவே , தலைகீழ் மதிப்பின் 
இலக்கங்களின் எண்ணிக்கையைப் பெற 1 - இலிருந்து அந்த 
எண்ணின் இலக்கங்களின் எண்ணிக்கையைக் கழிக்க வேண்டும் . 
ஆனால் , அந்த எண் 10 , 100 , 1000 , ...... என்ற 10 இன் படிகளாக 
யிருப்பின் இந்த விதியைப் பயன்படுத்தக் கூடாது . ஆனால் இவை 
களின் தலைகீழ் மதிப்புக்கள் முறையே 0-1 , 0-01 , 0,001 , ....... என்று 
எளிதில் காணலாம் . 


464 


எண்சார் கணிதவியல் 


மாதிரி 185 

2.5 இன் தலைகீழ் மதிப்பைக் காண்க . 

முதலில் 250 யை 1D யுடன் பொருத்துக . இப்பொழுது 10 க்கு 
நேராகவுள்ள D யின் அளவு 4 என்று காண்கிறோம் . ஆனால் தலைகீழ் 
மதிப்பிலுள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை = 1-1 = 0 . 


1 
2.5 


= 0.4 


15.3.4 வர்க்கமும் , வர்க்க மூலமும் காணல் 

A , B என்ற அளவு கோல்களின் முக்கிய அளவுக் குறிகள் C , D 
அளவு கோல்களின் முக்கிய அளவுக் குறிகளைப் போலவே 1 , 2 , 3 , 
4 , ........ என்று மடக்கையளவு தூரங்களில் குறிக்கப்பட்டிருக்கும் . 
ஆனால் , A ; B யிலுள்ள ஒவ்வொரு முக்கிய இடைவெளியும் அதற்கு 
ஒத்த C , D யின் முக்கிய இடைவெளியிலுள்ள அளவு கோடுகளைப் 
போல் இருமடங்கு அளவு கோடுகளால் பிரிக்கப்பட்டிருக்கும் . 
ஆகவே , C , D அளவு கோல்களில் 2 அங்குல தூரம் log N ஐக் குறிப் 
பிட்டால் , A , B அளவு கோல்களில் அதே 2 அங்குல தூரம் 2 log N 
( அதாவது log N2 ) ஐக் குறிக்கும் . ஆகவே , ஒரு எண் C அளவு 
கோலில் 1C யிலிருந்து 2 அங்குல தூரத்திலிருந்தால் , A அளவு 
கோலில் 1 A யிலிருந்து 2 அங்குல தூரத்திலுள்ள அளவு கோடு 
குறிக்கின்ற எண் தான் அந்த எண்ணின் வர்க்கமாகும் . அதே போல் , 
ஒரு எண் 2 அங்குல தூரத்தில் A யிலிருந்தால் அதே 2 அங்குல 
தூரத்தில் C யிலுள்ள அளவு கோடு குறிக்கின்ற எண்தான் அந்த 
எண்ணின் வர்க்க மூலமாகும் . ஆகவே , ஒரு எண்ணின் வர்க் 
கத்தைக் காண , D- அளவு கோலில் அந்த எண்ணின் அளவுக் 
கோட்டின் மேல் காட்டியைப் பொருத்தி , அதற்கு நேர் A அளவு 
கோலிலுள்ள எண்ணைக் காண வேண்டும் . 

வேண்டும் . இது போன்று , ஒரு 
எண்ணின் வர்க்க மூலம் காண , A- அளவு கோலில் அந்த எண்ணின் 
அளவுக் கோட்டின் மேல் காட்டியைப் பொருத்தி , அதற்கு நேர் 
D- அளவு கோலிலுள்ள எண்ணைக் காண வேண்டும் . 

வேண்டும் , அதுவே 
கொடுக்கப்பட்டுள்ள எண்ணின் வர்க்க மூலமாகும் . ஆனால் , 
A- அளவு கோலில் 1 , 2 , 3 , ... , 9 , 1 , 2 , 3 , ........, 9 , 1 என்று இரண்டு 
அளவு கோல்கள் இருப்பதைக் காணலாம் . இவற்றை இடது அளவு 
கோல் , வலது அளவு கோல் என்று அழைக்கலாம் . ஆகவே , வர்க்க 
மூலம் காண வேண்டிய எண்ணின் இலக்கங்கள் இரட்டையெண் 
ணிக்கையிலிருந்தால் அந்த எண்ணின் வர்க்க மூலத்தை A யின் 
வலது அளவு கோலிலிருந்து பெற வேண்டும் . அந்த எண்ணின் 
இலக்கங்களின் எண்ணிக்கை ஒற்றை யெண்ணாயிருந்தால் வர்க்க 
மூலத்தை A யின் இடது அளவு கோலிலிருந்து பெற வேண்டும் . 


நழுவுச் சட்டம் 


465 


15.3.5 வர்க்கம் , வர்க்கமூலம் ஆகியவற்றின் இலக்கங்களின் 

எண்ணிக்கையைக் காணல் 

ஒரு எண்ணின் வர்க்கம் A யின் வலது அளவு கோலில் காணப் 
பட்டால் அந்த வர்க்கத்தின் இலக்கங்களின் எண்ணிக்கை = 2 X 
அந்த எண்ணின் இலக்கங்களின் எண்ணிக்கையாகும் . அதாவது , 
d என்பது அந்த எண்ணின் இலக்கங்களின் எண்ணிக்கையையும் 
D என்பது அதன் வர்க்கத்தின் இலக்கங்களின் எண்ணிக்கையையும் 
குறிப்பிட்டால் , D = 2d ஆகும் . ஆனால் , அந்த எண்ணின் வர்க்கம் 
A யின் இடது அளவு கோலில் காணப்பட்டால் D = 2d - 1 ஆகும் . 
இதுபோன்று , வர்க்க மூலங்களின் இலக்கங்களின் எண்ணிக்கையை 
யும் காணலாம் . A யின் வலது அளவு கோலிலுள்ள எண்ணின் 

D 
வர்க்க மூலத்தின் இலக்கங்களின் எண்ணிக்கை d = 

ஆகும் . 

2 
A யின் இடது அளவு கோலிலுள்ள எண்ணின் வர்க்க மூலத்தின் 

D + 1 
இலக்கங்களின் எண்ணிக்கை d 

ஆகும் . 

2 
மாதிரி 186 

26.54 இன் வர்க்க மூலம் காண்க . 

வலது 2654 இல் காட்டியைப் பொருத்தி அதற்கு நேர் D அளவு 
கோலில் பார்த்தால் 516 என்று கிடைக்கும் . இங்கு D = 2 . ( இரட்டை 

D 
யெண் ) : d = 

2 

1 
ஃ / 26.54 = 5.16 
மாதிரி 187 

N267.4 இன் மதிப்பைக் காண்க . 
இலக்கங்கள் ஒற்றை யெண்ணிக்கையிலிருப்பதால் இடது 2674 
இல் காட்டியைப் பொருத்தி அதற்கு நேர் மயில் பார்த்தால் 1535 
கிடைக்கும் . இங்கு D = 3 ( ஒற்றையெண் ) 

D + 1 
• d = = 2 

2 

267.4 = 16-35 . 
| மாதிரி 188 

( 46-2 ) " இன் மதிப்பைக் காண்க . 
காட்டியை 46.2 D யில் பொருத்தி அதற்கு நேர் \ யில் பார்த் 
தால் வலது A யில் 2134 என்று கிடைக்கும் . இங்கு d == 2 ; வர்க்கம் 
வலது A யில் கிடைப்பதால் , D = 2d = 4 . 

. ( 46-2) = 2134 ( தோராயமாக ) 
ஏ -30 


- 


466 


எண்சார் கணிதவியல் 


மாதிரி 189 


40.000227 இன் மதிப்பைக் காண்க . 

0.000227 = 10-4X2-27 
... | 0.000227 = 10-2 // 2.27 . 


2.27 இல் D = 1 ( ஒற்றையெண் ). ஆகவே , இடது 227A யில் 
காட்டியைப் பொருத்தி அதற்கு நேர் D யில் பார்த்தால் 1505 
கிடைக்கும் . 

D + 1 
da 

= 1 . 
2 


ஃ // 2.27 = 1.505 


ஃ . 40.000227 = 10-2X1.505 = 0.01505 . 


15.3.6 முப்படியும் முப்படி மூலமும் காணல் 

K , C. அளவு கோல்கள் எண்களின் முப்படிகளையும் , முப்படி 
மூலங்களையும் காணப் பயன்படுகின்றன . இவ்விரு அளவு கோல் 
களும் நழுவும் அளவுச் சட்டத்தின் மேலேயே அமைந்துள்ளன . ஒரு 
எண்ணின் முப்படியைக் காண C யிலுள்ள அந்த எண்ணுக்குரிய 
அளவுக்குறியில் காட்டியைப் பொருத்தி , மயிர்க் கோட்டின் கீழ் 
K- அளவு கோலில் பார்த்தால் , அந்த எண்ணின் முப்படி மதிப்புக் 
கிடைக்கும் . இதுபோல் , ஒரு எண்ணின் முப்படி மூலம் காண 

கோலில் அந்த எண்ணுக்குரிய அளவுக்குறியில் 
காட்டியைப் பொருத்தி , மயிர்க் கோட்டின் கீழ் C. அளவு கோலில் 
பார்த்தால் அந்த எண்ணின் முப்படி மூலம் கிடைக்கும் . முப்படி 
மூலத்திலுள்ள இலக்கங்களின் எண்ணிக்கையைக் கீழ்க்கண்டவாறு 
கணக்கிட வேண்டும் . 


K- அளவு 


கொடுக்கப்பட்டுள்ள எண்ணின் இலக்கங்களின் எண்ணிக்கை 
= N எனக் கொள்க . 


முப்படி மூலத்தின் இலக்கங்களின் எண்ணிக்கை = 11 எனக் கொள்க . 


N 
N ஆனது மூன்றின் மடங்கானால் , n = 

3 . 


N - + 1 
N ஆனது மூன்றின் மடங்குக்கு 1 குறைவானால் , n == 

3 


N ஆனது மூன்றின் மடங்குக்கு 2 குறைவானால் , n = 


N + 2 


N + 2 

3 


* நழுவுச் சட்டம் 


467 


மாதிரி 190 

1638 இன் மதிப்பைக் காண்க . 
638 K யில் காட்டியைப் பொருத்தினால் மயிர்க் கோட்டின் கீழ் 
G யில் 86 என்று கிடைக்கும் . இங்கு N = 3 ஃ n = 1 . 

ஃ 1638 = 8-6 


மாதிரி 191 

( 13.5 ) இன் மதிப்பைக் காண்க . 
13.5 C யில் காட்டியைப் பொருத்தினால் மயிர்க் கோட்டின்கீழ் 
246 என்று கிடைக்கும் . இலக்கங்களின் எண்ணிக்கையைப் பழக் 
கத்தின் மூலம் நிர்ணயிக்க வேண்டும் . இலக்கங்களின் எண்ணிக்கை 
4 என்று அறிகிறோம் . ஆகவே , 

( 13.5 ) = 2460 ( தோராயமாக ) 


மாதிரி 192 

10.00001228 இன் மதிப்பைக் காண்க . 
0.00001228 = 10-6x12-28 . 

ஃ 10.00001228 = 10-2X * 12.28 . 
ஆகவே , 1228 K. யில் காட்டியைப் பொருத்தினால் C. யில் 2307 

2 + 1 
என்று கிடைக்கிறது . இங்கு N = 2 : n = 1 

1 
. 112.28 2.307 


- 


- 


. 10.00001228 10-2X2.307 

= 0.02307 


15.3.7 பின்னப் படிகளையும் பின்னப் படி மூலங்களையும் காணல் 

நகராச் சட்டத்தின் கீழ் ஓரத்தில் ஒன்றன் கீழ் ஒன்றாக மூன்று 
வரிசைகளில் அமைந்துள்ள LLI , LL2, LL3 அளவு கோல்களும் , 
இதேபோல் மேல் ஓரத்தில் மூன்று வரிசைகளில் அமைந்துள்ள 
LLO1 , LLO2 , LLO , அளவு கோல்களும் எண்களின் பின்னப் 
படிகளையும் (fractional powers ) , பின்னப் படி மூலங்களையும் ( frac 
tional roots ) 

) காணப் 

பயன்படுகின்றன . 1 ஐவிட அதிகமான 
எண்களுக்கு LL அளவு கோல்களையும் , 1 க்குக் குறைவான தசம 
பின்னங்களுக்கு LLO அளவு கோல்களையும் பயன்படுத்த வேண்டும் . 
LL- அளவு கோல்களில் , LL1-இல் 1.01 முதல் 1.11 வரையுள்ள 


468 


எண்சார் கணிதவியல் 


எண்களும் , LL2- இல் 1-1 முதல் 3 வரையுள்ள எண்களும் , LL : - இல் 
2.5 முதல் 10 வரையுள்ள எண்களும் குறிக்கப்பட்டுள்ளன . ஆகவே 
கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுக்குரிய அளவு கோலை மிக எளிதில் 
தெரிவு செய்து கொள்ளலாம் . கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுக்குரிய 
LL அளவு கோலில் அந்த எண்ணின் அளவு கோட்டுக்கு நேர் 
1 C- யைப் பொருத்தி , C- யில் அந்த எண்ணின் படியின் மதிப்பைக் 
குறிக்கும் அளவு கோட்டில் காட்டியைப் பொருத்தி , மயிர்க் 
கோட்டின் கீழ் LL அளவு கோலில் அந்த எண்ணின் படியின் 
மதிப்பைக் கீழ்க்கண்டவாறு பெறலாம் . 


ax- இன் மதிப்பைக் காண வேண்டுமெனக் கொள்க . 


( i ) 1 < x < 10 ; a > 1 . 


ax இன் மதிப்பு a- யைவிட அதிகமாகயிருக்கும் . a- க்குரிய 
LL அளவு கோலில் a- க்கு நேர் காட்டியைப் பொருத்தி , 1 C. யைக் 
காட்டியின் கீழ்க் கொண்டுவந்து , பின்னர் , காட்டியை C- யில் X- க்கு 
நகர்த்த வேண்டும் . இப்பொழுது மயிர்க் கோடு a . க்கு வலப்பக்க 
மாகயிருந்தால் , a- க்குரிய LL அளவு கோலிலேயே மயிர்க் கோட்டின் 
கீழ் ax- இன் மதிப்புக் கிடைக்கும் . ஆனால் மயிர்க் கோடு a- க்கு 
இடப்பக்கமாகயிருந்தால் a . க்குரிய LL அளவு கோலுக்கு அடுத்த 
மேல் வரிசை LL அளவு கோலில் மயிர்க் கோட்டின் கீழ் ax . இன் 
மதிப்பைப் பெறலாம் . 


மாதிரி 193 


( 3.75 ) -96 இன் மதிப்பைப் பெறுக . 


( சென்னை 64 செப் . ) 


இங்கு 3.75 என்பது LLg அளவு கோலில் உள்ளது . ஆகவே , 
3-75 LLg- யில் காட்டியைப் பொருத்தி , 1 C- யைக் காட்டியின் கீழ்க் 
கொண்டுவந்து , பின்னர் காட்டியை 2.96 C- க்கு நகர்த்த வேண்டும் . 
இப்பொழுது மயிர்க் கோடு 3.75 LLg- க்கு வலப்பக்கமாகவே 
யிருப்பதைக் காணலாம் . ஆகவே , மயிர்க் கோட்டின்கீழ் LL ) 
அளவு கோலில் வேண்டிய மதிப்பு 50 என்று கிடைக்கிறது . 


கொடுக்கப்பட்டுள்ள எண்ணின் படியின் மதிப்பு 10 க்கும் 
1000 க்கும் இடையேயிருப்பின் , படியின் மதிப்பு 1 க்கும் 10 க்கு 
மிடையேயுள்ள மதிப்பாக மாறும் வண்ணம் தசம புள்ளியை 
1 அல்லது இரண்டு இடங்களுக்கு இடப்பக்கமாக நகர்த்தி வைத்துக் 
கொண்டு மேற்கண்டவாறு 

மேற்கண்டவாறு செய்ய வேண்டும் . பின்னர் , தசம் 
புள்ளியைத் தள்ளிவைத்த 

இடங்களின் 

எண்ணிக்கைக்குத் 
தக்கவாறு a- க்குரிய LL அளவு கோலுக்கு நேர் மேலே , அல்லது 


- 


10க்கும் 
நழுவுச் சட்டம் 

469 
அதற்கும் மேலேயுள்ள LL அளவு கோலில் விடையைக் காண 
வேண்டும் . 
மாதிரி 194 

( 1.25 )2 இன் மதிப்பைப் பெறுக . 
25 என்பது 10 க்கும் அதிகமாகயிருப்பதால் தசம புள்ளியை ஒரு 
இடம் இடப்பக்கமாகத் தள்ளிவைத்துப் படியின் மதிப்பை 2-5 என 
வைத்துக்கொள்க . இப்பொழுது , காட்டியை 

1-25 LL2 இல் 
பொருத்தி , 1 C. யைக் காட்டியின் கீழ்க் கொண்டுவந்து , பின்னர் , 
காட்டியை 2.5 C- க்கு நகர்த்தி , LLg- க்கு ஒரு வரிசை மேலே LL ழயில் 
( ஏனெனில் 25 ஐ 1 தசம இடம் தள்ளிவைத்து 2-5 என்று மாற்றி 
யிருப்பதால் ) விடையை 264 என்று பெறுகிறோம் . 

ஆகவே , ( 1-25 ) 25 26 ( தோராயமாக ) . 
( ii ) 0.1 < x < 1 எனக் கொள்க . 

இப்போது ax இன் மதிப்பு a- யைவிடக் குறைவாகயிருக்கும் . 
ஆகவே , மயிர்க் கோடு -க்குரிய LL அளவு கோலில் -க்கு இடப் 
பக்கமாகயிருந்தால் , அதே LL அளவு கோலில் மயிர்க் கோட்டின் 
கீழ் விடையைப் பெறலாம் . ஆனால் , மயிர்க் கோடு a- க்கு வலப் 
பக்கமாகயிருந்தால் அந்த LL அளவு கோலுக்கு அடுத்து கீழேயுள்ள 
அளவு கோலில் மயிர்க் கோட்டின் கீழ் விடையைப் பெறலாம் . 
X- இன் மதிப்பு 0.001 < x < 0.1 ஆகயிருந்தால் , - X- இன் தசம 
புள்ளியை 0.1 < x < 1 ஆகயிருக்குமாறு ஒன்று அல்லது இரண்டு 
இடங்களுக்கு வலப்பக்கமாக நகர்த்தி , முன்போல் செய்து , தசம் 
புள்ளியை நகர்த்திய இடங்களின் எண்ணிக்கைக்குத் தக்கவாறு 
a- க்குரிய LL அளவு கோலுக்கு நேர் கீழே அல்லது அதற்கும் 
கீழேயுள்ள அளவு கோலில் விடையைக் காணலாம் . 
மாதிரி 195 

( 21.5 ) 19 இன் மதிப்பைக் காண்க . 
21.5 LLg- யில் காட்டியைப் பொருத்தி , 1C- யைக் காட்டியின் 
கீழ்க் கொண்டுவந்து , பின்னர் காட்டியை 0.19 C- க்கு நகர்த்த 
வேண்டும் . ஆனால் C. யில் அளவுக் குறிகள் 1 இலிருந்து தொடங்கு 
வதால் 0.19 கிடையாது . இப்பொழுது மயிர்க் கோடு LLg- யில் 
21-5க்கு வலப்பக்கமிருப்பதைக் காணலாம் . 1.9 என்பது 1 க்கும் 
பக்கமிருப்பதாலும் , (21.5 )19 இன் மதிப்பை LL , அளவு கோலிலேயே 
மயிர்க் கோட்டின் கீழ்ப் பார்க்க வேண்டும் . ஆனால் 0.19 என்ற 


470 


எண்சார் கணிதவியல் 


படியின் மதிப்பை ஒரு இடம் தசம புள்ளியை நகர்த்தி 1.9 என்று 
மாற்றியிருப்பதால் ( 21.5 ) 9.19 இன் மதிப்பை LLg- க்கு அடுத்துக் கீழே 
யுள்ள LL , அளவு கோலில் மயிர்க் கோட்டின் கீழே காண 
வேண்டும் . ஆகவே , 

( 21.5 ) ° 19 = 1.76 என்று காணலாம் . 


மாதிரி 196 

( 86.0 ) 9.062 இன் மதிப்பைக் காண்க . 


முதலில் 0.062 இன் தசம புள்ளியை ஒரு இடம் வலப்பக்கம் 
நகர்த்தி 0-62 என்று மாற்றிக் கொள்ளவும் . காட்டியை 86 LLg- யில் 
பொருத்தி , 1C- யைக் காட்டியின் கீழ்க் கொண்டு வரவும் . C- யில் 
0.62 இல்லையாகையால் காட்டியை 6-2C- க்கு நகர்த்த வேண்டும் . 
ஆனால் 6.2C நகராச் சட்டத்திற்கு வெளியேயிருப்பதால் காட்டியை 
6 • 2C- க்கு நகர்த்த முடியாது . ஆகவே , இடது 1C- க்குப் பதிலாக 
வலது 1C . யை காட்டியின் கீழ்க் கொண்டுவந்து ,, பின்னர் 
காட்டியை 6-2C- க்கு நகர்த்தவும் . இப்பொழுது மயிர்க் கோடு 86 
LLg- க்கு இடப்பக்கமாகயிருப்பதைக் காணலாம் . 

ஆகவே , 
( 86-0 ) 6.2 இன் மதிப்பை LLg- க்கு மேலேயிருக்கும் அளவு கோலில் 
பார்க்க வேண்டும் . ஆனால் 0.62C- க்குப் பதிலாக 6 • 20 என்று 
மாற்றியிருப்பதால் ( 86.0 )962 இன் மதிப்பை ஒரு வரிசை கீழேயுள்ள 
LL அளவு கோலில் , அதாவது LLg அளவு கோலிலேயே பார்க்க 
வேண்டும் . மேலும் 0.062 இன் தசம புள்ளியை ஒரு இடம் வலப் 
பக்கமாக நகர்த்தி 0.62 என்று மாற்றியிருப்பதால் , LLg- க்கு ஒரு 
வரிசை கீழேயுள்ள LL2 அளவு கோலில் மயிர்க் கோட்டின் கீழ் 
விடையை 1.318 என்று காண்கிறோம் . அதாவது , 

( 86-0) 9-062 = 1-318 . 
( iii ) a < 1 . 

கொடுக்கப்பட்டுள்ள எண்ணின் மதிப்பு 1 க்கும் குறைவாக 
யிருந்தால் , LL அளவு கோல்களுக்குப் பதில் LLO அளவு கோல் 
களைப் பயன்படுத்த வேண்டும் . செய்முறைகளில் மாறுதல் எதுவும் 
இல்லை . 


மாதிரி 197 

( 0.953 ) 62 இன் மதிப்பைக் காண்க . 
0.953 என்பது LLO1 அளவு கோலில் இருக்கிறது . ஆகவே , 
0.953 LLO ) இல் காட்டியைப் பொருத்தி 1C- யைக் காட்டிக்குக் 


நழுவுச் சட்டம் 


471 


கீழ்க் கொண்டு வரவும் . இப்பொழுது காட்டியை 5.62C- க்கு 
நகர்த்த வேண்டும் . ஆனால் 5-62C யானது நகராச் சட்டத்திற்கு 
வெளியேயிருப்பதால் , காட்டியை 5-62C- க்கு நகர்த்த முடியாது . 
ஆகவே , வலது 1C- யைக் காட்டிக்குக் கீழ்க் கொண்டுவந்து , 
காட்டியை 5.62 C. க்கு நகர்த்தினால் மயிர்க் கோட்டின் கீழ் LLO2 இல் 
விடை 0.763 என்று கிடைக்கும் . 


மாதிரி 198 

( 0.875 ) ° -25 இன் மதிப்பைக் காண்க . 
0.875 LLO , இல் காட்டியைப் பொருத்தி 1C- யைக் காட்டியின் 
கீழ்க் கொண்டு வரவும் . இப்பொழுது காட்டியை 2.5C- க்கு நகர்த் 
தினால் LLO1 இல் மயிர்க் கோட்டின் கீழ் விடை 0.96715 என்று 
கிடைக்கிறது . 


மாதிரி 199 

( 0.656 ) 1121.2 இன் மதிப்பைக் காண்க . 
1 

1 

என்று மாற்றி வகுத்தல் முறையைப் பின்பற்றி 
21.2 ஐ 

2.12 
0.656 - க்குரிய LLO அளவு கோலுக்கு முந்திய அளவு கோலில் 
விடையைக் காணவேண்டும் . 

0.656 LLO , இல் காட்டியைப் பொருத்தி , 2.12 C யைக் காட்டி 
யின் கீழ்க்கொண்டு வந்து , பின்னர் , காட்டியை 1 C க்கு நகர்த்த 
வேண்டும் . இப்பொழுது LLO2 க்கு முந்திய LLO , அளவு கோலில் 
மயிர்க் கோட்டின் கீழ் விடை 0.9803 என்று கிடைக்கிறது . 
iv எதிரெண்படிகள் : ( அதாவது X < 0 ) 

a > 1 ஆனால் , LL- அளவு கோலைக் கொண்டு செயல்களைத் 
தொடங்கி , விடைகளை LL- அளவு கோலுக்கு ஒத்த LLO- அளவு 
கோலில் காணவேண்டும் . a < 1 ஆனால் , LLO- அளவு கோலைக் 
கொண்டு தொடங்கி , விடைகளை LLO . அளவு கோலுக்கு ஒத்த 
LL- அளவு கோலில் காணவேண்டும் . 


மாதிரி 200 

( 1.025 ) " .5 இன் மதிப்பைக் காண்க . 

LL1 அளவு கோலில் 1.025 இல் காட்டியைப் பொருத்தி , வலது 
1C யைக் காட்டியின் கீழ்க்கொண்டு வந்து , பின்னர் காட்டியை 
6 C க்கு நகர்த்தவும் . இப்பொழுது LLO1 இல் மயிர்க் கோட்டின் 
கீழ் 0-98525 என்று விடை கிடைக்கிறது . 


472 


எண்சார் கணிதவியல் 


மாதிரி 201 


( 0.925) 2.36 / 4- 65 


இன் மதிப்பைக் காண்க . 


0.925 LLO1 இல் காட்டியைப் பொருத்தி , 4.65C யைக் காட்டி 
யின் கீழ்க் கொண்டு வந்து , பின்னர் காட்டியை 2-36க்கு நகர்த்தவும் . 
இப்பொழுது LL1 அளவு கோலில் மயிர்க் கோட்டின் கீழ் 1.0402 
என்று விடை கிடைக்கிறது . 


மாதிரி 202 


086 • 2X35X10.68 

98X57 
( சென்னை 68 ஏப் . ) 


நழுவுச் சட்டத்தின் உதவியால் 
மதிப்பைக் காண்க . 


இன் 


காட்டியை 86.2 A யுடன் பொருத்தினால் மயிர்க்கோட்டின் கீழ் 
D யில் / 86.2 கிடைக்கும் . இப்பொழுது 98C யைக் காட்டியின் 
கீழ்க் கொண்டு வந்து , காட்டியை 1 C க்கு நகர்த்தவும் . இப்பொழுது 
நழுவும் சட்டம் இடப் பக்கமாக நீட்டிக் கொண்டிருக்கும் . மயிர்க் 
கோட்டின் கீழ் பயில் 

486.2 

இன் மதிப்புக் கிடைக்கும் . இப்போது 

98 
காட்டியை 35 C க்கு நகர்த்தவும் . மயிர்க் கோட்டின் கீழ் D யில் 
862 

X 35 இன் மதிப்புக் கிடைக்கும் . இப்போது 57 C யைக் 
98 ) 
காட்டியின் கீழ்க் கொண்டு வந்து , காட்டியை வலது 1 C க்கு 
நகர்த்தவும் . மயிர்க் கோட்டின் கீழ் D யில் 

086-2X35 

இன் 

98X57 
மதிப்புக் கிடைக்கும் . இப்போது காட்டியை 1068 C க்கு நகர்த்த 
முடியாது . ஆகவே , 1 C யைக் காட்டியின் கீழ்க் கொண்டுவந்து 
பின்னர் காட்டியை 1068 C க்கு நகர்த்தினால் மயிர்க் கோட்டின் கீழே 
மயில் 62 என்று கிடைக்கும் . 


விடையிலுள்ள இலக்கங்கள் = ( 1 + 2 + 2 ) - ( 2 + 2 ) -1 = 0 . 


ஆகவே , விடை = 0.62 . 


மாதிரி 203 


V18.7X314.6 

இன் மதிப்பைக் காண்க . 
2.31 


காட்டியை 18.7 A யுடன் பொருத்தி , 2.31 C யைக் காட்டியின் 
கீழ்க் கொண்டு வந்து , ( நழுவும் சட்டம் இடப்பக்கம் நீட்டியிருக்கும் ) 


நழுவுச் சட்டம் 


473 


காட்டியை வலது 1 C க்கு நகர்த்தவும் . காட்டியின் கீழ் மயில் 
M 18.7 

இன் மதிப்புக் கிடைக்கும் . இப்போது காட்டியை 14.6 K க்கு 
2.31 
நகர்த்தவும் . மயிர்க் கோட்டின் கீழ் D யில் 457 என்று கிடைக்கும் . 
விடையிலுள்ள இலக்கங்கள் = ( 1 + 1 ) -1 = 1 

விடை = 4.57 


மாதிரி 204 

நழுவுச் சட்டத்தின் உதவியால் ( i ) x3 = 26 , ( ii ) x4 = 18 ஆகிய 
சமன்பாடுகளைத் தீர்க்கவும் . 

( சென்னை 67 ஏப் . , 65 செப் . ) 
( ) 1 

( i ) x = 126 . ஆகவே , காட்டியை 26 K யில் பொருத்தினால் 
C யில் விடை 2.96 என்று கிடைக்கும் . அதாவது , x = 2.96 . 

( ii ) x4 = 18 


x2 = 018 . 
காட்டியை 18 A யில் பொருத்தினால் D யில் N18 = 4.24 என்று 
கிடைக்கும் . அதாவது , x2 = 4.24 . 

. X = v4.24 . 
இப்பொழுது , காட்டியை 4-24 A யில் பொருத்தினால் D யில் விடை 
2-058 என்று கிடைக்கும் . 

x = 2.058 . 


15.3.8 திரிகோணக் கணித விகிதங்கள் ( Trignometric ratios ) 
மாதிரி 205 

400Xsin 31 ° Xsin 75 ° 
sin 101 ° Xsin 26 ° 

இன் மதிப்பைக் காண்க . 
காட்டியை 31 ° S இல் பொருத்தி , D யில் மயிர்க் கோட்டின் 
கீழ்ப் பார்த்தால் 5-15 என்று கிடைக்கும் . இதை 10 ஆல் வகுக்க , 
sin 31 ° = 0.515 என்று கிடைக்கும் . 

இவ்வாறு 75 ° S , 79 ° S ( = sin 101 ° ) , 26 ° S ஆகியவை ஒவ் 
வொன்றிலும் காட்டியைப் பொருத்தி , D யில் பார்த்தால் 9.66 , 9.81 , 
4-38 என்ற மதிப்புக்கள் கிடைக்கின்றன . இம் மதிப்புக்களை 10 ஆல் 
வகுத்தால் , sin 75 ° = 0.9.66 , sin 101 ° = sin 79 ° = 0.981 , sin 26 ° = 0.438 
என்று காண்கிறோம் . 

400Xsin 31 ° Xsin 75 ° 400X0.515X0.966 

sin 101 ° Xsin 26 ° 0.981X0.438 


474 


எண்சார் கணிதவியல் 


இப்பொழுது 9.81 C யை 4 D யில் பொருத்துக . ( நழுவும் சட்டம் 
இடப்பக்கம் நீட்டுகிறது ) . காட்டியை 5-15 C க்கு நகர்த்தி , 4-38 
C யைக் காட்டியின் கீழ்க் கொண்டு வரவும் . ( மீண்டும் நழுவும் 
சட்டம் இடப்பக்கம் நீட்டுகிறது ) . இப்பொழுது காட்டியை 966 C க்கு 
நகர்த்தி D யில் பார்த்தால் 463 கிடைக்கும் . 
விடையிலுள்ள இலக்கங்கள் = ( 3 + 0 + 0 ) - ( 0 + 0 ) -0 = 3 . 

விடை == 463 . 


மாதிரி 206 

நழுவுச் சட்டத்தைப் பயன்படுத்தி 


tan 55 ° 3 X sin2 46 ° 8 


இன் மதிப்பைக் காண்க . 


Wcos 54 18 


( சென்னை 70 ஏப் . ) 


T. அளவு கோலில் tan 8 இன் மதிப்பு 5.5 ° < 0 < 45 ° க்கும் cot 6 
இன் மதிப்பு 45 ° < 0 < 84.5 ° க்கும்தான் கொடுக்கப்பட்டிருக்கும் . 


1 
ஆகவே , tan 55 ° 3 = 

என்று மாற்றி மதிப்பைக் காண 

cot 55 ° 3 
வேண்டும் . 


காட்டியை 55 ° 3 T யில் பொருத்தி D யில் கிடைக்கும் 6.98 ஐ 
10 ஆல் வகுத்தால் 

1 
tan 55 ° 3 = 

என்று 

கிடைக்கிறது . இப்பொழுது 
0.698 
காட்டியை 46 ° 8 S- இல் பொருத்தி A- யில் கிடைக்கும் 52 - ஐ 100 - ஆல் 
வகுக்க sin2 46 ° 8 = 0.52 என்று கிடைக்கிறது . காட்டியை 54 ° 18 S 

பொருத்தி D. யில் கிடைக்கும் 5.85 - ஐ 10 - ஆல் வகுக்க 
cos 54 ° 18 = 0.585 என்று கிடைக்கிறது . பின்னர் , காட்டியை 595 
A. யில் பொருத்தி D- யில் பார்க்க 765 கிடைக்கிறது . இலக்கங்களின் 
எண்ணிக்கையைக் கணக்கிட்டால் 1 cos 54° 18 = 10.585 = 0.765 
என்று கிடைக்கிறது .. 


இல் 


tan 55 ° 3 Xsin2 46 ° 8 

V cos 54 ° 18 


0.52 
0.698X0.765 


இப்பொழுது 698 C. யில் 52D- யைப் பொருத்தி ( நழுவும் சட்டம் 
இடப்பக்கம் நீட்டுகிறது ) வலது 1C- க்குக் காட்டியை நகர்த்தி 765 
- C- யைக் காட்டிக்குக் கீழே கொண்டு வந்து , (நழுவும் சட்டம் 


நழுவுச் சட்டம் 


475 


பக்கம் நீட்டுகிறது ) காட்டியை வலது 1G- க்கு நகர்த்தி D. யில் 
பார்த்தால் 974 கிடைக்கும் . 
விடையிலுள்ள இலக்கங்கள் = 0 = 0 = 0 . 

விடை = 0.974 . 


15.4 . சமன்பாடுகளின் தீர்வுகள் 


மாதிரி 207 
x3 + 2x - 4 = 0 என்ற சமன்பாட்டைத் தீர்க்கவும் . 

x2 + 2x = 4 


ஃ . x + 2 = 4 


சமன்பாட்டை இவ்வாறு மாற்றியபின் வலது 1 C. யை 4D 
யுடன் பொறுத்துக . ( இடது 1C- யை 4D- யுடன் பொருத்தி விடை 
காண முடியாது ) . மயிர்க் கோட்டின் கீழே D- யின் அளவுக் குறி 
யுடன் X இன் குணகமாகிய 2 ஐக் கூட்டினால் மயிர்க்கோட்டின் கீழ் 
CI- இன் அளவுக் குறிக்குச் சமமாகும் வண்ணம் காட்டியை நகர்த்த 
வும் . இப்பொழுது D. யில் 1-235 என்று கிடைக்கிறது . 

ஃ x = 1-235 என்பது ஒரு மூலமாகும் . 
ஆனால் இரண்டு மூலங்களின் கூட்டுத்தொகை 

X1 + xg = -2 
x2 = -2 - X1 
= -2-1.235 

= -3-235 . 
ஆகவே , சமன்பாட்டின் மூலங்கள் : 1-235 , -3-235 


. 


மாதிரி 208 

x2 + 8x + 4 = 0 ஐத்தீர்க்கவும் . 

x2+ 8x = -4 ( எதிரெண் ) 
ஆகவே , f (x ) = x2 + 8x + 4 = 0 இல் xஐ - X ஆக மாற்றவும் 

* f ( -x) = x2 -8x + 4 = 0 


4 


X 


இச்சமன்பாட்டின் மூலங்களின் எதிர் எண் மதிப்புக்கள் தாம் 
வேண்டிய மூலங்களாகும் . 


476 


எண்சார் கணிதவியல் 


1C- யை 4D- யுடன் பொருத்துக . மயிர்க்கோட்டின் கீழேயுள்ள 
D. யின் அளவை 8 - லிருந்து கழித்தால் CI- இன் அளவுக்குச் சமமாக 
யிருக்குமாறு காட்டியை நகர்த்தவும் . இப்பொழுது D. யில் 7.46 
என்று கிடைக்கிறது . ஆகவே , 
x2-8x = 4 = 0 இன் ஒரு மூலம் = 7.46 . 

இருமூலங்களின் மொத்தம் = 8 
ஃ இரண்டாவது மூலம் = 8-7.46 = 0.54 . 
ஃ x2 + 8x + 4 = 0 இன் மூலங்கள் : -7.46 , -0-54 . 
மாதிரி 209 

x3 + 2x = 5 ஐத் தீர்க்கவும் . 


5 


சமன்பாட்டை x3 + 2 = 


என்று எழுதவும் . 


வலது 1C- யை 5D- யுடன் பொருத்துக . A. யின் அளவு + 2 = CI . 
இன் அளவு இருக்குமாறு காட்டியை நகர்த்தவும் . இப்பொழுது 
காட்டியின் கீழே D- யின் அளவு 1.325 என்று கிடைக்கும் . 

ஃ x = 1.325 என்பது ஒரு மூலமாகும் . மற்ற இரு மூலங்களும் 
கற்பனையானவை. 
மாதிரி 210 

3x3 + 4x2 + 3x + 4 = 0 ஐத் தீர்க்கவும் . ( சென்னை 62 ஏப் . ) 
f ( x ) = 3x3 + 4x2 + 3x + 4 = 0. 

இச்சமன்பாட்டிற்கு நேர் மூலம் கிடையாது . ஆகவே , X- ஐ- x 
ஆக மாற்றி வந்த சமன்பாட்டின் நேர் மூலத்தைக் காணவும் . 

f ( -x ) = 3x3 - 4x2 + 3x - 4 = 0 
மூலத்தை 4 குறைத்து இரண்டாவது உறுப்பை நீக்கவும் . 
இப்பொழுது மாற்றப்பட்ட சமன்பாடு . 

33 776 
3x3 + 

= 0 ஆகும் . 
27 243 


X 


அதாவது , x + 0.41x - 7.06 = 0 . 

இதன் நேர் மூலம் 0 - க்கும் 1 - க்கும் இடையேயிருப்பதால் நழுவுச் 
சட்டத்தைக் கொண்டு அதைக் காண முடியாது . ஆகவே , 
மூலத்தை இரண்டு மடங்காக்கிச் சமன்பாட்டை மாற்றவும் . எனவே , 
y = 2x என்று பிரதியிடவும் . 

0.41 
+ 

.y - 1-06 = 0 . 
8 


13 


* 


2 


477 


நழுவுச் சட்டம் 


- 


அதாவது , y : + 1 • 64y = 8.48 

8.48 
ஃ y : +1.64 

y 
இப்பொழுது , வலது 1C . யை 8.48D- யுடன் பொருத்தி , A- யின் 
அளவு + 1.64 = CI- இன் அளவு இருக்குமாறு காட்டியை நகர்த்தி 
D. யில் பார்க்க 1-775 கிடைக்கிறது . 


ஆகவே , y = 1.775 . 


--- 


, = 0,8875 . 

2 
.. f ( - x ) = 0- இன் மூலம் = 0.8875 + = 1.3319 . 
ஃ f ( x ) = 0 -இன் மூலம் = -1-3319 . 

. 


பயிற்சி 29 


கீழ்க்கண்டவற்றின் மதிப்புக்களை நழுவுச் சட்டத்தின் உதவியால் காண்க : 
6888x80 

.25x (21-63 ) 
1 . 

2 . 
11x54 

6.45 


3 . 


1239.4 
18.73 


4 . 


3.12XV10.35 

( 6-231 ) 


145.6x25x8-67 

67x43 


3 . 


12-28 


5 . 


118 7x 3 / 14.6 


7 . 


8. 3/ 95-54 .x76.34 


2.31 


( 29.4 ) 2 


9 . 


10 . 


6.25x ( 21-63 ) 113 

( 4-27 ) 12 
16-8x Sin 35 ° 


12.47 / 6- 33 
( 245 ) 


11 . 


12 . 


Sin 43 ° X cos 70 ° 

5 Sin 50 


cos 70 ° 


13 . 


13.2xtan 58 
Sin 43 ° x cos 560 


14 . 


12.9xSin 54 ° 
tan 12 ° xcos 38 ° 


15 . 


36.3X Sin 470 

13.26 


கீழ்க்காணும் சமன்பாடுகளை நழுவுச் சட்டத்தின் உதவியால் தீர்க்கவும் . 


16. x3 = 111 


17. x4 = 86 


18. x3--9.15x - 3.26 = 0 


19. 2x3-3x2 + 18x - 27 = 0 
20. x + x2- 16x + 20 = 0 


( சென்னை 61 ஏப் . ) 
( சென்னை 62 ஏப் . ) 
( சென்னை 66 செப் ., 66 செப் . ) 


16. நேமவரையம் 

( Nomogram ) 


வரைபட முறையில் சமன்பாடுகளைத் தீர்க்கும் முறைகளைப் 
பற்றி இரண்டாவது அத்தியாயத்தில் விரிவாகப் பார்த்தோம் . 
ஆனால் அம்முறைகளிலெல்லாம் ஒவ்வொரு சமன்பாட்டிற்கும் அதற் 
கென ஒரு வரைபடம் வரைந்து அதன்மூலம் அதன் தீர்வுகளைக் 
கண்டோம் . ஆனால் நேமவரைய முறையென்பது இம்முறைகளுக்குச் 
சற்று மாறுபட்டது . இம்முறையில் ஒரே வகையைச் சார்ந்த சமன் 
பாடுகள் யாவற்றையும் ஒரே வரைபடத்தின் மூலம் தீர்த்து விடலாம் . 
உதாரணமாக , 


2x2 + 6x - 7 = 0 


என்ற சமன்பாட்டை வரைபட முறையில் பின்வருமாறு தீர்க்கலாம் . 


y = 2x2 + 6x - 7 எனக் கொண்டு , இதன் வளைவை ஒரு வரை 
படத் தாளில் வரைந்து வளைவு X- அச்சை வெட்டும் புள்ளிகளின் x 
அச்சுத் தூரங்களிலிருந்து தீர்வுகளைப் பெறுகிறோம் . இதே சமன் 
பாட்டை வரைபட முறையில் பின்வருமாறும் தீர்க்கலாம் . 

சமன்பாட்டை x2 + ( x + 3) = 16 என எழுதி, y = x + 3 என்று 
பிரதியிட , x + y = 4 என்ற வட்டத்தின் சமன்பாடு கிடைக் 
கிறது . இந்த வட்டத்தையும் , y = x + 3 என்ற நேர் கோட்டையும் 
ஒரே வரைபடத்தில் வரைந்தால் , நேர்கோடு வட்டத்தை வெட்டும் 
புள்ளிகளின் X- அச்சுத் தூரங்களிலிருந்து மூலங்களைப் பெறலாம் . 


மேற்கண்ட வரைபட முறைகளில் ஒவ்வொரு சமன்பாட்டைத் 
தீர்ப்பதற்கும் அதற்குரிய வரைபடத்தை வரைந்துதான் தீர்க்க 
முடியும் . ஒரு இருபடிச் சமன்பாட்டிற்கென வரைந்த வரைபடத்தி 
லிருந்து இன்னொரு இருபடிச் சமன்பாட்டைத் தீர்க்க முடியாது . 
ஆகவே , இத்தகைய முறைகள் யாவும் அவ்வளவு பயனுடையன 


நேமவரையம் 


479 


வாக யில்லை . ஆனால் , ஒரே வகையைச் சார்ந்த சமன்பாடுகள் 
யாவற்றையும் ஒரே வரைபடத்தைப் பயன்படுத்தித் தீர்க்கும் முறை 
யொன்று உள்ளது . இம்முறைதான் நேமவரைய முறை ( Nomogra 
phy ) என்று வழங்கப்படுகிறது . இம்முறையில் பயன் படுத்தப்படு 
கின்ற அந்த பொதுவான வரைபடம் நேமவரையம் ( Nomogram ) 
என்று அழைக்கப்படுகின்றது . 


16.1 சார்பளவு கோல்கள் ( Functional scales) 

நேம வரைபட முறையில் ஒரு சமன்பாட்டுக்குரிய நேம 
வரையத்தை வரைய நாம் சார்பளவை என்று சொல்லப்படுகின்ற 
அளவுகோலைப் பயன் படுத்துகின்றோம் . இந்தச் சார்பளவு கோலில் 
சார்பலன்களுக்குப் பதிலாக அவைகளுக்குரிய மாறிகளின் மதிப்புக் 
கள் குறிக்கப்பட்டிருக்கும் . அதாவது , அளவு கோலில் சார்பலன் 
களின் மதிப்புக்களுக்குரிய புள்ளிகளைக் குறித்து , அப்புள்ளிகளில் 
அச்சார்பலன்களுக்குரிய மாறியின் மதிப்புக்கள் குறிக்கப்படுகின்றன . 
எடுத்துக்காட்டாக , 

y = log10 X என்ற சார்புக்குரிய சார்பளவு கோலைக் கீழ்க்கண்ட 
வாறு அமைக்கவேண்டும் . x = 1 முதல் x = 10 வரையுள்ள மதிப்புக் 
களுக்குரிய சார்பளவு கோலை அமைக்க x = 1 , 2 , 3 , ...... 10 க்குரிய 
y இன் மதிப்புக்களை முதலில் கணக்கிடவேண்டும் . ( மதிப்புக்களை 
இரண்டு தசம இடங்களுக்குக் கணக்கிடுக ). 


1 


2 


3 


4 


5 


6 7 


8 


9 


10 


y : 0 


0.30 0.48 0.60 0-70 0.78 0.85 0.90 0.95 1 


2 


3 


4 


5 


6 


7 8 9401 


تبیان 


ப 


படம் 19 
மடக்கை அளவு கோல் , சார்பளவு கோல் 


ஒரு நேர்க்கோடு வரைந்து அதில் ஆரம்பப் புள்ளியைக் குறித்து 
அதில் 1 என்று எழுதுக . 1 அலகு = 5 அங்குலம் என்று எடுத்துக் 
கொண்டால் , ஆரம்பப் புள்ளியிலிருந்து 0.30 அலகு ( = 1.5 " ) 
தூரத்தில் 2 என்று குறிக்கவேண்டும் . இதுபோல் ஆரம்பப் புள்ளி 
யிலிருந்து 0.48 அலகு ( = 2.4 " ) தூரத்தில் 3 என்று குறிக்கவேண்டும் . 
இவ்வாறு , ஆரம்பப் புள்ளியிலிருந்து 0.60 , 0.70 , 0-78 , 0.85 , 0.90 , 


480 


எண்சார் கணிதவியல் 


1 என்று 


0.95 , 1 அலகுகள் ( அதாவது 3 ", 3.5 " , 3.9 ", 4-25 " , 4.5 ", 4.75 ", 5 ") 
தூரங்களில் முறையே 4 , 5 , 6 , 7 , 8 , 9 , 10 என்ற புள்ளிகளைக் குறிக்க 
வேண்டும் . இவ்வாறு கிடைக்கப்பெறும் அளவுகோலுக்குப் பெயர் 
தான் சார்பளவு கோல் . இது ஒரு மடக்கையளவு கோல் . ஆகவே , 
நழுவுச் சட்டத்திலுள்ள C , D அளவு கோல்கள் சார்பளவு கோல் 
களாகும் . மேற்கண்ட சார்பளவு கோலில் ஆரம்பப் புள்ளியாகிய 
1 இலிரூந்து ஏதாவது ஒரு அளவுக்குறியின் தூரம் அந்த அளவுக் 
குறியின் மடக்கைக்கு விகித சமத்தில் ( Proportional) இருக்கும் . 
அதாவது 1 இலிருந்து 4 என்ற அளவுக்குறியின் தூரம் log10 4 க்கு 
விகித சமத்திலிருக்கும் . log 1 = 0 ஆகையால் , இந்த தூரத்தை 
( log104 - log10 1 ) க்கு விகித சமத்திலிருக்கும் என்றும் சொல்லலாம் . 
அதாவது , ஆரம்பப் புள்ளியை X1 என்று குறித்தால் , x1- இலிருந்து 
p என்ற அளவுக் குறியின் தூரம் ( log10p - log10 x ) க்கு விகித 
சமத்திலிருக்கும் . x1- இலிருந்து p- க்குள்ள தூரத்தை 
குறித்தால் , 

l = A ( log10p - log10 x1 ) 
என்று எழுதலாம் . இதில் 1 என்பது ஒரு மாறிலியாகும் . பொது 
வாக , y = log10 X என்ற சார்புக்குப் பதிலாக , y = f ( x ) என்ற 
சார்பினை எடுத்துக்கொள்வோம் . X இன் மதிப்பு X1 முதல் xg வரை . 
மாறுவதாகக் கொள்வோம் . ஆகவே , சார்பின் குறைந்த மதிப்பு 
f ( xy ) ஆகும் ; அதிகமான மதிப்பு f ( x2 ) ஆகும் . X1 க்கும் xg க்கு 
முள்ள தூரத்தை 1 எனக் கொள்வோம் . இப்பொழுது X1 இலிருந்து 
x2 வரையுள்ள தூரம் [ f ( xg ) - f ( x1 )] க்கு விகித சமத்திலிருக்கும் . 
அதாவது , 

l = a [f (xg) -- f ( x ] ] ] 
இங்கு A என்பது ஒரு மாறிலியாகும் . இது அச்சார்பின் அளவை 
யெண் ( Scale modulus) என்று அழைக்கப்படுகிறது . ஆகவே , 

1 
f ( x2 ) - f ( x] ) 
அதாவது , 

அளவு கோலின் நீளம் 
அளவையெண் 

சார்பின் அதிகமான மதிப்பு - குறைந்த மதிப்பு 
மேற்கூறப்பட்ட மடக்கைச் சார்பளவு கோலில் , 
5 

5 
= 

log10 10 - log10 1 1-0 
வரைபடத்தில் சார்பளவு கோலைப் 

கோலைப் பயன் படுத்தும்போது 
சார்பலன்களை இந்த அளவையெண்ணால் பெருக்கி வரும் மதிப்புக் 


= 5 ஆகும் . 


நேமவரையம் 


481 


ஆகிய 


..... 


களை வரைபடத்தாளில் குறிக்கவேண்டும் . மேற்கூறப்பட்ட மடக்கை 
யளவு கோலை வரையும்போது 0.30 , 0.48 , 0-60 , 
சார்பலன்களைக் குறிக்க இவற்றை அளவையெண்ணாகிய 5 ஆல் 
பெருக்கி வரும் மதிப்புக்களாகிய 1.5 " , 2.4 " , 3 " , ஆகிய தூரங் 
களில் 2 , 3 , 4 , ....... என்ற புள்ளிகள் குறிக்கப்பட்டன என்பதைக் 
கவனித்திருக்கலாம் . ஆகவே , சார்பளவு கோலில் ஆரம்பப் புள்ளி 
யிலிருந்து ஏதாவது ஒரு புள்ளியின் தூரம் அளவையெண் 
அப்புள்ளியின் சார்பலன் என்று அறிகிறோம் . தூரத்தை y எனக் 
கொண்டால் இத்தொடர்பை 

y = l f ( x ) 
என்ற சமன்பாட்டின் மூலம் குறிப்பிடலாம் . இச்சமன்பாட்டிற்குக் 
“ குறிக்கும் சமன்பாடு ” ( Plotting equation ) என்று பெயர் . 


16.2 இணையளவை நேமவரையம் ( Parallel scale Nomogram ) 

f 1 , f2 , fs என்பவற்றைச் சார்புகளாகக் கொண்ட x , y , z என்ற 
மாறிகளைக் கருதுக . இம்மூன்று சார்புகளும் 

f 1 ( 3) + f 2 ( y ) = f3 ( z ) 
என்ற சார்புத் தொடர்பால் இணைக்கப்பட்டுள்ள தாகக் கொள்வோம் . 
இந்தச் சார்புத் தொடர்புக்கு மூன்று இணை நேர்கோடுகளாலான 
நேமவரையம் வரையும் முறையைக் காண்போம் . 


x , y ஆகிய மாறிகளின் சார்பலன்களை முறையே 11 , 12 நீளங் 
களையுடைய இணை நேர்கோடுகளில் ( x1, xg ) , ( y1 , y2 ) ஆகிய இடை 
வெளி வீச்சுக்களில் குறிப்பதாகக் கொள்வோம் . இவ்விரு நேர்கோடு 
களுக்கும் முறையே x . அளவுகோல் ( x - scale ) , y- அளவுகோல் 
( y -scale ) என்று பெயர் . x , y ஆகியவற்றின் அளவையெண்கள் 
முறையே 11 , 12 என்றால் , 
11 

12 

12 == 
f1 ( x2 ) - f 1 ( x1 ) f , (ya) - f 2 ( y1 ) 
என்ற தொடர்புகளிலிருந்து 11 , 12 ஆகியவற்றின் மதிப்புக்களைப் 
பெறலாம் . 

x , y என்ற அளவு கோல்களை d என்ற ஏதாவது ஒரு இடை 
வெளியில் இணை கோடுகளாக எடுத்துக் கொள்க . 

u = Al f1 ( x ) , v = A2 f 2 (y ) 
என்பன முறையே x , y ஆகியவற்றைக் குறிக்கும் சமன்பாடுகள் 
எனக் கொள்க . - 3 என்பது z- அளவு கோலின் அளவை யெண் 
ணென்றால் , நாம் 13 இன் மதிப்பையும் , x , y அளவு கோல்களுக்கு 

-31 


எ 


482 


எண்சார் கணிதவியல் 


எந்தப் பக்கத்தில் எவ்வளவு தூரத்தில் z- அளவு கோல் அமைந் 
துள்ளது என்பதையும் காண வேண்டும் . 


2.அளவு கோலைக் குறிக்கும் சமன்பாட்டை w = f 3 ( z ) எனக் 
கொள்க . z- அளவு 

கோல் , x , y அளவு கோல்களுக்கிடையே 
அமைந்துள்ளதாகக் கொள்வோம் . 

X , y - அளவு கோல்களின் 
ஆரம்பப் புள்ளிகளை P , Q எனக் குறிப்பிடுவோம் . P , Q- ஐச் சேர்க் 
கும் நேர்கோடு z - அளவு கோலை R என்ற புள்ளியில் வெட்டு 
வதாகக் கொள்வோம் . R- ஐ z- அளவு கோலின் ஆரம்பப் புள்ளி 
யாகக் கொள்வோம் . இம் மூன்று புள்ளிகளும் அமைந்திருக்கின்ற 
PRQ என்ற நேர் கோட்டிற்கு அடிக்கோடு ( base line ) என்றுI 
பெயர் . 


x 
அளவுகோல் 


அளவுகோல் 


y 
அளவுகோல் 


AL 


N 


b 


MM 


அடிக்கோடு 


P 


R 


படம் 20 


x , y அளவு கோல்களில் முறையே 1 , M என்ற புள்ளிகளை u = f ( x ), 
v = fp ( y ) என்ற தூரங்களில் குறித்துக் கொள்க . I , M ஐ ஒரு நேர் ! 
கோட்டினால் சேர்க்கவும் . இந்த நேர் கோடு 2.அளவு கோலை 
வெட்டும் புள்ளியை N என்று குறிக்கவும் . ஆகவே , 


PL = U = } l f1 ( x ) ; 


QM = v = la fa ( y ) . 


நேமவரையம் 


483 


மதிப்பைக் 


காண 


இப்பொழுது , R N = W = is f3 ( z ) இன் 
வேண்டும் . 

NA | PL , MB | NR வரைக . 

AN = a , BM = b எனக் கொள்க . 
இப்பொழுது , / LAN III ANBM 

LA NB 
.. 

AN BM 


u - w 


W 


அதாவது , 


-- 


a 


b 


W 


ul 

+ 
a 


+ 


w ( a + b ) 

ab 


b 


a 


b 


- 


a 


- 


λι 


A1 f1 ( x ) As f ? ( y ) 13 f3 ( z ) 
அதாவது , 

+ 
b 

ab / ( a + b ) 
ab 

11 12 
இங்கு a = 11 , b = 12 , 13 = 

எனக் கொண்டால் , 
a + b 

11+ 12 
Al f 1 ( x ) , lef 2 ( y ) _ Ag f 3 ( z ) 

19 

13 
என்று கிடைக்கிறது . அதாவது , 

f 1 ( x ) + f2 ( y ) = f3 ( z ) 
13 இன் மதிப்பு 11 , 12 ஆகியவற்றின் மதிப்புக்களிலிருந்து கிடைப் 
பதால் z- அளவு கோலின் அளவுக் குறிகளை எளிதில் குறிக்கலாம் . 
மேலும் X- அளவு கோலிலிருந்து z- அளவு கோல் a அலகு தூரத்தில் 
உள்ளது . x , y அளவு கோல்களுக்கிடையேயுள்ள தூரம் d = a + b . 
ஆகவே , X- அளவு கோலிலிருந்து z- அளவு கோலின் தூரம் = a 


aal 


a + b • (a + b ) 


al 


d 


a + br 


11 

• d . ஆகும் . 
11 + 12 


மாதிரி 211 


-- 


E + + 1 +-0.14 என்ற சமன்பாட்டில் F இன் மதிப்பு 2.5 


6 
S : 

5 4 
முதல் 6.0 வரையும் , 1 இன் மதிப்பு 25 முதல் 36 வரையும் மாறுகிற 
தென்றால் , அச்சமன்பாட்டின் நேம வரையத்தை வரைக . 

( சென்னை 61 ஏப் . ) 


484 


எண்சார் கணிதவியல் 


கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டை 

S = 1 • 2 F + ( 0 • 251 + 0.14 ) 
என்று எழுதிக் கொள்க . 


11 


( 5-1-22 


F , 1 , S ஆகிய அளவு கோல்களின் அளவை யெண்களை 
முறையே 11 , 12 , 13 எனக் கொள்க . ஆகவே , இந்த அளவு கோல் 
களைக் குறிக்கும் சமன்பாடுகள் முறையே 

u = 11 ( 1 • 2 F ) , v = 12 ( 0 • 251 + 0 • 14 ) , W == 13 S என்று கொள்ள 
லாம் . F , 1 அளவு கோல்களின் நீளங்களை முறையே 11 , 1 , எனக் 
கொள்க . ஆகவே , 

11 
A1 = 1.2 (6) -1-2 (2-5 ) 4.2 
2 

2 
12 = 

[0 • 25 ( 36 ) +0.14 ] - [0-25 (25 ) +0.14 ] 2.75 
ஆகவே , 11 = 4-2 செ மீ . , le = 11 செ.மீ. , என எடுத்துக் கொண்டால் 
11 = 1 , 2 = 4 என்று கிடைக்கும் . 

A1 12 4 

0.8 
11 + 12 

51 
ஆகவே , F , I , S அளவு கோல்களைக் குறிக்கும் சமன்பாடுகள் 
முறையே 


- 


u = 1 • 2F ; v = 4 ( 0-251 + 0.14 ) = 1 + 0.56 , w = 0.8S ஆகும் . 
F , 1 - அளவு கோல்களுக்கிடையேயுள்ள தூரம் : - 11 + 2 = 5 செ . மீ . 
இருக்குமாறு F , 1 அளவு கோல்களை PP , 0 என்ற இரு இணை 
கோடுகளாக வரைந்து கொள்க . S- அளவு கோல் F- அளவு கோலி 
லிருந்து , 

11 

• d = = (5 ) = 1 செ . மீ . 
11 + 2 


( 


தூரத்தில் அமைந்துள்ள இணை கோடாகும் . P Q ஐச் சேர்த்து , 
P யிலிருந்து 1 செ.மீ. தூரத்தில் R என்ற புள்ளியைக் குறித்து RR 
என்ற இணைகோடு வரையவும் . 
இப்பொழுது , F = 2-5 , l = 25 ஆகயிருக்கும் போது , 

S = 1 • 2 (2-5 ) + 0• 25 (25 ) +0.14 

= 9.39 . 
ஆகவே , P , Q , R என்ற ஆரம்பப் புள்ளிகளின் குறியீடுகள் 
முறையே 2.5 , 25 , 9.39 ஆகும் . 


நேமவரையம் 


485 


4.2 செ . மீ . நீளமுள்ள PP என்ற F அளவு கோல் 2.5 முதல் 
6.0 வரையுள்ள F. அளவுக் குறிகளைக் குறிக்கிறது . ஆகவே , இந்த 
அளவு கோலில் 3.0 , 4-0 , 5.0 ,........ என்ற அளவுக் குறிகளை 
F- இலிருந்து முறையே 

1 • 2 ( 3-2.5 ) = 0.6 செ.மீ. , 
1.2 ( 4-2.5 ) = 1-8 செ.மீ., 
1.2 ( 5-2.5 ) = 3.0 செ.மீ. , 


ஆகிய தூரங்களில் குறிக்கவும் . இதுபோல் , QQ என்ற 1 - அளவு 
கோல் 25 முதல் 36 வரையுள்ள அளவுக் குறிகளைக் குறிக்கிறது . 
ஆகவே , இந்த அளவு கோலில் , 26 , 27 , 28 , ............ என்ற அளவுக் 
குறிகளை Q- இலிருந்து முறையே 

( 26 + 0-56 ) - ( 25 + 0.56 ) = 1 செ.மீ., 
( 27 + 0-56 ) - ( 25 + 0.55 ) = 2 செ.மீ., 
( 28 + 0.56 ) - ( 25 + 0.56 ) = 3 செ.மீ., 


.... 


ஆகிய தூரங்களில் குறிக்கவும் . RR என்ற அளவு கோல் 9.39 
இலிருந்து தொடங்குகிறது . இதைக் குறிக்கும் சமன்பாடு W = 0.8 S. 
ஆகவே , இந்த அளவு கோலில் 10 , 11 , 12 , ....... என்ற அளவுக் 
குறிகளை R- இலிருந்து முறையே 

1.8 ( 10-9.39 ) = 0.488 செ.மீ., 
0.8 ( 11-9.39 ) = 1.288 செ.மீ., 
0.8 ( 12-9.39 ) = 2-088 செ.மீ. 


ஆகிய தூரங்களில் குறிக்கவும் . இவ்வாறு கிடைக்கப் பெறும் படம் 
தான் கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டின் நேம வரையமாகும் . 

F , 1 , S ஆகியவற்றுள் ஏதாவது இரண்டினுடைய மதிப்புக்கள் 
கொடுக்கப்பட்டிருந்தால் , மூன்றாவதின் மதிப்பை இந்த நேம் வரை 
யத்தின் மூலம் கீழ்க்கண்டவாறு காணலாம் . 


எடுத்துக்காட்டாக , F = 5 , 1 = 28 - க்குரிய S- இன் மதிப்பைக் காண , 
F அளவு கோலிலுள்ள 5 என்ற அளவுக் குறியையும் 1 அளவு 
கோலிலுள்ள 28 என்ற அளவுக் குறியையும் ஒரு நேர் கோட்டினால் 
சேர்க்க வேண்டும் . இந்த நேர் கோடு S அளவு கே வெட்டும் 
புள்ளியின் அளவுக் குறியிலிருந்து S-இன் மதிப்பு 13-1 என் 
கிடைக்கிறது . 


ன்று 


486 


2.5- 


அளவுகோல் 


1 


4. 


6 


9-39-7 


--5-அளவுகோல் 


| 


|| 10 


| 12 


11 


| 16 


13. 


15 


18 


19 


20 


படம் 21 


அடிக்கோடு 


1 


25-* 


|| 32 


1-அளவுகோல் 

T 3536 


|| 34 


26 


27 


28 


30 


29 


31 


33 


எண்சார் கணிதவியல் 


நேமவரையம் 


487 


மாதிரி 212 


S = 3 x + 4y என்ற சமன்பாட்டிற்கு x = 1.1 முதல் 2.0 வரை 
யும் y = 0.1 முதல் 1.0 வரையும் இருக்குமாறு ஒரு நேம வரையம் 
வரைந்து S = 4-8 , x = 1.7 ஆகயிருக்கும்போது y- இன் மதிப்பைக் 
காண்க . 

( சென்னை 68 ஏப் . ) 


x , y , S அளவு கோல்களைக் குறிக்கும் சமன்பாடுகளை 

u = 11 3 3 x , v = 4 12 y , W == 13 S 
என்று கொள்க . x , y அளவு கோல்களின் நீளங்களை முறையே 
11 , 12 எனக் கொள்க . 
X- இன் இடைவெளி வீச்சு ( 1.1 , 2-0 ) ஆகையால் , 

11 = 3 11 (82-0 – ₹ 1.1 ) 
= 3 11 ( 1 • 26-1.03 ) 

= 0-69 11 
ly = 6.9 செ.மீ. எனக் கொண்டால் , A1 = 10 ஆகும் . 
y- இன் வீச்சு ( 0.1 , 1-0 ) ஆகையால் 

lz = 4 12 ( 1-0-0.1 ) 

= 3.6 19 
La = 7 • 2 செ.மீ. எனக் கொண்டால் , 12 = 2 ஆகும் . 
. As = 11 12 20 

= 1.67 . 
11 + 12 12 


ஆகவே , அளவு கோல்களைக் குறிக்கும் சமன்பாடுகள் வருமாறு : 

u = 30 x ; v = 8y ; W = 1.67 S. 
x , y அளவு கோல்களுக்கிடையேயுள்ள தூரத்தை 6 செ.மீ. எனக் 
கொள்க . 

: d = 6 . 


. x அளவு கோலிலிருந்து S அளவு கோலின் தூரம் 
11 

10 
d = 

( 6 ) = 5 செ.மீ. 
11 + 2 12 
x = 1.1 , y = 0.1 ஆகயிருக்கும்போது , 

S = 311.1-4 ( 0.1 ) = 3.09-0.4 = 3.49 . 
ஆகவே , X , Y , S அளவு கோல்களின் ஆரம்ப அளவுகள் முறையே 
1.1 , 0.1 , 3.49 ஆகும் . இந்த ஆரம்ப அளவுகள் யாவும் PRQ என்ற 
அடிக் கோட்டிலிருக்கும் . 


488 


எண்சார் கணிதவியல் 


>X-அளவுகோல் 


*5-அளவுகோல் 


+ 
9- 
அளவுகோல் 


? 


2.0 


N 


ப 


- 


8-0 


1.8 


ம 


1.6 


0.6 


1.4 


ம 


0.4 


7. 


0.2 


R 


1.1+ 


3.49 


to 


படம் 22 


S = 3x + 4y- க்குரிய நேம வரையம் 
PP = 6.9 செ.மீ. 

QQ / = 7.2 செ.மீ. 
PQ / = 6.0 செ.மீ. 

PR = 5.0 செ.மீ , 


நேமவரையம் 


489 


இப்போது PP = 6.9 செ மீ . , QQ = 7-2 செ.மீ. இருக்குமாறு இரண்டு 
இணைகோடுகள் 6 செ.மீ. இடைவெளியில் வரைந்து கொள்க . 
PQ என்ற அடிக்கோட்டில் PR = 5 செ.மீ. இருக்குமாறு R என்ற 
புள்ளியைக் குறித்துக் கொள்க . அந்த இரு இணை கோடுகளுக்கும் 
இணையாக R வழியே RR என்ற இணைகோடு வரைக . 

PP என்ற x அளவு கோலில் 1-1 இலிருந்து 2.0 வரை கீழ்க் 
கண்டவாறு அளவுகளைக் குறிக்கவும் . 
P. யிலிருந்து 1-2 இன் தூரம் = 30 (3 1.2-11.1) = 

30 ( 1.0627-1-0323 ) 

= 0.91 செ.மீ. 
P. யிலிருந்து 1.4 இன் தூரம் = 30 (3 1.4-81.1 ) = 

30 ( 1.1187-1-0323 ) 
= 2.59 செ.மீ. 


இதுபோன்று , P. யிலிருந்து 1.6 , 1.8 ஆகிய அளவுக் குறிகளின் 
தூரங்கள் முறையே 4-12 செ.மீ. , 5.52 செ.மீ. என்று காணலாம் . 

QQ என்ற அளவு கோலில் Q- இலிருந்து 0-1 முதல் 1-0 வரை 
யுள்ள அளவுக் குறிகளைக் கீழ்க்கண்டவாறு குறிக்கலாம் . 

Q- இலிருந்து 0.2 இன் தூரம் = 8 ( 0.2-0.1 ) = 0.8 செ.மீ. 

Q- இலிருந்து 0.3 இன் தூரம் = 8 ( 0.3-0-1 ) = 1.6 செ.மீ. 
இதுபோல் , 0.4 , 0.5 , 0.6 , ...... ஆகிய அளவுக் குறிகளின் தூரங்கள் 
முறையே 2.4 செ.மீ. , 3.2 செ.மீ. , 4.0 செ.மீ. , 
கணக்கிடலாம் . 


என்று 


RR என்ற அளவு கோலில் R. இலிருந்து 4.0 , 4.5 , 5.0 , 5.5 , 
என்ற அளவுக் குறிகளின் தூரங்கள் முறையே , 

1.67 ( 4-0-3.49 ) = 0.85 செ.மீ., 
1.67 ( 4.5-3.49 ) = 1-69 செ.மீ., 
1.67 ( 5.0-3.49 ) = 2.52 செ.மீ., 
1.67 ( 5-5-3-49 ) = 3.35 செ.மீ. , 

ஆகும் . 
இவ்வாறு கணக்கிடப்பட்ட அளவுக் குறிகளை மூன்று அளவு 
கோலிலும் குறித்தபின் கிடைக்கப்பெற்ற படம் தான் கொடுக்கப் 
பட்டுள்ள சமன்பாட்டின் நேம வரையமாகும் . 


...... 


இப்போது , S அளவு கோலில் 4.8க்குரிய புள்ளியையும் , 
x அளவு கோலில் 1.7 க்குரிய புள்ளியையும் ஒரு நேர் கோட்டினால் 


490 


எண்சார் கணிதவியல் 


சேர்க்கவும் . இந்த நேர் கோடு y அளவு கோலை வெட்டும் புள்ளி 
யின் அளவுக் குறிதான் வேண்டிய y- இன் மதிப்பாகும் . படத்தி 
லிருந்து , y- இன் மதிப்பு 0.3 என்று அறிகிறோம் . 


மாதிரி 213 
30.5 s g s 32.8 , 1 S T < 10 என்ற இடைவெளிகளுக்குள் 

என்ற வாய்பாட்டிற்குரிய நேம வரையத்தை வரையும் 
T2 
முறையினை விளக்குக . 

( சென்னை 62 செப் . ) 


472 


412 


g 
l , T , g என்ற மாறிகளின் தொடர்பு l = ஆகும் . 

T2 
பக்கங்களிலும் மடக்கையெடுத்தால் , 

log l = log 473 + log g - 2 log T 

= log g +2 log 21 -2 log T 

= log g + 2 ( log 2r - log T ) . 
ஆகவே , g , I , 1 ஆகிய அளவு கோல்களைக் குறிக்கும் சமன்பாடுகள் 
முறையே , 
u = ] log g ; v = 2 12 ( log 27 - log T ) ; 

w = As log 1 ஆகும் . 
11 , 19 என்பன முறையே g , T அளவு கோல்களின் நீளங்கள் என்றால் , 

11 . 

= 11 ( log 32.8 - log 30.5 ) = 0.0316 11 
ஆகவே , 11 = 3.16 செ.மீ. எனக் கொண்டால் 1 = 100 ஆகும் . 

lg = 2 12 ( log 2r - log 10 ) - 2 12 ( log 27 - log 1 ) 
= 2 12 ( -1 ) 

= -2 19 
ஆகவே , l9 = 10 செ.மீ. எனக் கொண்டால் , 19 = -5 . 
λα λα -500 

= -5.3 . 
95 


:. As= 1+ 


- 


ஆகவே , அளவு கோல்களைக் குறிக்கும் சமன்பாடுகள் பின்வருமாறு : 
u = 100 log g ; v = -10 ( log 27 - log T ) ; 

w = -5.3 log l . 
g , T அளவு கோல்களுக்கிடையேயுள்ள தூரம் d = 9.5 செ.மீ. 
எனக் கொண்டால் , g அளவு கோலிலிருந்து 1 அளவு கோலின் 

11 

d 
A1 + 


தூரம் = 


32-0 இல் 4 
நேமவரையம் 

491 
100 

( 9.5 ) 
95 

= 10 செ.மீ. ஆகும் . 
ஆகவே , ஒரு அடிக் கோட்டின் மேல் g , T , 1 அளவு கோல்களைக் 
குறிக்கும் இணைகோடுகளை வரைந்து அவற்றில் அளவுக் குறிகளைக் 
குறிக்கவும் . 
P 

p 
30.5 

> 9 - அளவுகோல் 
31 

32 33 
1 2 3 4 56789101 

! 
9 . 

பட்டம் 
1 

-T- அளவுகோல் 

* 1- அளவுகோல் 
1205 800400 200 100 

படம் 23 
l = 423க்குரிய நேமவரையம் 

T2 
PQ = 9.5 செ.மீ. 

QR = 0.5 செ.மீ. 
PP / = 3-6 செ.மீ. 

QQ / = 10.0 செ.மீ. 
g = 30-5 , T = 1 ஆகயிருக்கும்போது 1 = 

412 ( 30.5 ) 

1 

= 1205 . 
ஆகவே , g , T , 1 ஆகிய அளவு கோல்களின் ஆரம்ப அளவுகள் 
முறையே 30-5 , 1 , 1205 ஆகும் . 

g- அளவு கோலில் ஆரம்பப் புள்ளியிலிருந்து 31 , 31.5 , 32 , 32-5 
ஆகிய அளவுக் குறிகளின் தூரங்கள் பின்வருமாறு : 

31 இன் தூரம் = 100 ( log 31 - log 30.5 ) = 0.7 செ.மீ. , 
31.5 இன் தூரம் = 100 ( log 31.5 - log 30.5 ) = 1.4 செ.மீ. , 
32.5 இன் தூரம் = 100 (log 32.5 - log 30.5 ) = 2-76 செ.மீ , 


RTIT 


- 


- 


- 


492 


எண்சார் கணிதவியல் 


- 


T- அளவு கோலில் ஆரம்பப் புள்ளியிலிருந்து 2 , 3 , 4, 5,6,7,8 , 9 , 10 
ஆகிய அளவுக் குறிகளின் தூரங்கள் வருமாறு : 
2 இன் தூரம் = -10 ( log 27 - log 2 ) +10 ( log 27 - log 1 ) 

10 log 2 3.0 செ.மீ. , 
3 இன் தூரம் = 10 log 3 = 4.8 செ.மீ., 
4 இன் தூரம் 10 log 4 = 6.0 செ.மீ., 
5 இன் தூரம் = 10 log 5 = 7.0 செ.மீ., 
6 இன் தூரம் = 10 log 6 = 7.8 செ.மீ., 
7 இன் தூரம் = 10 log 7 8.5 செ.மீ. , 
8 இன் தூரம் = 10 log 8 9.0 செ.மீ., 
9 இன் தூரம் = 10 log 9 = 9.5 செ.மீ., 
10 இன் தூரம் - 10 log 10 = 10.0 செ.மீ., 


- 


1 அளவு கோலில் ஆரம்பப் புள்ளியிலிருந்து 1100 , 1000 , 900 , 800 , 
700 , ஆகிய அளவுக் குறிகளின் தூரங்கள் வருமாறு : 
1100 இன் தூரம் = -5-3 log 1107 + 5-3 log 1205 

5.3 ( log 1205 - log 1100 ) = 0.2 செ.மீ. , 
1000 இன் தூரம் = 5.3 { log 1205 - log 1000 ) = 0.43 செ.மீ. , 
900 இன் தூரம் = 5.3 (log 1205 - log 900 ) = 0.67 செ.மீ. ,, 
800 இன் தூரம் = 5.3 ( log 1205 - log 800 ) = 0.94 செ.மீ., 
600 இன் தூரம் = 5.8 (log 1205 - log 600 ) = 1-60 செ.மீ., 
400 இன் தூரம் = 5-3 ( log 1205 - log 400 ) = 2.54 செ.மீ. , 
200 இன் தூரம் = 5.3 ( log 1205 - log 200 ) = 4.13 செ.மீ., 
100 இன் தூரம் = 5.3 ( log 1205 - log 100 ) = 5.73 செ.மீ., 


g , T , 1 ஆகிய அளவு கோல்களில் அளவுக் குறிகளைக் குறித்த 
பின் கிடைக்கும் படம்தான் கொடுக்கப்பட்டுள்ள சூத்திரத்திற்குரிய 
நேம வரையமாகும் . 


- 


16.3 ஆரை நேமவரையம் ( Radial Nomogram ) 
1 1 

1 
+ 

என்ற அமைப்பிலுள்ள சமன்பாடு 
fi (u ) f , ( v ) fs ( w ) 
களைத் தீர்க்கப் பயன்படும் நேமவரையம் ஒரே புள்ளியில் சந்திக் 

மூன்று நேர்க்கோடுகளைக் கொண்டு அமைந்திருக்கும் . 
இதிலுள்ள மூன்று அளவு கோல்களைக் குறிக்கின்ற நேர்கோடுகள் 
ஒரே புள்ளியில் சந்திப்பதால் அவைகளுடைய ஆரம்ப அளவுகள் 
ஒரே மாதிரியாக யிருக்க வேண்டும் , 


கின்ற 


11 


நேமவரையம் 


493 


வசதியான ஒரு கோணத்தில் OX , OY என்ற இரு நேர்கோடு 
கள் வரைந்து , அவைகளுக்கிடையே OZ என்ற மூன்றாவது நேர் 
கோடு ஒன்றை வரைக . இம்மூன்று நேர்கோடுகளையும் முறையே 
P , Q , R என்ற புள்ளிகளில் சந்திக்குமாறு ஒரு நேர்கோடு வரைக . 
OX , OY ஆகிய நேர்கோடுகளில் முறையே OP = x = ? ] f1 ( u ) , 
OQ = y = ^ 2 fz ( v ) என்ற அளவுகளை எடுத்துக்கொள்க . 11 , 12 
என்பன முறையே u , V அளவு கோல்களின் அளவையெண்களாகும் . 
இப்போது , Q0- க்கு இணையாக RA என்ற நேர்கோட்டை OX ஐ 
A யில் வெட்டுமாறு வரைக . 

OA = a எனக்கொள்க . ஆகவே , 
PA = X - a . 


V அளவுகோல் 


2 


W அளவுகோல் 


RR 


T 


T 


1 


/ 


1 


- 


. 


1 


1 


1 
. 


1 
| 


1 


OAsa 


OP = X 


பஅளவுகோல் 


படம் 24 


ஆரை நேமவரையம் 


* 


ப்பொழுது , APAR III POQ . 

RA PA 
Q0 PO 
RA 

-a 
அதாவது , 

y 


- 


494 


எண்சார் கணிதவியல் 


இப்பொழுது , 


OA 
AR 


- 


11 

எனக் கொண்டால் , 
2 
OA = 

12 

aal 
11 


AR = 


* 


12 
λα 


al 


ஆகவே , 


A2 a 
Aly 


1 


X 


* = 4 ( 1 - % ) = --- 


11 

+ 


12 


11 


அதாவது , 


y 


a 


X 


இப்பொழுது a = Al fs ( w ) எனக் கொண்டால் , 
11 12 

1 
+ 

என்று கிடைக்கும் . 

y f3 ( w ) 
ஆனால் , x = 11 f1 ( u ) , y = 12 f 2 ( v ) 

1 1 

1 
+ 

ஆகும் . 
f1 ( u ) f2 ( v ) fs ( w ) 
OR என்ற மூன்றாவது நேர்கோடுதான் W- அளவு கோலாகும் . 
W- அளவு கோலில் அளவுகளைக் குறித்தல் : 


முதலில் OA யில் a = 11 f3 ( w ) என்று குறிக்கும் சமன்பாட்டின் 
உதவியால் அளவுக் குறிகளைக் குறித்துக் கொள்க . 

பின்னர் , 
ஒவ்வொரு அளவுக்குறிப் புள்ளியிலிருந்தும் AR க்கு இணையாக 
OR ஐ வெட்டுமாறு இணைகோடு வரைக . இவ்வாறு வரையப் 
படும் இணைகோடுகள் யாவும் OR ஐச் சந்திக்கும் புள்ளிகள் OR இல் 
W- அளவு 

கோலின் அளவுக்குறிப் புள்ளிகளாகும் . இவ்வாறு 
கிடைக்கப்பெற்ற படம் தான் 

1 1 

1 
+ 
f1 ( u ) 

fs ( w ) 


என்ற சமன்பாட்டின் நேமவரையமாகும் . u , V , W ஆகியவற்றுள் 
எவையேனும் இரண்டின் மதிப்புக்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் 
மூன்றாவதின் மதிப்பை இந்த நேமவரையத்திலிருந்து காணலாம் . 


மாதிரி 214 
1 1 1 

+ என்ற சூத்திரத்தில் h1 இன் மதிப்பு 0 முதல் 500 

hi h , 
வரையும் , h , இன் மதிப்பு 0 முதல் 400 வரையும் மாறுகிறது . 


நேமவரையம் 


495 


இச்சூத்திரத்திற்கு ஒரு ஆரை நேமவரையம் வரைந்து , hi = 240 , 
hg = 160 ஆகயிருக்கும் போது u இன் மதிப்பைக் காண்க . 

இங்கு f1 ( u ) = h1 ; fz ( v ) = h ; fz ( w ) = u . 
hy , he அளவு கோல்களைக் குறிக்கும் சமன்பாடுகளை முறையே 
x = Al f1 ( u ) = 11 h ; y = \ 2 f 2 ( v ) = A2 h2 எனக் கொள்க . 11 , 12 
என்பன முறையே ht , he அளவு கோல்களின் நீளங்கள் என்றால் , 

11 = 11 (500-- 0 ) = 500 11 
ஆகவே , 11 = 10 செ.மீ. எனக் கொண்டால் , \ 1 = + = 0.02 

l2 = 12 (400 - 0 ) = 400 12 


ஆகவே , 12 = 10 செ . மீ . எனக் 

எனக் கொண்டால் , 12 = * = 0.025 
இப்பொழுது OP = 10 செ.மீ. , OQ = 10 செ.மீ. இருக்குமாறு ஏதாவது 
ஒரு கோணத்தில் ( நேர்கோணத்தில் வரைவது நல்லது ) ht , hg என்ற 
அளவு கோல்களை வரைந்து , PQ ஐச் சேர்க்கவும் . இப்பொழுது , 
OA 1 

0.02 4 
AR 0-025–5 


2 


இருக்குமாறும் , AR என்பது OQ க்கு இணையாக யிருக்குமாறும் 
PQ- இல் R என்ற புள்ளியையும் , OP- இல் A என்ற புள்ளியையும் 
எடுத்துக் கொள்க . OR ஐச் சேர்க்கவும் . இதுதான் u- அளவு 
கோலாகும் . OA- இல் a == \ 1 u == 0.02 u என்ற சமன்பாட்டின்படி 
அளவுக் குறிகளைக் குறித்து , அப்புள்ளிகளின் வழியே AR க்கு இணை 
யாக நேர்கோடுகள் வரைந்தால் அவை OR ஐ வெட்டும் புள்ளிகள் 
u- அளவு கோலின் அளவுக் குறிகளாகும் . ( படம் : 25 ) 


O- இலிருந்து OP- யில் h1- இன் அளவுக் குறிகளின் தூரங்கள் 
வருமாறு : 


hi- அளவு கோலைக் குறிக்கும் சமன்பாடு : x = A1_hi = 0.02hy 
ஆகவே , 0 - இலிருந்து அளவுக்குறி 50 - இன் தூரம் = 0.02 ( 50-0 ) 
= 1 செ.மீ. இதுபோல் , அளவுக்குறி 100 -இன் தூரம் = 0.02 ( 100-0 ) 
= 2 செ.மீ. 
200- இன் தூரம் = 0-02 ( 200-0 ) = 1 செ.மீ. 
இதுபோல் , 300 , 400 , 500 ஆகிய அளவுக் குறிகளின் தூரங்கள் 
முறையே 6 செ.மீ. , 8 செ.மீ. , 10 செ.மீ. ஆகும் . 


0.இலிருந்து 0Q- இல் h ; - இன் அளவுக் குறிகளின் தூரங்கள் 
வருமாறு : 


அளவுகோல் 


46 


எண்சார் கணிதவியல் 


h , அளவுகோல் 


400 


300 


1100 150 200 250 300 350 400 450 500 


P 


200 


the = 160 


100 


50 


0 


h , அளவுகோல் 
500 


0 


100 


200 


300 400 


h = 240 


படம் 25 


( - + - )- இன் தேமவரையம் 


OP = 10 செ.மீ. 
OA = 4.4 செ.மீ. 

OA 4.4 


00 = 10 செ.மீ. 
AR = 5.5 செ.மீ. 
4 
5 


AR = 5.5 = > 


h , - அளவு கோலைக் குறிக்கும் சமன்பாடு : y = 12 hq = 0.025 ha. 
ஆகவே , அளவுக்குறி 50 - இன் தூரம் = 0.025 ( 50-0 ) = 1.25 செ.மீ 

100 - இன் தூரம் = 0.025 ( 100-0 ) = 2.50 செ.மீ 
200 - இன் தூரம் = 0.025 ( 200-0 ) = 5.00 செ.மீ 
300 - இன் தூரம் = 0.025 ( 300-0) = 7-50 செ.மீ 
400 - இன் தூரம் = 0.025 ( 400-0 ) = 10.00 செ மீ 


497 


நேமவரையம் 


இப்பொழுது OA-இல் U- இன் அளவுக் குறிகளைப் பின்வருமாறு 
குறிக்கவும் . 


u . அளவு கோலின் சமன்பாடு : Z = 0-02 u 
0 - இலிருந்து 50 -இன் தூரம் = 0-02 ( 50-0 ) = 1 செ.மீ. 

100 -இன் தூரம் = 0-02 ( 100-0 ) = 2 செ.மீ. 


இதுபோல் , 200 , 300 , 400 , 500 , ...... ஆகிய அளவுக் குறிகளின் 
தூரங்கள் முறையே 4 செ.மீ., 6 செ.மீ., 8 செ.மீ. , 10 செ.மீ . , ......... 
ஆகும் . இந்த அளவுக் குறிகளின் வழியே AR- க்கு இணையாக 
OR- ஐச் சந்திக்குமாறு நேர்கோடுகள் வரைக . இந்த நேர் கோடுகள் 
OR- ஐ வெட்டும் புள்ளிகள் u- அளவு கோலின் 50 , 100 , 200 , 300 , 
400 , 500 , ...... என்ற அளவுக் குறிகளைக் குறிக்கும் புள்ளிகளாகும் . 
இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ள சூத்திரத்திற்குரிய நேமவரையத்தைப் 
பெறுகிறோம் . 


இப்போது h1 அளவு கோலில் 240 அளவுக் குறியையும் , he 
அளவு கோலில் 160 அளவுக் குறியையும் ஒரு நேர்கோட்டினால் 
சேர்க்கவும் . இந்த நேர்கோடு - அளவு கோலை வெட்டும் புள்ளியின் 
அளவுக்குறி u = 96 என்று காணலாம் . ஆகவே , hy = 240 , hg = 160 
ஆகயிருக்கும்போது U- இன் மதிப்பு 96 என்று காண்கிறோம் . 


16.4 . வட்ட நேம வரையம் ( Circular Nomogram ) 

ஒரு கிடைக்கோடு ( Horizontal line ) வரைந்து , அதனைத் தொடு 
மாறு ஏதாவது ஒரு ஆரை ( radius ) யில் ஒரு வட்டம் வரைந்து 
கொள்க . அத்தொடுபுள்ளி வழியாகவும் , வட்டத்தின் மையத்தின் 
வழியாகவும் செல்லுமாறு அக்கிடைக்கோட்டிற்குச் செங்குத்தாக ஒரு 
நேர்கோடு வரைக . இவ்விரு நேர்கோடுகளும் வெட்டிக் கொள்ளும் 
புள்ளியை 0 என்றும் , வட்டத்தின் ஆரையை R என்றும் கொள் 
வோம் . கிடைக்கோட்டில் , 0 - இலிருந்து P ஒன்ற அளவுக் குறியின் 

2R 
தூரம் 

அலகு இருக்குமாறு அளவுக் குறிகளைக் குறிக்கவும் . இது 

P ) 
போன்று , செங்குத்துக் கோட்டில் 0 - இலிருந்து P என்ற அளவுக் 

2R 
4. குறியின் தூரம் என்ற தூரத்திலிருக்குமாறு அளவுக் குறிகளைக் 

1 - P 
குறிக்கவும் . பின்னர் , வட்டத்தின் பரிதி ( Circumference ) யின் மேல் 
அளவுக் குறிகளைக் கீழ்க்கண்ட வாறு குறிக்க வேண்டும் . வட்டத்தின் 
உச்சிப் புள்ளியை 01 எனக் கொள்வோம் . () 1 - ஐயும் , கிடைக்கோட்டி 
லுள்ள ஒரு அளவுக்குறியையும் சேர்க்கும் நேர்கோடு வட்டத்தை 
வெட்டும் புள்ளியில் அந்த கிடைக்கோட்டின் அளவுக் குறியீட்டை 

எ -32 


498 


எண்சார் கணிதவியல் 


மாற்று அடையாளத்துடன் குறிக்க வேண்டும் . உதாரணமாக , 01 
ஐயும் கிடைக்கோட்டிலுள்ள 2.0 என்ற அளவுக் குறியையும் 
சேர்க்கும் நேர் கோடு வட்டத்தை வெட்டும் புள்ளியின் அளவுக்குறி 
-2.0 ஆகும் . இதுபோல் 01 - ஐயும் -1.5 - ஐயும் சேர்க்கும் நேர்கோடு 
வட்டத்தை வெட்டும் புள்ளி 1-5 - ஐக் குறிக்கும் . இவ்வாறு வட்டத் 
தின் மேல் குறிக்கப்பட்டுள்ள அளவுக் குறிகளிலிருந்து இருபடிச் 
சமன்பாடுகளின் மெய் மூலங்களைக் காணலாம் . இந்த வட்டத்திற்கு 
மூலவட்டம் ( Circle of Roots ) என்று பெயர் . 


கொடுக்கப்பட்டுள்ள இருபடிச் சமன்பாட்டை x2 + ax + b = 0 
என்ற அமைப்பில் மாற்றி எழுதிக் கொள்ளவும் . கிடையளவு கோலில் 
( Horizontal scale ) a அளவைக் குறிக்கும் புள்ளியையும் b அளவைக் 
குறிக்கும் புள்ளியையும் ஒரு நேர் கோட்டினால் சேர்ப்பதாகக் 
கொள்வோம் . இந்த நேர்கோடு வட்டத்தை வெட்டும் புள்ளிகளின் 
அளவுக் குறியீடுகள் சமன்பாட்டின் மூலங்களாகும் . 


16.4.1 . வட்ட நேம வரையம் வரையும் முறை 


4 அங்குல ஆரையளவுள்ள ஒரு வட்டம் வரைந்து , அதன் 
அடிப்பக்கத்தைத் தொடுமாறு ஒரு கிடைக்கோடும் , தொடு புள்ளி 
வழியாக ஒரு செங்குத்துத்துக் கோடும் வரைக . இரு கோடுகளும் 
வெட்டும் புள்ளியை 0 எனக் கொள்க . கிடைக்கோட்டில் 0 

2R 8 
இலிருந்து P என்ற அளவுக் குறியின் தூரம் 

P = P 

அங்குலம் இருக் 
குமாறு அளவுக் குறிகளைக் கீழ்க் கண்டவாறு குறிக்கவும் . 


8 


0 - இலிருந்து 10 இன் தூரம் 


- 


- 


0.8 " ; - 10 இன் தூரம் 


0.811 


10 


8 இன் தூரம் 


8 

= 1-0 " ; - 8 இன் தூரம் = -1.0 " 


= 


- 


8 


6 இன் தூரம் 


- 


= 1.30 ; - 6 இன் தூரம் = -1.3 


5 இன் தூரம் 


== 1.6 ; - 5 இன் தூரம் = -1.6 ! 


5 


looooooºooo(N 


8 


4 இன் தூரம் 


2.0 ; - 4 இன் தூரம் 


= -2.01 


3 இன் தூரம் 


- 


2-7 " ; - 3 இன் தூரம் = -2-71 


8 


2 இன் தூரம் 


. 


= 40" ; - 2 இன் தூரம் = - 4.0 


நேமவரையம் 


499 


8 . 
1.5 இன் தூரம் : 

1.5 

= 5 • 3 " ; - 1.5 இன் தூரம் = -5-3 


81 
1.0 இன் தூரம் = = 80 ; - 1.0 இன் தூரம் = -8.0 

I 


இதுபோல் , செங்குத்துக் கோட்டில் 0 - இலிருந்து P என்ற 

2R 8 
அளவுக்குறியின் தூரம் 

1 - p = 1 - P அங்குலம் இருக்குமாறு அளவுக் 
குறிகளைக் கீழ்க்கண்டவாறு குறிக்கவும் . 


8 


0 - இலிருந்து 10 இன் தூரம் 


- 


-0.91 


9 


9 இன் தூரம் 


8 
-8 


-1.0 


- 


- 


8 


8 இன் தூரம் 


- = - 1.1 " 


8 


6 இன் தூரம் 


= 


-1.6 


5 


5 இன் தூரம் 


8 

= -2.01 
4 


8 


3 இன் தூரம் 


= -4.07 


-2 


-5.31 


8 
2.5 இன் தூரம் = 

1.5 

8 
2.0 இன் தூரம் = 

-1 


-8.0 


இதுபோல் , செங்குத்துக் கோட்டில் 0 - இலிருந்து 

8 
-10 இன் தூரம் 

= 0.73 " 
11 


- 


- 


- 9 இன் தூரம் 


8 

= 0.80 " 
10 


-7 இன் தூரம் 


18 

= 1.00 " 
8 


-5 இன் தூரம் 


8 

= 1.30 " 
6 


5 


--4 இன் தூரம் 


8 

= 1.60 " 


500 


எண்சார் கணிதவியல் 


- 3 இன் தூரம் 


8 

= 2.00 " 
4 


- 


2 இன் தூரம் 


3 


8 

= 2-67 " 
3 


-1.5 இன் தூரம் 


8 

= 3.2 " 
2.5 


8 


-1 இன் தூரம் 


-4.0 " 


- 


- 


2 


8 


-0.8 இன் தூரம் 


= 4.4 " 


1.8 


8 


-0.6 இன் தூரம் 


= 5-0 " 


1.6 


-0.4 இன் தூரம் 


8 

= 5.7 " 
1.4 


8 


-0.2 இன் தூரம் 


- 


1.2 = 6.7" 


- 0.1 இன் தூரம் 


8 

= 7.3 " 
1.1 . 


-0.5 இன் தூரம் 


3 


-- 


8 

= 7.6 " 
1.05 
8 

= 8.0 " 
1 


0 இன் தூரம் 


- 


8 


0.05 இன் தூரம் = 

0.95 


= 8.4 " 


0-10 இன் தூரம் = 


8 

= 8.9 " 
0.9 


0-15 இன் தூரம் = 


8 . 
(0.85 


= 9.4 " 


8 
0.20 இன் தூரம் = 

= 10.07 
0.8 


மேற்கண்ட விவரங்களைக்கொண்டு இரு நேர்கோடுகளிலும் 
வட்டத்தின் பரிதியிலும் அளவுக் குறிகளைக் குறித்தபின் கிடைக்கும் 
படம் தான் இருபடிச் சமன்பாட்டிற்குரிய வட்ட நேமவரையமாகும் . 


இப்பொழுது x2 + 4x - 5 = 0 இன் மூலங்களை நேம வரையத்தி 
லிருந்து காண்போம் . 


இங்கு a = 4 ; b = - 5 . 


நேமவரையம் 


501 


ஆகவே , கிடையளவு கோலில் 4 என்ற அளவுக் குறியையும் , செங் 
குத்து அளவு கோலில் -5 என்ற அளவுக் குறியையும் சேர்க்கும் 
கோடு வட்டத்தை -5.0 , 1-0 என்ற புள்ளிகளில் வெட்டுகிறது . 
ஆகவே , x2 + 4x - 5 = 0 இன் மூலங்கள் x = 1 , - 4 ஆகும் . 


0-20 


0-15 


0-10 
0-05 


0.0 0 


-0-2 


-0.4 


-0-6 


-1.0 


- 10 


-1.0 


-1-5 


4.5 


-2 


-1.5 


-2.0 


3 


2.0 


0•2 


701111 


S. 


-107 


40.0 -g.o 


* 3-0 


4-0 
. 


- 
5.0 


1 


10 


-2 


108 


54 


3 


2 


-3 -4 -6 -10 

10 
8 


6 


படம் 26 


வட்ட நேமவரையும் 


502 


எண்சார் கணிதவியல் 


இப்பொழுது , இதே நேம வரையத்தைக் கொண்டு 2x2 + 7x 
20 = 0 இன் மூலங்களைக் காண்போம் . 
சமன்பாட்டை 2 ஆல் வகுத்தால் 

x2 + 3.5x - 10 = 0 
என்ற சமன்பாடு கிடைக்கிறது . 

இங்கு a = 3-5 , b = - 10 . 
ஆகவே , கிடையளவு கோலில் 3.5 க்குரிய புள்ளியையும் , செங்குத்து 
அளவு கோலில் - 10 க் குரிய புள்ளியையும் சேர்க்கும் நேர்க்கோடு 
வட்டத்தை - 5.4,1.9 என்ற புள்ளிகளில் வெட்டுவதைக் காணலாம் . 
ஆகவே , 2x2 + 7x - 20 = 0 இன் மூலங்கள் -5.4 , 1-9 ஆகும் . 


. 


16.5 பரவளைய நேம வரையம் ( Parabolic Nomogram ) 

கொடுக்கப்பட்டுள்ள இருபடிச் சமன்பாட்டை x2 + ax + b = 0 
என்ற அமைப்பில் மாற்றி எழுதி , பின் அதை -x2 = ax + b என்று 
எழுதிக் கொள்ளவேண்டும் . இப்பொழுது y = -x2 , y = ax + b 
என்று சமன் படுத்தினால் , y = -x2 என்ற பரவளையமும் , y = ax + b 
என்ற நேர் கோடும் கிடைக்கின்றன . இப் பரவளையத்தையும் , நேர் 
கோட்டையும் ஒரே வரைபடத்தாளில் வரைந்தால் , இவைகள் 
வெட்டுகின்ற புள்ளிகளின் அச்சுத் தூரங்கள் கொடுக்கப்பட்டுள்ள 
சமன்பாட்டின் மூலங்களாகும் . 


முதலில் y = -x " என்ற பரவளையத்தை வரைந்து , அதன் 
மேலுள்ள புள்ளிகளில் அவற்றின் x- அச்சுத் தூரங்களை அளவுக் 
குறிகளாகக் குறிக்க வேண்டும் . இந்த அளவுக் குறிகள் யாவும் 
படம் 27- இல் அடைப்புக்குள் குறிக்கப்பட்டுள்ளன . இப்பொழுது , 
y- அச்சின் இரு பக்கமும் 1 அலகு தூரத்தில் இரண்டு இணை 
கோடுகள் வரைக . இக் கோடுகளின் சமன்பாடுகள் x = 1 , x = -1 
ஆகும் . y = ax + b என்ற நேர்கோடு x = 1 என்ற கோட்டை 
( 1 , a + b ) என்ற புள்ளியிலும் , x = -1 என்ற நேர் கோட்டை 
( -1 , b - a ) என்ற புள்ளியிலும் வெட்டுகிறது . x = 1 என்ற நேர் 
கோட்டை ( a + b ) அளவு கோலாகவும் , x = -1 என்ற நேர்கோட்டை 
( b - a ) அளவு கோலாகவும் கருதி அவற்றில் அளவுக் குறிகளைக் 
குறிக்கவும் . 


இவ்விரு அளவு கோல்களும் , அச்சை வெட்டும் புள்ளிகளை 
ஆரம்பப் புள்ளிகளாகவும் , x- அச்சுக்கு மேலே நேரெண்ணளவுக் 
குறிகளையும் , x- அச்சுக்குக் கீழே எதிரெண்ணளவுக் குறிகளையும் 
கொண்டு அமைக்கப்படுகின்றன . ( b - a ) - அளவு கோலிலுள்ள 
( -1 , b -- a ) என்ற புள்ளியையும் , ( a + b ) - அளவு கோலிலுள்ள 


நேமவரையம் 


503 


( 1 , a + b ) என்ற புள்ளியையும் சேர்க்கும் நேர்கோடுதான் y = ax + b 
என்ற சமன்பாட்டின் நேர் கோடாகும் . ஆகவே , இந்த நேர் கோடு 
பரவளையத்தை வெட்டும் புள்ளிகளின் அளவுக் குறிகளிலிருந்து 
கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் மூலங்களைப் பெறலாம் . இவ்வாறு 
கிடைக்கப் பெற்ற படம்தான் இருபடிச் சமன்பாட்டிற்குரிய பரவளைய 
நேம வரையமாகும் . 


( b - a ) 
அளவுகோல் 


( a + b ) 
அளவுகோல் 


5 


2 


2 


-- 


-2 


2 


4 


6 


( -1-2 ) 
(-1-5 ) 
( 4-3) 
( 2-0) -- 
(-2 • 2 ) 


( 1-2 ) y = ax + b 
- ( 1-5 ) 

(1-8 ) 
4- (2-0 ) 
- ( 2-2 ) 

2.4 ) 
( 2.5) 
( 2-6 ) 

( 2.7 ) 
-8 

( 2-8) 
( 2.9 ) 


( 2.4 ) 
( 2.5 ). 


5 


( 2.7 ) 
( -2-8) 
( 2-9) 
(-3-0) 


-8 


(3-0 ) 


-10 


-10 


-12 


12 


படம் 27 


பரவளைய நேமவரையம் 


504 


எண்சார் கணிதவியல் 


மாதிரி 215 

x2 + ax + b = 0 என்ற இருபடிச் சமன்பாட்டைத் தீர்க்க ஒரு 
நேம வரையம் வரைந்து அதைப் பயன்படுத்தி x2 + 3x - 5 = 0 ஐத் 
தீர்க்கவும் 

( சென்னை 66 செப் . ) 


கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை 

- x2 = 3x - 5 


என்று எழுதிக் கொள்ளவும் . இப்பொழுது , y = -x2 என்ற பரவளை 
யத்தையும் , y = 3x - 5 என்ற நேர்கோட்டையும் ஒரே வரைபடத்தில் 
வரைந்து , அவை யிரண்டும் வெட்டுகின்ற புள்ளிகளிலிருந்து 
வேண்டிய மூலங்களைப் பெறலாம் . முதலில் y = -x2 என்ற பரவளை 
யத்தை வரையவும் . X- இன் சில மதிப்புக்களிலிருந்து அவற்றிற்குரிய 
y இன் மதிப்புக்களை y = -x2 என்ற சமன்பாட்டின் மூலம் கணக் 
கிட்டு , இம் மதிப்புக்களைக் கீழ்க்கண்டவாறு பட்டியல் படுத்திப் 
பின்னர் , அப்பட்டியல் மதிப்புக்களின் துணையால் பரவளையத்தை 
வரையலாம் . 


3 


- 2.5 - 2 - 1.5 


-1 -0.5 


0 0.5 


1 


y : -9 


--6.25 -4 

-4 -2-25 


-0.25 


0 


- 0.25 -1 


1.5 


2 


2.5 


3 


y : 


-2.25 


-4 


--6.25 


-9 


பரவளையம் வரைந்தபின் , அதன் மேல் அளவுக் குறிகளைக் கீழ்க் 
கண்டவாறு குறிக்கவும் . பரவளையத்தின் மேலுள்ள ஒரு புள்ளியின் 
அளவுக் குறியானது அப்புள்ளியின் x- அச்சுத் தூரத்தால் குறிப்பிடப் 
படவேண்டும் . பின்னர் , x = -1 , x = 1 என்ற நேர் கோடுகளை 
வரையவும் . x = -1 என்ற நேர்கோடு ( b - a ) என்ற அளவு 
கோலாகும் .. x = 1 என்ற நேர்கோடு ( a + b ) என்ற அளவு 
கோலாகும் . இவ்வாறு கிடைக்கும் படம்தான் கொடுக்கப்பட்டுள்ள 
சமன்பாட்டின் நேம வரையமாகும் . ( பார்க்க : படம் 28 ) 


இங்கு y = 3x - 5 என்ற நேர்கோடு நேம வரையத்தின் 
பரவளையத்தை வெட்டும் புள்ளிகளிலிருந்துதான் மூலங்களைப் 
பெறவேண்டும் . 

a = 3 , b = -5 ; 

a + b = -2 ; b - a = -8 ஆகும் . 
ஆகவே , a + b அளவு கோலிலுள்ள -2 என்ற புள்ளியையும் b - a 
அளவு கோலிலுள்ள -8 என்ற புள்ளியையும் சேர்க்கும் நேர்கோடு 


நேமவரையம் 


505 . 


தான் y = 3x -5 என்ற நேர் கோடாகும் . இது பரவளையத்தை 1.2 
என்ற புள்ளியில் வெட்டுகிறது . ஆகவே , 1.2 என்பது 
மூலமாகும் . 


( b = a ) 
அளவுகோல் 


( a + b ) 
அளவுகோல் 

5 


| 


ம 


| 


E-X2= 


2 


2 . 


-4 


-2 


2 / 


6 


ப 


- (1-2 ) 


2 


( 4-5 ) 


( -1-2) 
(-1.552, 
(-1-7), 
( -1-9) 
(-2-04 
( 2.2) 
( 2.4) - 

6 
( -2-5 ) 


- ( 1-7) 

F (1-9 ) 
-4- ( 2.0 ) 

F2.2 ) 
F (2-4 ) 
- ( 2.5 ) 
( 2-6 ) 

( 2.7 ) 
-8 

- (2.8 ) 
- (2.9) 

( 3-0) 


- 


8 


( -2.7) 
( -2.8 ) . 
( 2.9) 
( 3-0) - 


- 


-10 


-12 
/ 


--- 12 


படம் 28 
x3 + 3x - 5 = 0- க்கு பரவளைய நேமவரையம் 


ஆனால் சமன்பாட்டின் இரு மூலங்களின் கூட்டுத் தொகை 
= -3 ; ஆகவே , சமன்பாட்டின் இன்னொரு மூலம் = -3-1.2 
= -4.2 ஆகவே , சமன்பாட்டின் மூலங்கள் : -4-2 , 1-2 ஆகும் , 


506 


எண்சார் கணிதவியல் 


16.6 நேம வரையத்தின் மூலம் முப்படிச் சமன்பாடுகளின் 

தீர்வுகள் . 
x3 + ax + b = 0 என்ற சமன்பாட்டைக் கருதுக . 
இச் சமன்பாட்டை ax + b = -x3 என்று எழுதலாம் . ஆகவே , 
y = -x3 என்ற வளைவை y = ax + b என்ற நேர்கோடு வெட்டும் 
புள்ளிகளிலிருந்து சமன்பாட்டின் மூலங்கள் கிடைக்கின்றன . முதலில் 
y = -x3 என்ற வளைவை வரைந்து , அதன் மேலுள்ள புள்ளிகளில் 
அவற்றின் x- அச்சுத் தூரங்களை அளவுக் குறிகளாகக் குறித்துக் 
கொள்ளவும் . பின் , x = -1 , x = 1 என்ற நேர்கோடுகளை வரைந்து 
அவற்றை முறையே ( b - a ) , ( a + b ) என்ற அளவு கோல்களாகக் 
கொள்ளவும் . ( b - a ) அளவு கோலிலுள்ள ( -1 , b - a ) என்ற 
புள்ளியையும் , ( a + b ) - அளவு கோலிலுள்ள ( 1 , a + b ) என்ற 
புள்ளியையும் சேர்க்கும் நேர்கோடு தான் y = ax + b என்ற நேர் 
கோடாகும் . இந்த நேர்கோடு y = x3 என்ற வளைவை வெட்டும் 
புள்ளிகளின் அளவுக் குறிகளிலிருந்து சமன்பாட்டின் மூலங்களைப் 
பெறலாம் . 


மாதிரி 216 

x3-3x + 2 = 0 என்ற சமன்பாட்டினை நேமவரையத்தின் மூலம் 
தீர்க்கவும் . 

( சென்னை 66 ஏப் . ) 


என்று 


கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை -x3 = -3x + 2 
எழுதவும் . இப்பொழுது y = -x என்ற வளைவையும் , y = -3x + 2 
நேர்கோட்டையும் வரைய வேண்டும் . முதலில் y = -x என்ற 
வளைவை வரைவோம் . X இன் சில மதிப்புக்களையும் அவற்றிற்குரிய 
y இன் மதிப்புக்களையும் கீழ்க்கண்டவாறு பட்டியல் படுத்தவும் . 
-2 -1.9 --1.7 - 1.5 -1.3 - 1.2 

-1 0 
y : 8 6.86 4 : 9 3.4 2.2 1.7 1 0 
X : 2 1.9 1.7 1.5 1-3 1.2 1 
y : 

-8 | -6.85 -4.9 -3.4 - 2.2 -1.7 


மேற்கண்ட பட்டியல் மதிப்புக்களைக் கொண்டு y = -x3 என்ற 
வளைவை வரைந்து , மேற்கண்ட புள்ளிகளின் பக்கத்தில் அப்புள்ளி 
களுக்குரிய X- அச்சுத் தூரங்களை அடைப்புகளுக்குள் படம் 29 இல் 
உள்ளது போல் குறிக்கவும் . 

இப்பொழுது , x = -1 , x = 1 என்ற நேர்கோடுகளை வரையவும் . 
இந்த நேர்கோடுகளில் அளவுக் குறிகளைக் குறித்துக் கொள்ளவும் . 
x = -1 என்ற நேர்கோடுதான் ( b - a ) என்ற அளவு . கோலாகும் . 
x = 1 என்ற நேர்கோடு ( a + b ) என்ற அளவு கோலாகும் , 


507 


நேம்வரையம் 


( a + b ) 
அளவுகோல் 


( b - a ) 
அளவுகோல் 
( 2.0) -- 8 
(-1-9) 


8 


( 


6 


6 


( -1• 7) – 


4 


(-1-5 ) 


ப 
| 


(-1-3) 
( -1-2 ) 


2 


-4 


2 


2 


4 


| 


- (1-0 ) 
F (1-2 ) 

- ( 1-3 ) 


-2 


-2 


+ (1-5 ) 


( 7 ) 


| 


-6 


-6 


| 


F (1.9) 


-8 


-8 


( 2-0 ) 


படம் 29 


508 


எண்சார் கணிதவியல் 


படம் 29 தான் x3 + ax + b = 0 என்ற முப்படிச் சமன்பாட்டின் 
நேமவரையமாகும் . இப்பொழுது y = -3x + 2 என்ற நேர்கோட்டை 
வரைந்து , அந்த நேர்கோடு y = - x3 இன் வளைவை வெட்டும் புள்ளி 
களின் x- அச்சுத் தூரங்களைக் காணவேண்டும் . y = -3x + 2 என்ற 
சமன்பாட்டை y = ax + b என்ற சமன்பாட்டுடன் ஒப்பிட்டால் , 
a = -3 , b = 2 .. 
b - a = 5 , 

a + b = -1 . 
ஆகவே , ( b - a ) . அளவு கோலில் 5 என்ற புள்ளியையும் , ( a + b ) 
அளவு கோலில் - 1 என்ற புள்ளியையும் சேர்க்கும் நேர்கோடு தான் 
y = -3x + 2 என்ற நேர்கோடாகும் . இக்கோடு y = -x3 இன் 
வளைவை வெட்டும் புள்ளிகளின் அளவுக் குறிகள் 1 , - 2 என்று 
காணலாம் . ஆகவே , சமன்பாட்டின் இரண்டு மூலங்கள் 1 , - 2 
ஆகும் . ஆனால் , சமன்பாட்டின் மூன்று மூலங்களின் கூட்டுத் 
தொகை ) என்று அறிகிறோம் . ஆகவே , மூன்றாவது மூலம் 1 ஆகும் . 
ஆகவே , சமன்பாட்டின் மூன்று மூலங்களும் 1 , 1 , -2 ஆகும் . 

. 


மாதிரி 217 

x3 + 3x3 -- x + 3 = 0 என்ற சமன்பாட்டை நேமவரைய முறைப் 
படித் தீர்க்கவும் . 


முதலில் , கொடுக்கப்பட்ட சமன்பாட்டினை x2 உறுப்பு இல்லாத 
சமன்பாடாக மாற்றவும் . ஆகவே , அதன் மூலங்களிலிருந்து - 1 ஐக் 
குறைக்கவும் . 


1 


1 


3 


3 


- 


1 
2 


1 


2 
1 


1 
1 


4 


- 


-2 


-- 


0 


1 


மாற்றப்பட்ட சமன்பாடு : x3-2x + 4 . 

அதாவது , -x3 = -2x + 4 . 
ஆகவே , படம் 24 இல் கொடுக்கப்பட்டுள்ள நேமவரையத்திலிருந்து 
y = -2x + 4 என்ற நேர்கோடு , y = -x3 என்ற வளைவை வெட்டும் 
புள்ளிகளின் அளவுக் குறிகளின் x . அச்சுத் தூரங்களைக் காண 
வேண்டும் , 


நேமவரையம் 


509 


y = -2x + 4 என்ற சமன்பாட்டிலிருந்து a = -2 , b = 4 என்று 
அறிகிறோம் . ஆகவே , b - a = 6 , a + b = 2 . எனவே , ( b - a ) - அளவு 
கோலிலுள்ள 6 என்ற புள்ளியையும் , ( a + b ) - அளவு கோலிலுள்ள 
2 என்ற புள்ளியையும் சேர்க்கும் நேர்கோடுதான் y = -2x + 4 
என்ற நேர்கோடாகும் . இந்த நேர்கோடு y = -x3 இன் வளைவை 
x = -2 என்ற அளவுக் குறியில் வெட்டுகிறது . ஆகவே , x3- 2x + 
4 = 0 இன் ஒரு மூலம் x = -2 ஆகும் . மற்ற இரு மூலங்களும் கற்பனை 

ஆகவே , கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டின் மெய் 
மூலம் = -2 + ( - 1 ) = - 3 ஆகும் . 


யானவை . 


16.7 கோண விகிதச் சமன்பாடுகளின் தீர்வுகள் ( Solutions of 

Trigonometric equations ) 
a cos 8 + b sin t = 1 என்ற கோண விகிதச் சமன்பாட்டைக் 
கருதுக . a = X , b = y எனக் கொண்டால் , 

x -- a = 0 
y - b = 0 
x cos 0 + y sin ) -1 = 0 


என்ற மூன்று சமன்பாடுகள் கிடைக்கின்றன . இவை மூன்றும் 
இசைவான ( consistent ) சமன்பாடுகளாக யிருந்தால் , கீழ்க்காணும் 
அணி கோவை ( determinant ) பூச்சியமாகும் . 


அதாவது , 


1 


0 


-al 


= 0 


0 


1 


- b 


cos sind 


1 


முதல் , இரண்டாம் நிரைகளை ( rows ) முறையே a , b- ஆல் வகுத்துப் 
பின்னர் மூன்றாம் நிரலை ( column ) - 1 ஆல் பெருக்கினால் , 


-ab 


1 / a 


0 


1 


0 


1 / b 


1 


cos sin 


1 


என்று கிடைக்கிறது . 


இப்பொழுது , x = 1 / a , y1 = 0 ; 

y2 = 1 / b ; 
xg = cost , y : = sin a 


xx = 0 , 


510 


எண்சார் கணிதவியல் 


எனக் கொண்டால் , 


y1 


1 


= 0 


ye 


1 


X3 


y3 


1 


என்று கிடைக்கிறது . ஆனால் இந்த அணி கோவை பூச்சியமானால் 
( x1 , y1 ) , ( x2 , y2 ) , ( xg , y3 ) என்ற புள்ளிகள் ஒரே நேர் கோட்டிலமை 
யும் . ஆனால் முதல் புள்ளியாகிய x1 = 1 / a, y1 = 0 என்பது X - அச்சின் 
மேல் உள்ளது . ஆகவே , x . அச்சின் மேல் 1 / a அளவு கோலை 
அதன் அளவுக் குறிகள் ஆதி (origin ) யிலிருந்து 1 / a அலகு தூரங்களி 
லிருக்குமாறு குறிக்கவும் . இதுபோல் , இரண்டாவது புள்ளியாகிய 
x2 = 0 , y2 = 1 / b என்பது y- அச்சின்மேலமைந்திருப்பதால் , y- அச்சின் 
மேல் 1/5 அளவு கோலை அதன் அளவுக் குறிகள் ஆதியிலிருந்து 1/5 
அலகு தூரங்களிலிருக்குமாறு குறிக்கவும் . மூன்றாவது புள்ளியாகிய 
x = cos g , y3 = sin 9 என்பது x2 + y2 = 1 என்ற வட்டத்தின் மேல் 
அமைந்துள்ளது . ஆகவே , ஆதியை மையமாகவும் , ஏதாவது ஒரு 
வசதியான நீளம் k . யை ஒரு அலகு ஆரையாகக் கொண்டு ஒரு 
வட்டம் வரைக , இங்கு 1 அலகு = k என்று வைத்திருப்பதால் , 
X- அச்சில் 1 / a அளவு கோலின் அளவுக் குறிகள் ஆதியிலிருந்து 1 / a 
அலகு = k / a தூரத்திலிருக்குமாறு குறிக்கப்படுகிறது . இதுபோல் , 
y- அச்சில் 1 / b அளவு கோலின் அளவுக் குறிகள் ஆதியிலிருந்து 1 / b 
அலகு = k / b தூரத்திலிருக்குமாறு குறிக்கவேண்டும் . வரையப்பட்ட 
வட்டத்தின் பரிதி (circumference ) யின் மேல் 0° முதல் 180 ° வரை 
இடஞ்சுழியாகவும் ( anticlockwise ) , 0 ° முதல் - 180 ° வரை வலஞ் 
சுழியாகவும் ( clockwise ) ஒரே சீராக , 8 - என்ற அளவு கோலைக் 
குறிக்கவும் . இவ்வாறு , 1 / a . அளவுகோல் , 1 /b- அளவுகோல் , 8 - அளவு 
கோல் என்ற மூன்று அளவு கோல்கள் கிடைக்கின்றன . ( x1 , y1 ) , 
( xg , ya ) , ( xg , y3 ) என்ற மூன்று புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டிலமையு 
மாறு இம் மூன்று அளவு கோல்களும் அமைக்கப்பட்டிருப்பதால் , 
1 / a , 1 / b ஆகிய அளவு கோல்களின் ஏதாவது இரு அளவுக்குறிகளைச் 
சேர்க்கும் நேர்கோடு ச - அளவு கோலை ( அதாவது வட்டத்தை ) 
1 / a , 1 / b ஆகிய அளவுக் குறிகளுக்குரிய 6 - அளவுக் குறியில் வெட்டும் . 
இவ்வாறு கிடைக்கப் பெற்ற படம்தான் . a cos 0 + b sin = 1 என்ற 
சமன்பாட்டுக்குரிய நேம " வரையமாகும் . ( படம் 30 ) . ஆகவே , a , b 
ஆகியவற்றின் மதிப்புக்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் , x , y- அச்சுக் 
களில் அவற்றிற்குரிய புள்ளிகளை ஒரு நேர் கோட்டினால் சேர்த்து , 
அந்த நேர்கோடு வட்டத்தை வெட்டும் புள்ளிகளிலிருந்து இன் 
மதிப்புக்களைப் பெறலாம் . 


ஜ 


1/6அளவுகோல் 


80. 


TOO 


70 


120 


130 


05 


-09 


- 


30 


09 


20 . 


ஆகவே , k = 4 " = 1 அலகு . கிடைக் கோட்டில் 1/3 அளவு கோலின் 
நேமவரையம் 

511 
-2 -2.5 -6-8 

2 
ப 

1 
-1.5 
12 

படம் 30 
கோண விகித நேம வரையம் வரைதல் : 

ஆரையுள்ள ஒரு வட்டம் வரைந்து , வட்ட மையத்தின் 
வழியே ஒரு கிடைக்கோடும் , ஒரு செங்குத்துக் கோடும் வரைக . 


OLL 


10 


- 


1.5 12 13 /1/ A அளவுகோல் 


- 


OLL 


-10 


- 


091 


-09 


001 


-120. 


-50 


-110 


-60 


7-100 


-80 


-70 
. 


அளவுக் குறிகளைக் குறிக்கவும் : 

1 
மையம் 0 - இலிருந்து a அளவுக் குறியின் தூரம் = 


அலகு 


நா 


al 


a 


4 
0 - இலிருந்து 8 இன் தூரம் = 

g 


= 0.5 " 


-- 


6 இன் தூரம் = 

= 0.67 " 
6 
4 


= 1-0 " 


512 


எண்சார் கணிதவியல் 


4 . 


2.5 


- 


,, 


- 


= 1.6 " 


- 


2.5 


2.0 


6 


13 


= 1 = 2.0" 
= - = 27 


1.5 


32 


> 


4 


1-2 


" 


1.23.3 


4 


1.0 


= + = 4.0 " 


இதுபோல் , செங்குத்துக் கோட்டில் 1 / b அளவு கோலின் அளவுக் 
குறிகளைக் குறிக்கவும் . வட்டத்தின் பரிதியின் மேல் கிடைக் கோட்டி 
லிருந்து 0 ° முதல் 180 ° வரை இடஞ்சுழியாகவும் , 0 ° முதல் - 180 ° 
வரை வலஞ்சுழியாகவும் ஒரே சீராகக் குறிக்கவும் . இவ்வாறு 
கிடைக்கப் பெற்ற படம்தான் a cos + b sin 0 = 1 என்ற சமன் 
பாட்டுக்குரிய கோணவிகித நேம வரையமாகும் ( படம் : 30 ) . 


மாதிரி 218 

3 cos Z + 4 sin Z = 1 என்ற சமன் பாட்டின் மெய் மூலத்தைக் 
காண்க . 

( சென்னை 60 செப் . ) 
இங்கு a = 3 , b = 4 . 


படம் 30 - இல் கொடுக்கப்பட்டுள்ள நேம வரையத்திலிருந்து 
சமன்பாட்டின் மூலத்தைப் பெறலாம் . 


1 / a அளவு கோலில் a = 3 என்ற புள்ளியையும் , 1 / b அளவு 
கோலில் b = 4 எஅற புள்ளியையும் ஒரு நேர்க்கோட்டினால் சேர்க்க 
வும் ( படம் 30 - ல் புள்ளிக்கோட்டினால் சேர்க்கப் பட்டுள்ளது ) இந்த 
நேர்கோடு வட்டத்தை 131 ° 30 ; 25 ° என்ற அளவுக் குறிகளில் 
வெட்டுகிறது . ஆகவே , சமன்பாட்டின் மூலங்கள் Z = 131 ° 30 ; 
Z = 25 ° ஆகும் . 


பயிற்சி 30 


1. x- இன் மதிப்பு 2-5- இலிருந்து 6.0 வரையும் , y- இன் மதிப்பு 25- இலிருந்து 
36 வரையும் மாறுகின்ற 

S = 1 • 2x + 0.25y + 0.2 
என்ற சமன்பாட்டைத் தீர்க்கப் பயன்படும் நேம வரையம் வரைக அதைப் 
பயன்படுத்தி S = 13-2 , x = 5 ஆகயிருக்கும்போது y- இன் மதிப்பைக் காண்க . 

( சென்னை 266 ஏப் . ) 


நேமவரையம் 


513 


2. Z = 0.7x + 0-05y + 3-2 என்ற சமன்பாட்டில் X- இன் மதிப்பு 0.1 முதல் 
0.5 வரையும் , y- இன் மதிப்பு 0.3 முதல் 3 வரையும் மாறுகின்றன. சமன் 
பாட்டைத் தீர்க்க ஒரு நேம வரையம் வரைக . 

3. X-இன் மதிப்பு (0.1 , 1.0 ) என்ற வீச்சையும் , y-இன் மதிப்பு ( 1.1 , 2.(0 ) 
என்ற வீச்சையும் கொண்டுள்ள 

S = 2 ( x + 3y 
என்ற சமன்பாட்டிற்கு நேம வரையம் வரைந்து x = 0.6 , S = 5- ஆகயிருக்கும் 
போது y- இன் மதிப்பைக் காண்க . 

( சென்னை 267 ஏப் . ) 
4. A = 4vx + 5ty என்ற சமன்பாட்டில் X- இன் மதிப்பு 1.1 முதல் 2.0 வரை 
யும் , 3 - இன் மதிப்பு 0.1 முதல் 1 0 வரையும் மாறுகின்றன . நேமவரையம் 
வரைந்து A = 9 , x = 1 • 2- ஆகயிருக்கும்போது , -- இன் மதிப்பைத் தோராயமாகக் 
காண்க. 

( சென்னை 70 ஏப் . ) 
5. W = 2-2 VU : / 2 , 13Vs 10 , () - 5SUS2-1) என்ற சமன்பாட்டைத் தீர்க்க 
நேமவரையம் வரையும் முறையை விளக்குக. ( சென்னை 82 ஏப் . , 36 செப் . ) 

6. Q= 2.45 VD2 என்ற சமன்பாட்டில் V- ஆனது 0.10 முதல் 10 வரையும் , 
D- ஆனது 0.35 முதல் 1.0 வரையும் மாறுகின்றன. சமன்பாட்டைத் தீர்க்க ஒரு 
நேமவரையம் வரைக . 


1 

+ 
u 


u 


1 
7 . 

என்ற சமன்பாட்டில் , u = பொருளின் தூரம் ( 0 முதல் 100 

f 
வரை ) , v = பிம்பத்தின் தூரம் ( 0 முதல் 80 வரை ) , f = குவியும் தூரம் ( 0 முதல் 50 
வரை ) என்றால் , நேமவரையம் வரைந்து f = 2 :) , v = 50- க்குரிய u- இன் மதிப்பைக் 
காண்க . 

( சென்னை 55 செப் . ) 
1 1 1 
8 . 

+ ( 0 < h , < 500 , 0 < hys50 ) என்ற சமன்பாட்டைத் தீர்க்க 
ஒரு நேமவரையம் வரைக . 

9. x + ax + b = 0 என்ற இருபடிச் சமன்பாட்டைத் தீர்கக வட்ட நேம 
வரையம் வரையும் முறையை விளக்குக . அதன் மூலம் x2 + 5x - 4 = 0 என்ற சமன் 
பாட்டைத் தீர்க்கவும் . 

10. x + ax + b = 0 என்ற சமன்பாட்டைத் தீர்க்க ஒரு வட்ட நேமவரையம் 
வரைக . அதன் மூலம் ( i ) x + 3x - 8 = 0 , ( ii ) 2x : + 7x - 5 = 0 என்ற சமன்பாடு 
களைத் தீர்க்கவும் . 

11. x2 + ax + b = 0 என்ற சமன்பாட்டைத் தீர்க்க ஒரு பரவளைய நேமவரையம் 
வரைக , அதன் மூலம் x2-4x - 5 = 0 என்ற சமன்பாட்டைத் தீர்க்கவும் . 

12. x8 + 2x - 8 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்களை நேமவரையம் வரைந்து 
காண்க . 

13. x8 + ax + b = 0 என்ற சமன்பாட்டைத் தீர்க்க ஒரு நேம வரையம் வரைக . 
அதன் மூலம் x --3x - 4 = 0-இன் மூலங்களைக் காண்க . 

14. 8x8 + 12x2-2x - 3 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்களை நேமவரையம் 
வரைந்து காண்க . 

15. a cos 6 + b sin d = 1 என்ற சமன்பாட்டிற்கு நேமவரையம் வரையும் 
முறையை விளக்குக . அதன் மூலம் 5 cos I +3 sin f = 1 என்ற சமன்பாட்டைத் 
தீர்க்கவும் . 


எ -33 


விடைகள் 


. 


பயிற்சி 1 
( 1 ) 2y4 + 5y3 -3y: -7y - 10 = 0 ( 2 ) y5-12y4 + 4y3 + 16y3-32y 
-512 = 0 ( 3 ) 2y4-50y3 + 300y2-2000y + 10000 = 0 . 

(4 ) 10y 
- 11y4 + 8y3 - 3y2 + 6y - 5 = 0 ( 5 ) 3y3 + 43y : + 206y + 321 = 0 
( 6 ) y5 + 7y4 + 14y3 + 1ly : + 40y + 53 = 0 {( 7 ) y4 -9y3 + 20y2 = 0 ; 
x = -2 , 2 , 2 , 2 , 3 ( 8 ) y4-23y - 61y - 43 = 0 ( 9 ) y4-6y2 + 8 = 0 ; 
x = 3 + / 2 , 1 , 5 

பயிற்சி 2 
( 1 ) 2-2404 ( 2 ) 0-327 ( 3 ) 0-32 ( 4 ) 1.5320888 ( 5 ) 1.6716975 
( 6 ) 2.0945514 ( 7 ) 0.90 ( 8 ) 0.259 ( 9 ) 0.547 ( 10 ) 2.76885 
( 11 ) 1.9078 ( 12) 28.467848 ( 13 ) 0.5615 ( 14) 1-6369 ( 15) 1-6920 
( 16) 6.2500000 ( 17) -0.59368583 ( 18) 2.15443 ( 19 ) 3.1072325 
( 20 ) 2.92401773821 


பயிற்சி 3 
( 1 ) 1.0447 ( 2 ) 4.3311 ( 3 ) 1-99737 ( 4 ) 1-723 ( 5 ) 4.5465 
( 6 ) 1.4453 ( 7) 2.404 


பயிற்சி 4 
( 1 ) 2.09455 ( 2 ) 2-1958 ( 3 ) 2.047 ( 4 ) 1.9964 ( 5 ) 0-25865 
( 6 ) 4.0644 (7 ) 4-2644 ( 8 ) 2-81471 

( 8 ) 2.81471 ( 9 ) 2.96867 ( 10 ) 0-3131 
( 11 ) 1-636913570 ( 12 ) -1.7728656 

( 13 ) 2.24004099 
( 14 ) 4-8058955338 ( 15 ) -3.9073785 

( 16) 3.176814393 
( 17 ) 5.13457872528 ( 18 ) 9.8861 ( 19 ) 2.554195 ( 20 ) 2-883238 
( 21 ) 0-6071 ( 22 ) 2 • 308 ( 23 ) 0-9383 ( 24 ) -1.9338 ( 25 ) 0.6724 
( 26 ) 3.7893 ( 27 ) 0.15368 ( 28 ) 8-46 ( 29 ) 6.089114 ( 30 ) 1.2564 
( 31 ) 2.1533 ( 32 ) ( i ) 3.1623 , ( ii ) 6-8537 ( iii) 2.7203 
( 33 ) x = 0-2268461 , y = 0.3697895 


பயிற்சி 5 
( 1 ) x = 1.7087 , y = -1-8003 , z = 1-0491 
( 2 ) x = 0.444 , y = 0 • 563 , z = 0 • 324 , t = 0-723 
( 3 ) x = 0-22637 , y = 0-208901 , z = 1.03834 , t = .846773 
( 4 ) x = 5 , y = 4 , z = -7 , w = 1 
( 5 ) x1 = 2-031 , x2 = 2.683 , xg = -1.118 , x = 3.111 


விடைகள் 


515 


பயிற்சி 6 
( 1 ) 3-5616 + 2.493i , -0.0284 + 0.32411 
( 2 ) 1.06393 , -1-31327 , 0.17571 + 1.37214 i , 

-0.05104 + 0.94212 i 
( 3 ) 5.2555 , 0.9676 + 0.3272 i , -0-7870 + 0.5764 i , 0-3833 
( 4 ) -1.5818592 , 0.5664427 + 1.3686572 i , 

0.9623278-0-7135689 i , -0.7378408 + 0.8124513 i . 


பயிற்சி 7 
( 1 ) 1.53208 ( 2 ) 1.24698 ( 3 } 1.6920 (4) 2.24004 ( 5) 1.77286 
( 6 ) 0.8526 


- 


பயிற்சி 8 
1 1 1 
( 1 ) 5+ 

7+ 2+ 3+ 

1 1 1 1 
( 2 ) 2+ 

10+ 1+ I + 2+ 

1 1 1 1 
( 3 ) 2+ 

I + 12+ 6+ 4+ 

1 1 1 
( 4 ) 3+ 

9+ 3+ 13+ 


பயிற்சி 9 
( 1 ) 2 , 1 , --3 ( 3 ) -1.9524 ( 6 ) 3.049 , -1.387 , - 1-692 

பயிற்சி 10 
( 1 ) 1.356 (2 ) 2.47 ( 3) 2.969 

( 4 ) 1.7963 ( 5 ) 3.142 
( 6 ) 1.466 ( 7 ) 0.594 ; 2.047 ( 8 ) 0.888 , -1-09 ( 9 ) 1.63 , -2-26 

பயிற்சி 11 
( 1 ) y = 0.0000008579x3-095 ( 2 ) y = 481-6x -1.0663 
( 3 ) y = 113.44e -0-1549x 


பயிற்சி 12 
--3 

( 2 ) ( i ) c (e - 1 ) 
x ( x + 1 ) ( x + 2 ) ( x + 3 ) 

n 
cos | nx + 

( iii ) 2x ( x + 2 ) 3 * 

2 
( 6 ) U , = 12 , Us = 68 ( 8 ) a2x + a4x ( a2 + 1 ) 2 


516 


எண்சார் கணிதவியல் 


பயிற்சி 13 
( 2 ) 3 [x ] 3 + 10 [ x ] 2 + 5 [ x ] +1 ( 4 ) 1110 ( 5 ) 9+ [ x ] +13 [x ]2 
-6 [ x ] 3+ [ x ] 4 ( 6 ) ( i ) [ x ] 4 +6 [ x ] 3 + 4 [ x ]2 +6 

( ii ) 11 [ x ] 4 
+71 [ x ] 3 + 94 [ x ] +19 [ x ] --15 ( 7 ) 126 

( 9 ) 4 [ x ] 4 + 2 [ x ] 3 
+ [ x ] + 12 [ x ] + k . 


( 15 ) 0.5368 


பயிற்சி 14 
( 1 ) 891 

( 2 ) 10 ; 22 ( 3 ) 1756 ( 4 ) y = -x3-3x2 - 5x + 1 
( 5 ) 57.457 ( 6 ) 40.5 ° C ; 41.5 ° C { 7 ) 187.79 ° C ( 8 ) 5281 ( 9 ) 24.6 
( 10 ) 3108.0695 ( 11 ) 27.85 ( 12 ) 1-7589 ( 13 ) 0.9306 ( 14) 0.7881 
( 16 ) 27.16 ; 50.44 

( 17 ) 0-9975 ; 0.9975016 
( 18 ) 0-208459 ; 0-227977 ( 19 ) 0-2296657 ( 20 ) 0-86123211 . 

பயிற்சி 15 
( 1 ) 149 ( 2 ) 370 (3) 27.51 (4) 274 ( 5 ) 7237.87 ( 6) 0.5479 
( 7 ) 1.99476 ( 8 ) 160-06 ( 9) 3.215949 ( 10 ) 0-050015 . 


பயிற்சி 16 
( 1 ) 300 (2) 207.31 ( 3 ) 24.2 (4 ) 465 ( 5 ) 19.84 ( 6 ) 169.33 
( 7 ) 380.5 ( 8 ) 445-2 ( 9 ) 2744 (10 ) 3.708 , 3.711 ( 11 ) 78.35 , 
80.59 ( 12 ) 0.123 ; 0.0904 ( 13 ) 4.79 

( 14 ) 2025 73005 
(( 15 ) 0.99994 ( 16 ) 1.5 . 


- 


பயிற்சி 17 

ab + bc- + ca . 
f 

; f ( a , b , c ) 
a2 52 

a be c2 
( abc + abd + acd + bcd ) 
f ( a , b, c , d ) 

aa ya cada 
( 3) 6 (4 ) ( x - 1 ) ( x - 3) ( x - 6 ) (x8 + x + 1 ) ( 5 ) x + x ( 6 ) x4 
( 7 ) f ( 3 ) = 18 ; f ( 14) = 2548 ( 8 ) 433.11 ( 9 ) 93.3 ( 10 ) 681472 
( 11 ) 130326 ( 12 ) - ( x - 2 ) 3 + 5 ( x - 2 ) 2-3 ( x - 2 ) +7 ( 13 ) ( x- 6) 
+13 ( x -6 ) +54 ( x - 6 ) +73 . 


பயிற்சி 18 
( 1 ) x3 + x2 - x + 2 (2 ) 313 -17x2 + 26x - 12 ( 3 ) x3 - 9x2 
+ 17x + 6 ( 4 ) 49.31 ( 5 ) 13-18 ( 6 ) 41-5 ( 7 ) 18 ( 8 ) 14-23 
( 9 ) 20.449 ( 10 ) 8.89 ( 11 ) 180.07 ( ) 

( 12 ) 25 

( 13 ) 77.405 
( 14 ) 48 . 


விடைகள் 


517 


பயிற்சி 19 
( 1 ) 6 (2 ) 2017 ( 3 ) 76.912 ( 4 ) 7-6 ( 5 ) 16.9216 ( 6 ) 0.70711 
( 7 ) 2-5282738 ( 8 ) 0.17639 ( 9 ) 0.016247 ( 10 ) 21.219318 
( 11 ) 16-353 ( 12 ) 0-035336 ( 13 ) 0.02838499 . 


பயிற்சி 20 
( 1 ) 16.25 ( 2 ) 0-704689 ( 3 ) 45.3 
( 6 ) 1431.5 ( 7 ) 14.606063 ( 8 ) 0.9015 . 


( 4 ) 3.52828 ( 5 ) 6504 


பயிற்சி 21 
( 1 ) 37-23 ( 2) 2.751 ( 3 ) 8.337 

( 4 ) 53.7 (5 ) 886.42 ; 
-1690.8 ( 6 ) 1.52 ( 7 ) 1.2134 

( 8 ) 2.0946 ( 9 ) 1.371363 
( 10 ) 3-7893 ( 11 ) 48.59 ° ( 12 ) 0.4769 ( 13 ) 0.6067 ( 14 ) 2-425990 
( 15 ) 0 • 267949 ( 16 ) 2.4695 . 


பயிற்சி 22 
( 1 ) 5-254 ( 2 ) 5-319 ( 3 ) 10.389 , 10.475 
= 38.4371 . 


( 4 ) f ( .044 , 22.5 ) 


பயிற்சி 23 
( 1 ) 5-56 ( 2 ) 27.5 ( 3 ) 0.002000 ; -0.000004 ( 4 ) 0.098105 
( 5 ) 1.6682 / ( 6 ) 0-03560 ( 7 ) -1.45835 ( 8 ) 0-254 ( 9 ) 0.1086 
( 10 ) 98 


பயிற்சி 24 
( 1 ) மீப்பெரிது : x = -2 , ( 54 ) ; மீச்சிறிது : x = 3 , ( -71 ) 
( 2 ) மீப்பெரிது : x = 0 , ( 0 ) ; மீச்சிறிது : x = 1 , -1 ; ( -0.25 ) , 

( -0.25 ) 
( 3 ) மீப்பெரிது : x = 4, ( 164 ) ; மீச்சிறிது : x = 8 , ( 132 ) 
( 4 ) மீப்பெரிது : x = 1-0728 , ( 0.2541 ) ; மீச்சிறிது : x = 3.4363 , 

( -0.4894 ) 
( 5 ) மீச்சிறிது : x = 1.7887 , ( 39.8027 ) 
( 6 ) x = 5-6922 
( 7 ) x = 0.496 , ( 0.8852 ) 
(8 ) மீப்பெரிது : x = 1-1764, ( 2-6471 ) 
(9) மீச்சிறிது : x = 5.4049 , ( 373.75 ) 
( 10 ) மீச்சிறிது : x = 2.5485 , ( 0-36358 ) 


பயிற்சி 25 


. 


(10 ) ux = c ex ( 2) 
518 

எண்சார் கணிதவியல் 
( 1 ) 0.6948775 ( 2 ) 1.82785 ( 3 ) 1.136 ( 4) 3541.67 
( 5 ) 3-545416 ( 6 ) 7-8558 ( 7 ) 3760-67 ( 8 ) 0-6932 ( 9 ) ( i ) 0.7854 
(ii) 0.7854 ( 10 ) 1.299 /( 11 ) 293.4 ( 12) 0.848306 

( 13 ) 3.1417 
( 14 ) 0-74679 

( 15 ) 1.5050 ( 16 ) 0.693153 ( 17) 0.523599 
( 18 ) 0.7853996 ( 19) 13.8048 ( 20 ) 0.48645 ( 21 ) 9.111154 
( 22) 0.04879016 (23 ) 1728114577800 ( 24 ) 2582129761 

( 25 ) 
0.78539817 ( 26 ) 0.5495 ( 27) 0.141593 ( 28 ) 0-675539 (29 ) 
0.6931472 . 

பயிற்சி 26 
( 1 ) ( i ) 4 n ( n - 1 ) ( n - 2 ) ( n - 3 ) ( ii ) 1 n ( n + 1 ) 
( 3n2 + 31n + 74 ) ( iii ) + n ( n + 1 ) ( n - 3 ) ( n - 4 ) ( 2 ) ! n ( n + 1 ) 
( 20 + 1 ) ( 3 ) # n (6n3 + 16n + 9n - 4 ) ( 4 ) 11 – 2 (n + 2) (n + 3) 

1 
n ( 5n + 13 ) 

n ( n + 1 ) 

11 
( 5 ) 

( 6 ) 
12 ( n + 2 ) ( n + 3 ) 

6 ( n + 3 ) ( n + 4 ) 

( 7 ) 

768 
( 8 ) -1 n ( 2n2-27n - 17 ) ( 9 ) 31-1-1 ( 10 ) 32 + 1 + } ( n2 + 7n - 6 ) 

1 
( 11 ) 11 n ( n + 1 ) ( 9n + 17n + 4 ) ( 12 ) 1- . 

( 13 ) ( n + 1 ) 

( n + 1 ) 4n 
+ 
a - 1 ( a - 1 ) 2 a - 1 

( 14 ) n2 22 + 1 ( 15 ) 0-6956534 

( a - 1 } 2 
( 16 ) 0.0034056 ( 17 ) 0-0102512 ( 18 ) 0.0045249175 ( 19 ) 0.00083129 
( 20 ) 0.585886 ( 21 ) 0.1806594 ( 22 ) 155.97000 ( 23 ) 136-217607 
( 24 ) எதிர்மடக்கை 28-138179 ( 25 ) எதிர்மடக்கை 2567.59914 
( 26 ) எதிர்மடக்கை 4433.721927 ( 27 ) 80.142026 

பயிற்சி 27 
ux = 

( 2 ) ux = c1 ( 2 ) x + c ( -2 ) x ( 3 ) ux = [ c1 + 
( x - 1 ) ! 
Cex ) ( 4 ) x ( 4 ) ux = cu • 2x + ce 5x - 6.4x ( 5) ux = c 2x - 3 (x + 1 ) 

1 
( 6 ) ux = c• ** + 1 x ( x - 1 ) ( 7 ) ux = cx - 1 ( 8 ) ux = c2x + cg3x 
= 4 

+ 
x ( 2 ) 
1 | x (3) + 

2 


ab + 1 


an + 3 


a 


a2 


C 


* ] 


விடைகள் 


519 


பயிற்சி 28 
y = 4.52 + 28-04 cos x- 2-37 cos 2x +0.90 cos 3x 

+ 4-85 cos 4x + 1.71 cos 5x + 0.74 cos 6x 
-0.13 sin x - 12.50 sin 2x - 3.15 sin 3x 
+3.41 sin 4x - 0.22 sin 5x . 


பயிற்சி 29 
( 1 ) 927-6 ( 2 ) 454 ( 3 ) 8.13 ( 4 ) 0-2852 ( 5 ) 0.5085 ( 6 ) 2.307 
( 7 ) 4.57 ( 8 ) 2.041 ( 9 ) 8.43 ( 10 ) 3.91 ( 11 ) 28.16 ( 12 ) 0.061 
( 13 ) 55.6 ( 14 ) 62 • 2 ( 15 ) 14-74 ( 16 ) 4.8 ( 17 ) 3.04 


BIBLIOGRAPHY 


“ The Calculus of Observations " --by Robinson 
2. “ Principles of Numerical 

Analysis ” -by A. S. Householder 
3. " The Calculus of Finite 
Differences with Numerical 

Analysis " by H. C. Saxena 


4 . « Numerical Mathematical 

Analysis ” – by 7. R. Scarborough 
5 . 

“ Numerical Mathematics ” -by P. Balasubrahmanyam 
6. “ Survey of Numerical Analysis ” -by 7. Todd 


7. " An Introduction to Numerical 

Mathematics " —by Edward L. Stiefel 
8 . " 6T 6001 Fri 600f) gi 

-by M.M. DIT HOUT20 


9 . " Interpolation 

-by J. F. Steffensen 
10. “ Finite Differences for Actuarial 

Students ” -by Harry Freeman 
11 . « Numerical Analysis ” 

-by Z. Kopal 
12. " The Slide Rule " 

-by Blaine 


கலைச்சொற்கள் 


A 


Accurate 
Add 
Addition 
Algebra 
Algebraic expression 
Altitude 
Analysis 
Angle 
Antilogarithm 
Approximate 
Approximate value 
Approximation 
Arbitrary 
Arc 
Argument 
Arithmetic 
Arithmetic mean 
Arithmetic progression 
Ascending order 
Assumption 
Auxiliary equation 
Auxiliary function 
Average 
Axis 


மிகச் சரியான 
கூட்டு 
கூட்டல் 
இயற்கணிதம் 
இயற்கணிதக் கோவை 
கோணவேற்றம் , குத்துயரம் 
பகுப்பாய்வு 
கோணம் 
எதிர்மடக்கை 
தோராயமான 
தோராயமதிப்பு 
தோராயம் 
யாதாமொரு 
வில் 
சார்பின் மாறி 
எண் கணிதம் 
கூட்டுச் சராசரி 
கூட்டுத் தொடர் 
ஏறு வரிசை 
தற்கோள் 
துணைச் சமன்பாடு 
துணைச் சார்பு 
சராசரி 
அச்சு 


- 


B 


Backward differences 
Binomial theorem 
Bivariate 


| 
| 
| 


பின் முக வேறுபாடுகள் 
ஈருறுப்புத் தேற்றம் 
இருமாறி 


Calculate 
Calculation 
Çaşe 


•|| 


கணக்கிடு 
கணக்கீடு 
வகை 


522 


எண்சார் கணிதவியல் 


- 


- 


- 


Central difference 
Characteristic equation 
Characteristic roots 
Circle 
Complete integral 
Complex root 
Constant 
Co - ordinates 
Correct 
Corrections 
Cube - root 
Cubic equation 
Curve 
Cursor 


மைய வேறுபாடு 
சிறப்பியல்பு சமன்பாடு 
சிறப்பு மூலங்கள் 
வட்டம் 
முழுத் தீர்வு 
சிக்கல் மூலம் 
மாறிலி 
அச்சுத்தூரங்கள் 
திருத்து , திருத்தமான 
திருத்தங்கள் 
கன மூலம் 
முப்படிச் சமன்பாடு 
வளைவு , வளைகோடு 
காட்டி 


--- 


- 


D 


- 


Data 
Decimal 
Decrease 
Definite integral 
Definition 
Degree 
Dependent 
Dependent variable 
Derivative 
Descartes rule of signs 
Descending order 
Determinant 
Difference 

advancing 
backward 
central 
divided 

forward 
Difference, leading 
Difference equation 
Differentiable 
Differential 

coefficient 
equation 


விவரங்கள் 
தசமம் 
குறைதல் 
வரையறுத்த தொகையீடு 
வரையறை 
பாகை , படி 
சார்ந்த 
சார்புடைமாறி 
வகைக்கெழு 
தெக்காட்டின் குறியீட்டு விதி 
இறங்கு வரிசை 
அணிக்கோவை 
வேறுபாடு , வித்தியாசம் 
முன்னேறு வேறுபாடு 
பின்முக வேறுபாடு 
மைய வேறுபாடு 
வகுபட்ட வேறுபாடு 
முன்வேக வேறுபாடு 
முதனிலை வேறுபாடு 
வேறுபாட்டுச் சமன்பாடு 
வகையிடத்தக்க 
வகையீட்டுக்குரிய , வகையீட்டு 
வகையீட்டுக் கெழு 
வகைக்கெழுச் சமன்பாடு 


3 


- 


||| 


523 


கலைச்சொற்கள் 


>> 


operator 
Differentiate 
Differentiation 

logarithmic 
Digit 
Divide 
Double root 


வகையீட்டுச் செயலி 
வகையிடு , வகையீடு காண் 
வகையீடு , வகையிடல் 
மடக்கை வகையீடு 
இலக்கம் 
வகு 
இரட்டை மூலம் 


- 


- 


- 


- 


19 


நீக்கு , விலக்கு 
நீக்கல் , விலக்கல் 
சமம் 
சமன்பாடு 
துணைச் சமன்பாடு 
ஈருறுப்புச் சமன்பாடு 
முப்படிச் சமன்பாடு 
வேறுபாட்டுச் சமன்பாடு 
சம்படித்தான சமன்பாடு 
ஒருபடிச் சமன்பாடு 
மீச்சிறுபடி வழிச் சமன்பாடு 
இருபடிச் சமன்பாடு 
தலைகீழ்ச் சமன்பாடு 
ஒருங்கைச் சமன்பாடுகள் 


12 


Eliminate 
Elimination 
Equal 
Equation 

auxiliary 
binomial 
cubic 
difference 
homogeneous 
linear 
normal 
quadratic 
reciprocal 

Simultaneous 
Error 
Estimate 
Evaluate 
Even number 
Expand 
Expression 
Extrapolation 


3 


2 


32 


- 


பிழை 


தோராய மதிப்பு 
மதிப்பிடு 
இரட்டையெண் 
விரி 
கோவை 
புறச்செருகல் 


F 


காரணி 


Factor 
Factorial 
Factorise 
Finite 
Formula 
Fraction 
Frame 


காரணீயப் பெருக்கம் 
காரணிப்படுத்து 
முடிவுள்ள 
வாய்பாடு , சூத்திரம் 
பின்னம் 
சட்டம் 


| 
| 
| 


524 


எண்சார் கணிதவியல் 


- 


- 


Function 

algebraic 
auxiliary 
decreasing 
increasing 
linear 
periodic 
polynomial 
trigonometrical 


A 


சார்பு 
இயற்கணிதச் சார்பு 
துணைச் சார்பு 
குறைவுச் சார்பு 
கூடும் சார்பு 
ஒருபடிச் சார்பு 
திரும்புச் சார்பு 
பல்லுறுப்புச் சார்பு 
திரிகோணக் கணிதச் சார்பு 


19 


General 

solution 
Graph 
Graphical method 

representation 
Gregory s formula 


பொதுவான 
பொதுத் தீர்வு 
வரைபடம் 
வரைபட முறை 
வரைபடவகைக் குறிப்பு 
கிரிகோரியின் வாய்பாடு 


- 


H 


Hair line 
Harmonic analysis 
Homogeneous 
Horizontal 

line 


மயிர்க்கோடு 
இசைப் பகுப்பாய்வு 
சமபடித்தான 
கிடை 
கிடைக் கோடு 


I 


Increment 
Indefinite integral 
Independent variable 
Indicator 
Infinite 

series 


Infinity 
Integer 
Integral 

definite 
Integrand 
Integrate 


ஏற்றம் , கூடுந்தொகை 
வரையறாத தொகையீடு 
சாராமாறி 
காட்டி 
முடிவில்லாத , கந்தழி 
முடிவிலாத் தொடர் , 

கந்தழித் தொடர் 
முடிவிலி , கந்தழி 
முழுவெண் 
தொகை 
வரையறுத்த தொகை 
தொகைச் சார்பு 
தாகைகாண் , 

தொகையீடுகாண் 
தொகையீட்டுக் காரணி 


Integrating factor 


கலைச்சொற்கள் 


525 


----- 


Integration 


3 


- 


தொகையிடல் , 

தொகை காணல் 
எண்சார் தொகையிடல் 
பகுதிப்படுத்தித் தொகையிடல் 
வெட்டுத் துண்டு 
இடைச்செருகல் 
இருமாறி இடைச்செருகல் 
எதிர்மார் இடைச்செருகல் 
இடைவெளி 
மாற்றமில்லாத , மாறாத 
நேர்மாறான 
தொடர்முறைக் கணிப்பு 
உறுப்பு 


numerical 

by parts 
Intercept 
Interpolation 

bivariate 

inverse 
Interval 
Invariable 
Inverse 
Iterative process 
Item 


33 


- 


L 


விதி 


Law 
Least squares method 
Limit 
Line 
Linear 


Linear equation 
Logarithm 
Logarithmic paper 
Logarithmic graph 

double 
semi 


மீச்சிறு படி முறைகள் 
எல்லை 
நேர்கோடு 
நேர்கோட்டுக்குரிய , 

ஒரு படிக்குரிய 
ஒருபடிச் சமன்பாடு 
மடக்கை 
மடக்கைத் தாள் 
மடக்கை வரைபடம் 
இருசார் மடக்கை வரைப்படம் 
ஒருசார் மடக்கை வரைபடம் 


M 


Mantissa 
Maximum 
Method 
Minimum 
Minus 
Multiplication 
Multiply 


மடக்கைப் பின்னம் 
மீப்பெரிது 
வழி , செய்முறை 
மீச்சிறிது 
கழி , குறை , எதிர் 
பெருக்கல் 
பெருக்கு 


| 


N 


Negative 

number 


எதிர் 
எதிரெண் 


526 


எண்சார் கணிதவியல் 


Nomogram 

circular 

parabolic 
Non - homogeneous 


நேம வரையம் 
வட்ட நேம வரையம் 
பரவளைய நேம வரையம் 
சமபடியில்லாத , 

ஒருபடியில்லாத 
ஏகபரிமாணமல்லாத 
மீச்சிறுபடி வழிச் சமன்பாடு 
குறியீடு 


எண் 


Non - linear 
Normal equation 
Notation 
Number 

even 
negative 
odd 
positive 

real 
Numerical 

differentiation 
integration 
solution 


இரட்டையெண் 
எதிரெண் 
ஒற்றையெண் 
நேரெண் 
மெய் எண் 
எண்சார் , எண்ணுக்குரிய 
எண்சார் வகையிடல் 
எண்சார் தொகையிடல் 
எண்சார் தீர்வு 


0 


Odd 
Operator 
Opposite 
Order 
Ordinate 
Origin 


ஒற்றை 
செயலி 
எதிரான 
வரிசை , நிலை 
நிலைத்தூரம் 
ஆதி 


P 


சோடி 


Pair 
Parabola 
Parallel 
Particular integral 
Percentage error 
Period 
Periodic function 
Pivot 
Pivotal equation 
Point 
Positive 


பரவளைவு 
இணை 
சிறப்புத் தீர்வு 
சதவீதப் பிழை 
காலம் , காலவட்டம் 
திரும்புச் சார்பு 
சுழற்சித் தானம் 
சுழற்சித் தானச் சமன்பாடு 
புள்ளி 
நேர் 


கலைச்சொற்கள் 


527 


- 


3 


Primitive 

complete 
Principle 
Product 
Proportion 
Prove 
Proof 


மூலம் 
முழுமூலம் 
தத்துவம் 
பெருக்கம் 
விகிதசமம் 
நிறுவு , நிரூபி 
நிரூபணம் 


0|| 


Quadratic equation 
Quadrature 

formula 
Quotient 


இருபடிச் சமன்பாடு 
பரப்புகாண் முறை 
பரப்புகாண் வாய்பாடு 
ஈவு 


- 


R 


- 


- 


- 


Radial nomogram 
Radius 
Range 
Ratio 
Rational 
Real 
Reciprocal 
Relation 
Remainder 
Residues 
Root 

complex 
real 


ஆரை நேமவரையம் 
ஆரை 
வீச்செல்லை 
விகிதம் 
விகிதமுறுகின்ற 
மெய்யான 
தலைகீழான , தலைகீழ் 
தொடர்பு 
மீதி 
எச்சம் 
மூலம் 
சிக்கல் மூலம் 
மெய் மூலம் 
வர்க்க மூலம் 
விதி 
கோடகம் சார்ந்த விதி , 

சாய்வக விதி 


- 


- 


square 
Rule 

trapezoidal 


|1|| 


21 


S 


அளவு கோல் 


Scale 

logarithmic 
Side 
Sign 
Similar 


மடக்கையளவு கோல் 
பக்கம் 
குறி 
வடிவொத்த 


எண்சார் கணிதவியல் 


- 


எளிய சமன்பாடு 
சுருக்கல் 
சுருக்குக 
ஒருங்கை சமன்பாடுகள் 
நழுவுச் சட்டம் 
சாய்வு விகிதம் , சரிவு 
மெல்லிய , வழுவழுப்பான 
தீர்வு 
தீர்த்தல் , தீர் 
வர்க்கம் , சதுரம் 
நேர்கோடு 
கூட்டல் 


T 


Variation 
528 
Simple equation 
Simplification 
Simplify 
Simultaneous equations 
Slide rule 
Slope 
Smooth 
Solution 
Solve 
Square 
Straight line 
Summation 
Table 
Tabulate 
Term 
Theorem 
Trapezoid 
Trapezoidal 
Triangle 
Trigonometry 
Unit 
Unity 
Value 
Variable 
Variate 


அட்டவணை , பட்டியல் 
அட்டவணைப்படுத்து , 

பட்டியலமை 
உறுப்பு 
தேற்றம் 
சரிவகத்திண்மம் 
கோடகம் சார்ந்த 
முக்கோணம் 
திரிகோணக் கணிதம் 


p|| 


அலகு 
ஒன்று 


V 


- 


மதிப்பு 
மாறி 
மாறி 
மாறுபாடு 


Vertex 
Vertical 


உச்சி 


உச்சிக்குரிய 


Z 


Zero 


பூச்சியம் 


மடக்கை அட்டவணை 


Mean Differences 


0 


38 3 


10 


0000 0043 0086 0128 0170 0212 253 294 2334 874 


4812 1721 28 23 8337 


12 
13 


0414 0453 0492 0531 0589 0907 0845 0032 0719-0755 
0792 0828 0864 0899 0834 0989 1G041003 1972 1100 
1139 1173 1208 1239 1271 1303 1335 190 1999 1430 
1481 1492 1523 1553 154 1914 144 187 17091733 
1781 17901818 1847 18771903 1985 1869 130 ? 2014 


4811 1519 8 29 30 34 
37 10 14 17 21 24 28 31 
38 10 13 18 19 23 28 29 
38 9 12 15 18 21 24 27 
38 8 111417 20 20 25 


| 


. 


18 
17 
18 
18 


2041 2088 2095 2122 21402175 2201 202 253 2279 358 11 1316 18 21 24 
2304 2330 2355 2380 2405 2430 2455 2400 8504 252925 7 10 12 15 17 20 2 
2553 2577 2801 2825-2043 2072 FA05 2718 2742 278525 7 9 12 14 15 18 21 
2788 2810 2033 2858 2878 2900 203 2045 2037 2039 24 7 911-13 181828 
3010 8082 305A 3073 3000 3118 3139 3160 3181 3291 24 3 811 13 151719 


3202 3243 3283 284 3304 3324 345 3365 3385 9404248 
3424 3444 3484 3403 3502 3522 3641 3500 3579 359824 8 
3617 3638 3355 3874 1932 3711 3729 3747 3768 3784 | 24.6 
3802 3820 8838 38SS 3474 3392 3909 3927 3945 3062 24 5 
3979 3997.40144031 4048 4005 4082 4039 4118 413323 


8 10 12 14 1613 
810 12 14 15 17 
7 911 13 15.17 
7 911 12 1418 
7 9 10 12 14 15 


28 


4150 4188 4183 4200 4216 4232 4249 4235 4281 4298 | 23 5 
4314 4330 4348 4382 4378 4393 4409 4425 4440 4450 | 23 5 
4472 4487 4502 4518 4933 4549 4584 4579 4594 1809 | 23 5 
4824 4839 4854 4869 4083 469 4719 4728 4742 4757 13 4 
4771 4783 4800 4814 AUD 4943 4857 4971 4888 4900 13 4 


7 8 10 11 13 15 
6 8 9 11 13 14 
8 8 9 11 12 14 
6-7 9 10 12 13 
8 7 9 10 11 13 


30 


31 
32 


33 


4914 4928 4942 4955 490 ) 4983 4997.5011 5024 5033 
5051 5085 5079 5092 51055119 5132 5145 5159 5172 
5185 5198 5211 5224 5237 5250 5283 5273 5289 5302 
53155328 5340 5353 5388 5373 5391 5403 5418 5428 
5441 5453 5485 5478 5490 5502 5514 5527 5539 5551 


13 4 
13 4 
13 4 
13. 4 
12 4 


6 7 8 10 11 12 
5 7 8 9 11 12 

9 10 12 
5 6 8 91011 
5 6 7 9 10 11 


34 
35 


38 
31 
38 


$ 87 
5 8 7 
5 87 
4.5 7 
4 58 


8 10 11 
8 9 10 
8 9 10 
8 910 
8 9 10 


5583 5575 5587 5599 5811 5623 5035 5047 5853 5670 | 12 4 
5682 5694 5705 5717 5729 5740 5752 57635775 5788 12 3 
5798 5809 5821 5832 5843 5855 5088 5877 5288 5899 | 12 3 
5911 5922 5933 58445955 5968 5977 5988 5999 5010 1 2 3 
8021 6031 6042 8059 8084 8075 9085 8098 8107 5117 12 3 
6128 6138 6149 6180 8170 6180 619116201 8212 822212 3 
8232 6243-8253 8283 8274 8284 6294 6304 8314 832512 3 
8335.8345 8355 6365 8375 8385 6335 8405 8415 642512 3 
8435 6444 6454 6454 6474 8484 8493 8503 8513 6522 12 3 
6532 6542 6551 6581 6571 6580 6590 3599 6609 8518 123 


5 6 
4 5.6 


7 8.9 
7 8 9 


B 


7 8 9 
7 8 9 


451 


7- 7 8 


41 


48 


8828 8837 6849 8053 BOSS 8875 182 6883 8702 8712 1 2 3 
6721 673087398748875387378713 6785 8794 880312 3 
B812 8821 830838 1848 8457 88 875 E084 888312 
8002 8911 8820 8223 6087 8940 ERES 890A $ 972 8981 12 3 
8990 8903 7007 7018 1025 7033 02 7050 7059 7067 12 3 


6 18 


S 


6 7 8 


7078 7084 7093 710171107118 7128 7535 7143 715212 3 
7180 718871777185 7103 7202 7210 7210 7228 7235 
7243 7251 7259 7237 7275 7264 7232 7300 73087316 
7324 7332 7340 7848 73367384 732 7300 7388 7398 12. 2 


S45. 87 

-7 


Mcan Differences : - சராசரி வேறுபாடு 


530 


எண்சார் கணிதவியல் 


மடக்கை அட்டவனை 


Mean Differences 


. 


ஒ 


4 5 6 7 8 9 


55 


7404 74127419 7427 7435 7443 7451 74597488 7474 


12 2 8 4 5 6 6 1 


4 


12 2 
12 2 


3 
3 


5 


58 - | 7482 7420 7497 7505 1513 1580 7628 7538 7543 7561 

1589 7563 7574 7530 T509 7597 7304 7318 7813 7687 

7834 7848 1949 Ta57 7056 1578 1675 " BIG TR4 7701 
59 7709 7718 TES TIRI 1738 7745 1738 Trai) Tris 1774 

778217e97753 700 15197818 7825 79.38 1339 7848 


5 6 7 
5 6 7 
5 6 7 
5 6 7 
5 6 8 


11 2 

2 


* 


ress 7880 7338 7875 1880 7000 TAGS 790S 1911 1917 
7924 7931 7908 7945 7952 7959 7905 7973 7800 7037 
1983 8000 8007 8016 3021 2028 2045 2044 2048 CASS 
8082 8069 8075 8082 2080 8085 8102 8103 8118 8122 
8129 8136 8142 8149 8158 8162 8169 8178 8182 8183 


3 4 . 
8 8 4 
3 3 4 
3 3 4 
3S 


68 6 
5 6. 6 
5 66 
5 6 

5 8 


1.1 2 


63 


8195 820.2 8209 8215 8222 8228 8208 8241 8248 254 
8261 8287 8274 8230 8287 8233 Reae TS03 8318 3319 
8325 8331 8333 8344 3351 8357 SSAS 8870 8378 8982 
8388 8395 8401 8407 84148420 8483 8488 8439 8445 
8451 8457 8483 8470 8478 8482 8438 8484 8500 850S 


3 3 4 
3 3 4 
S 3 4 
2 3 4 
2 3 


5 5 . 
5 5 6 
4 5 6 
4 58 
4 5. 8 


11 2 


11 
72 
73 


2 3 4 
2 3 4 
2 3 4 
? 33 


4 5 5 
4 5. 5 
4 5 5 
4.5-5 
4 85 


75 


8513 8519 8525 8531 8537 8543 8549 8F65 8581 85S711 2 
8573 8579 8585 8591 8597 8803 0009 8815 2821 627 11 2 
8833 8839 8845 2851 8857 26.83 3869 2675 8681 2005 
8692 8898 8704 87108716 8722 8727 8733 8739 875 
8751 8758 8782 8788 8774 3779 8785 8791 8797 com 
8808 8814 8820 8825 8831 8837 8842 8348 54 059 கி 
8865 8871 8878 8882 8887 8893 8893 8904 8310015 

2 
8921 8927 8932 8938 8943 9949 8938 8000 8905 1971 11 : 
8976 8982 8987 8893 8998 5004 9000 9015 9020 2023 
8031 9036 9042 9047 9053 6058 9083 9089 8074 2079 


76 


4 46 


78 
79 
80 


233 

3 
2 3.3 
2 33 


4 4 5 


81 


9085 9020 9093 9101 91089112 8117 8122 128 9133 
9138 9143 9149 9154 9159 9183 9170 9175 8180 9188 11.8 
9191 9198 9201 9208 8212 3217 2222 8227 9232 3238 11 2 
9243 9248 9253 9258 9283 9269 9274 9279 9284 928911 2 
9294 9299 8304 9309 8315 9320 8235 8330 8335 9340 


23.3 
23.3 
2 33 
2 3 3 
23.3 


மமமம 


84 
85 


4 45 
4 


9345 9350 9355 9360 9385 9370 9375 9380 9385 9390 
9395 9400 9405.9410 9415 9420 9425 9430 9435 9440 


88 
87 
es 
89 
20 


9445 9450 0455 9460 245 2459 0474 470 900 9489 


2 33 
2 ? 3 
2 2 3 
2 2 3 
2 2 S 


3.4 
3 4 


8494 9499 9504 9509 9513 9518 9523 9528 8533 9538 
9542 9547 9552 9557 9562 9556 9571 9578 9581 9588 


91 


8590 9595 9800 8805 9809 9814 9619 0324 9828 8633 
9638 9843 9847 9853 9857 9681 9566 9071 9075 0580 
9885 9099 9894 9808 9703 9708 971387170722 9727 
9731 9735 9741 9745 9750 9754 9759 9783 8783 9773 
9m.978 ! 9788 9791-8793 1900 GEOS 0009 8149818101 1 


2 2 3 
2 2 8 
2 ? 3 
2 ? 3 
? 2 3 


3 4 
3 4 
3 4 


... 


97 


088 9327 2800 3338 9841 23AS GASO 8354 9859 9003 
9888 872 937 1881 1988 , 9890-9084 2899 2003 9908 
9912 9917 1921 9928 9930 9934 923099AS 9948 8052011 
9958 9981 1985 9989 9974 9378 9983 2087 9901 900801-1 


2 2 3 
2 ? 3 


2 2 3 


3 


Mean Differences = சராசரி வேறுபாடு 


எதிர் மடக்கை அட்டவணை 


Mean Differences 


458 


1000 1002 1005 1007 1009 1012 1014 1016 1019 1021 0 0 1 11 1 2 2 2 


0 
-02 


2 2 2 
2 2 2 
2 2 2 
2 2 2 
? ? ? 


-05 


1023 1028 1028 1030 1033 1035 1038 1040 1042 1045 | 00 1 
1047 1050 1052 1054 1057 1059 1002 10841087 1089 00 1 1 1 1 
1072 1074 1078 1079 1081 1084 1088 1089 1091 1094 
1098 1099 1102 1194 1107 1109 1112 1114 1111 1119 
1122 1125 1127 1130 1132 1135 1138 1140 1143 11461 01 1 
1148 1151 1153 1158 1159 1161 1164 1187 1189 1172011 
1175 1178 1180 1183 1188 1189 1191 1184 1197 1199 | 01 1 
1202 1205 1208 1211 1213 1218 1219 1222 1225 1227 101 1 1 1.2 
1230 1233 1236 1239 1242 1245 1247 1250 1253 1258 01 1 1 1 2 
1259 1262 1285 1288 1271 1274 1275 1279 1280 1285 


2 2 2 
2 2 2 


-07 
-08 


: 10 


-12 
-13 


1288 1291 1294 1297 1300 130311303 1309 1312 1315 
1318 1321 1324 1827 1330 1334 1337 1340 1343 1348 01 1 
1349 1352 1355 1358 1361 1385 1383 1371 1374 137701 1 
1380 1384 1387 1390 1393 1398 : 1400 1403 1400 1400 101 1 
1413 1418 1419-1422 1428 1429-1432 1435 1439 1442 | 01 1 


1 2 2 
1- 2 2 
1 22 23 
1. 2 2 2 3 3 

? 2 2 3 3 


-15 


-18 


1 2 ? 
1 2 2 
1 22 


83 S 


1445 1449 1452 1455 1458 1482 1488 1489 1472 1478 
1479 1483 1486 1489 1483 1498 1500 1509 1507 1510 | 01 1 
1514 1517 1521 1524 1528 1531 : 1535 1538 1542 1545 
1549 1552 1558 1580 1589 1587 1570 1574 1578 1581 01 1 
1585 1589 1592 1598 1600 1803 1607 1611 1814 1618 01 1 


18 


COCANOPONO 


CA000 


Cocos 


-19 


1822 1820 1629 1833 1837 1841 1844 1848 1852 1858 | 01 1 
1660 1863 1667 1871 1675 1679 1883 1537 1690 1894 | 01 1 
1698 1702 1708 1710 1714 1718 1722 1725 1730 1734 | 01 1 
1738 1743 1746 1750 1754 1758 1762 1788 1770 177401 1 
1778 1782 1788 1791 1795 1799-1803 1807 1811 1816 101 1 


* ? 2 
2 : 2 
2 2 2 
2 2 2 
2 ? 2. 


3 3 - S 
3.3 3 
3 3 4 
3 3 4 
3 3 4 


2 2 3 
2 3 
2 2 3 
8 23 


3 3 4 
3 3 4 
3 4 4 
3 4 4 
3 4 


25 | 1920 1824 1828 1832 1837 1841 , 1845 1849 1854 185801 1 

1862 1868 1871 1875 1879 1884 1888 1882 1897 1901 1011 
1905 1910 1914 1919 1923 1928 1932 1938 1941 14451011 

1950 1954 1959 1963 1963 1972 1977 1982 198 1991 | 011 
-30 1895 2000 2004 2009 2014 2018 2023 2028 2032 2087/01 
.31 2042 2048 2051 2058 2081 2085 2070 2075 2080 2084 

2089 2094 2099 104 2109 2112 2118 2123 2128 21331 1 

2138 2149 2148 :153 215 218 2188 21732 78 2181 1 
34 2188 2193 2198 203 2201 2218. 2218 223 2120 2011 2 
35 2239 2244 2249 : 254 225 2285 2270 2275 2180 230113 


2 2 3 
22- 8 
2 2. S 
2 S. 
23.3 


3 4 4 
3 4 4 


44. 5 


8 3 
2. 3 
23 
23 


39 


5 5 
45 8 


2231 2293 2301 - 307 2312 2311 2323 2328 2233 2339 11 2 
2344 2350 2355 2380 2383 2871 287 2382 2188 2393 
2399 2404 2410 415 2421 2427 2432 2438 249 2449 
2455 2480 2488 1472 2471 248 2499 2495 2 100 2503 11 2 
2512 2518 2523 1529 2535 2541 2547 2559 259 258411 
2570 2578 2583 1588 2594 2800 2800 2612 2 113 2004 
2030 2038 2842 -1849 2053 2081 2087 2873 2 173 2008 
2692 2093 2704 1710 2713 2722 2729 2738 2142 2749 
2754 2761 2767-1773 2780 278 2793 2799 2005 812 
2818 2825 2831 2838 2844 2851 2858 2884 8371 37 
2884 2891 2897 1904 2911 2917 -2924 2981 18 294 
2951 2358. 2005 2872 2978 298 2992 2399. 500 8013 
SneO 3027 303 3041 3048 SOST 3000 3069 370 308311 -2 
3090 3097 5105 3112 3119 3128 3133 3141 3148 3185111 2 


worowes 


4 . 3 


8.3 


148 


3 g { 
8. 8 


5 . 

8 
55 
58. 
6.66 


Mean Differences = சராசரி வேறுபாடு 


334 


எண்சார் கணிதவியல் 


MA 
- எதிர்மடக்கை அட்டவணை 


Mean Differences 


s 


6 


8 


9 


S182 3170 3177 3184 3192 3139 3208 3314 8221 823 / 11 * 


3238 3243 3251 5258 3288 3273 3281 8089.3033 2304 12 
3311 3319 3327 8334 3342 3350 3357 3385 3373 3381 
3398 3398 9404 8412 3420 3428 3436 3443 3451 3459 1 ? 2 
3457 3475 3483 3491 3499 9508 3515 3524 3532 3540 12 2 
3548 3558 3555 3573 3581 3559 3597 3600 3614 3822 


கலகலை 


5 
5 
5 
5 


5 6 7 
5 6 7 
8 6 7 
68 7 
8 7 


3831 3839 3048 3655 3604 3873 3881 3890 9698 3707 
3715 3724 5733 3741 3750 3758 $ 787 3778 3784 3793 
8802 3311 3319 3828 3837 3848 3855 3864 8873 3802 
3890 9899 3908 3917 3928 3238 3945 3954 3903 3972 
9981 3090 3999 4009 4018 4027-4033 4043 4055 4084 


3 4 5 
1 2 3 3 4 5 
1 2 3. 4 4 . 
12 3 4 5 5 
1.23) 


8 7-8 
6 7 8 
6 7 8 
8 7 8 
6 7 8 


4074 4083 4083 4102 4111 4121 4130 4140 4150 415912 3 
4189 4178 4188 4193 4207 4217 4227 4236 4246 4258 
4266 4276 4285. 4295 4305 4315 4325 4335 4345 4355 1 2 3 
4385 4375 4385 4395 4408 4418 4428 4436 4448 4457 1 2 3 
4487 4477 4487 4498 4508 4519 4529 4539 4550 4580 1 2 3 


4.5 8 7 8 9 
4 5 6 7 8 9 
4 5 6 78 9 
4 5 6 7 8 9 
458 7 8 9 


4571 4581 4592 4803 4613 4824 4834 4645 4658 4887 1 2 3 
4677 4688 4699 47104721 4732 4742 4753 4784 4775 1 2 3 
4786 4797 4808 4819 4831 4842 4853 4884 4875 4887 1 2 3 
4898 4909 4920 4932 4943 4955 4968 4977 4989 5000 1 2 3 
5012 5023 5035 5047 5058 5070 5082 5083 5105 5117 12 4 


4 5 6 
4 5 7 
4 8 7 
5 6 7 
5 6 7 


1. 910 
8 9 10 
8 910 
8 9 10 
8 911 


70 


| 


$542333538354333$588?FAPYPPEPP3,55853$58கககககக*588 


5129 51405152 5164 5178 5188 5200 5212 5224 5238 1 2 4 
5248 5260 5272 5284 5297 5309 5321 5333 5348 5358 1 2 4 
5370 5383 5395 5408 5420 5433 5445 5458 5470-5483113 
6495 5508 5521 5534 5546 5559 5572 5585 5598 5610 
5823 5636 5649 5682 5675 5689 5702 5715 5728 5741 13 4 


56 7 
5 6 7 
5 6 8 
5 6 8 
5 7 8 


8 1011 
91011 
9 1911 
91012 
9 10.12 


5754 5768 5781 5794 5808 5821 5334 5848 5881 5875 
5888 5902 5918 5929 5943 5957 5970 5984 5998 801213-4 
8028 8039 8053 8067 6081 6095 6109 6124 6133 6152 13.4 
6166 8180 6194 8209 6223 6237 6252 6268 8281 6285 
8310 8324 6339 8353 6368 6383 6397 6412 8427 8442 13. 4 


5 7 8 9 11 12 
5,7 8 10 11 12 
8 7 & 10 11 13 
87 9 10 11 13 
6 7 9 10 12 13 


*79 
• 80 


-81 


6457 6471 6486 6501 6516 6531 6546 6581 857 8592 23 5 
6807 6822 6637 6653 6668 6883 8899 6714 6730 8745 23 5 . 
8761 8778 6792 F808 5823 6839 6855 6871 6087 6902 23 5 
8918 6934 6950 366 6982 8998 7015 7031 TO47 7083 23 5 
7079 7096 7112 129 7145 7161 7178 7194 7211 7228 23 5 


8 8 9 11 12 14 
8 8 9 11 12 14 
6-8 * 9 11 13 14 
6 810 11 13 15 
7. 810 12 13 15 


8 


83 
-89 ) 


7344 7281 727 : 295 7311 7328 7343 7382 7379 7398 235 
7413 7430 7441 - 464 7482 7499 7518 7534 71:51 7588 2 3 5 
7588 7603 7621 838 7856 7674 7691 7709 7727 7745 | 24 5 
7782 7780 779 - 816 7834 7852 7870 7889 707 7925 24 5 
7943 7982 7980 1938 8017 8035 8054 8072 8291 8110 24 8 


7 810 12 13 15 
7 916 12 14 16 
7 911 12 14 16 
7 911 13 14 15 . 
1 811 : 13-15 . 17 


8 9 12 13 1517 
810.14 14 15 17 
8 10 151416 18 
810-13 14 15 18 
81012 15 17 19 


8128 8147 8164 185 8204 8222 8241 8280 8279 8299124 .. 
8318 8337 8352 35 8395 8414 8433 8453 8472 8492 24 
8511 8531 6551 570 8500 8810 8830 8650 870 869024 
8710 8730 875f TTO 8790 8810 8831 8851 8.72 8892 24 
8913 8833 8954 1974 8995 9016 8036 9057-9078 9099 2 
9120 9141 0182 {H83 3204 9228 9247 3288 8230 g311 124 6 
8333 9354 8376 :1397 9419 9441 9482 9484 9TOS 8528 24 7 
2850 9577 8594 815 9633 9881 9883 9705 8127 975024 1 
9772 9795 9317 900 8383 8388 9908 9831 95154 987725 7 


| 


811 13 1517-19 
911 13 1517-20 
911 13 16 18 20 
9.11 14 15 18 20 


Mean Differences = சராசரி வேறுபாடு 


